POPE S THIRD 


TAMIL GRAMMAR . 


PART II . NATIVE AUTHORITIES . 


NANNUL . 


பவணந்தி முனி செய்த 


நன்னூல் 


மூலமும் பொழிப்புரையும் . 


ஜி . யூ . 

போப்பையரால் 


பார்வையிடப்பட்டுப் 


பதிப்பிக்கப்பட்டது . 


M a d ros : 


PRINTED AT THE AMERICAN MISSION PRESS . 


1857 


PREFACE . 


நன்னூல் . 


க . சிறப்புப்பாயிரம் . 


1. மலர் தலை உலகின் மல்கிருள் அகல 

இலகொளி பரப்பி , யாவையும் விளக்கும் 
பரிதியின் ஒருதான் ஆகி , முதல் ஈ 

றொப்பள வாசை முனிவிகந் துயர்ந்த 
5. அற்புத மூர்த்திதன் அலர்தரு தன்மையின் 

மன இருள் இரிய மாண்பொருண் முழுவதும் 
முனிவற அருளிய மூவறு மொழியுளும் 
குணகடல் குமரி குடகம் வேங்கடம் 

எனு நான் கெல்லையின் இருந்தமிழ்க் கடலுள் 
10. அரும்பொருள் ஐந்தையும் யாவரும் உணரத் 

தொகைவகை விரியிற் றருகெனத் துன்னார் 
இகல் அற நூறி இருநில முழுவதும் 
தனதெனக் கோலித் தன்மத வாரணந் 
திசைதொறு நிறுவிய திறல்உறு தொல்சீர்க் 


சிறப்புப்பாயிரம் . 


OL 


15. கருங்கழல் வெண்குடைக் கார்நிகர் வண்கைத் 
திருந்திய செங்கோற் சீயகங்கன் 
அருங்கலை விநோதன் அமர்ஆ பரணன் 
மொழிந்தனன் ஆக : முன்னோர் நூலின் 

வழியே நன்னூற் பெயரின் வகுத்தனன் 
20. பொன்மதிற் சநகைச் சன்மதி முனி அருள் 

பன்னருஞ் சிறப்பிற் பவணந்தி 
என்னு நாமத் திருந்தவத் தோனே. 


INTRODUCTION ON GENERAL PREFACES . 


நன்னூல். 


உ . பொதுப்பாயிரம் . 


1. NAMES OF A PREFACE . 

. 


க . முகவுரை , பதிகம் , அணிந்துரை, நூன்முகம் , 

புறவுரை , தந்துரை , புனைந்துரை , பாயிரம் . 


( பாயிரத்திற்கு வருங் காரணக் குறிகளை உணர்த்திற்று . ) 


2. KINDS OF PREFACES .. 


2. பாயிரம் பொதுசிறப் பெனஇரு பாற்றே . 


[ மேல் பாயிரம் என்றது பொதுப்பாயிரமுஞ் சிறப்புப்பாயிரமும் என 
இரு வகையினை உடைத்து . ) 


3. A GENERAL PREFACE . 


ந . நூலே நுவல்வோ னுவலுந் திறனே 
கொள்வோன் கோடற் கூற்றாம் ஐந்தும் 
எல்லா நூற்கும் ; இவை பொதுப் பாயிரம் .. 


நன்னூல் 


( நூலினது வரலாறும் , ஆசிரியனது வரலாறும் , அவ்வாசிரியன் நூலை 
மாணாக்கனுக்குச் சொல்லுதலின் வரலாறும் , மாணாக்கனது வரலாறும் , 
அவன் கேட்டலின் வரலாறும் , என்னும் ஐந்தும் எல்லா நூற்கும் ஆம் ; 
ஆதலின் இவ்வைந்து வரலாற்றையும் விளங்க உணர்த்துவது பொதுப்பி 
யிரமாம் . ) 


4. A CLASSICAL WORK . 


ச . நூலின் இயல்பே நுவலின் ஓர் இரு 

பாயிரந் தோற்றி , மும்மையின் ஒன்றாய் , 
நாற்பொருட் பயத்தோ டெழுமதந் தழுவி , 
ஐ இரு குற்றமும் அகற்றி , அம்மாட்சியோ 
டெண்ணான் குத்தியின் ஒத்துப் படலம் , 
என்னும் உறுப்பினிற் சூத்திரங் காண்டிகை,, 
விருத்தி , ஆகும் விகற்பநடை பெறுமே . 


[ மேற் கூறிய ஐந்தனுள் நூலினது வரலாற்றைச் சொல்லின் இருவ 
கைப் பாயிரத்தையும் முன்னுடைத்தாதல் முதலாக இங்ஙனம் விகற் 
பித்த பதின்மூன்று விகற்ப நடைகளைப் பெற்று வரும் . ) 


5. KINDS OF CLASSICAL WORKS . 


ரு . முதல் வழி சார்பென நூன் மூன்றாகும் . 


( முதனூல் , வழிஎல் , சார்பு நூல் என மூன்று கூற்றதாம் நூல் . ) 


6. ORIGINAL CLASSICS . 


சு . வினையி னீங்கி விளங்கிய அறிவின் 

முனைவன் கண்டது முதனூல் ஆகும் . 


2 


( வினையின் நீங்கி விளங்கிய அறிவினையுடைய முதல்வன் ஆதிக்கண் 
ணே செய்தது யாது அது முதனூல் ஆம் .) 


உ . பொதுப்பாயிரம் . 


7. THE SUPPLEMENTAL CLASSICS . 


எ . முன்னோர் நூலின் முடி பொருங்கொத்துப் 
பின்னோன் வேண்டும் விகற்பங்கூறி , 
அழியாமாபி னது வழிநூல் ஆகும் . 


( தொல்லாசிரியர் நூல்களின் பொருண் முடிவு முழுவதும் ஒத்து , வழி 
ல் செய்வோன் முதனூலுளதாகவுந் தான் வழி நூற் செய்தற்குக் காரண 
மாக வேண்டிய விகற்பங்களையும் உடன் 

கூறி , அவ்விகற்பங்கள் உணர்வு 
டையோர் பலர்க்கும் ஒப்ப முடிந்தமையின் அழியாது உலகத்து நின்று 
நிலவு மரபினையுடையது வழிநூல் ஆம் . ) 


8. DERIVATIVE WORKS . 

. 


வு . இருவர் நூற்கும் ஒருசிறை தொடங்கித் 

திரிபு வேறுடையது புடைநூல் ஆகும் . 


[ முதனூல் வழி நூல் என்னும் இருதிறத்து நூல்கட்கும் பொருண் 
முடிபு ஒருபுடை ஒத்து , ஒழிந்தன எல்லாம் ஒவ்வாமையை யுடையது 
சார்பு நூல் ஆம் . ) 


9. A SPECIAL RULE REGARDING THE TWO LAST . 


. 


வெண்பா. 


க . முன்னோர் மொழிபொருளே அன்றி அவர்மொழியும் 
பொன்னே போற் போற்றுவம் என்பதற்கு- முன்னோரின் 
வேறு நூல் செய்தும் எனு மேற்கோளில் என்பதற்கும் 
கூறு பழஞ் சூத்திரத்தின் கோள் . 


முன்னோர் மொழிந்த பொருளே அன்றி அவர் மொழியினையும் 
பொன்போலப் போற்றிக்கொள்வோம் என்பதற்கு இலைச்சினையாகவும் , 
முன்னோர் நூலையே கூறாது அந்நூலினின்றும் வழிஏல் சார்பு நூல்செய் 
தோம் ஆயினும் ஆசிரியவசனங்களை ஒரோவழி எடுத்து உடன் கூறுதல் 
வழிநூற்கும் சார்புநூற்கும் இலக்கணம் , ஆதலின் இந்நூலகத்து ஆசிரிய 


நன்னூல் 


வசனம் இல்லை எனக்கூறுவர் , ஆதலின் அக்குற்றம் ஒழிவதற்காகவும் 
பழஞ் சூத்திரத்தின் கோளைக்கூறு .) 


10. THE BENEFITS TO BE DERIVED FROM ANY CLASSICAL WORK . 


க 0 . அறம் , பொருள் , இன்பம் , வீடடைத னூற்பயனே. 


( அறமும் பொருளும் இன்பமும் வீடடைதலும் ஆகிய இந்நான்கும் 
நூல் தழுவப்படும் பயன் ஆம் . 


11. THE SEVEN OBJECTS CONTEMPLATED BY AN AUTHOR . 


கக . எழுவகை மதமே : உடன்படன் , மறுத்தல் , 

பிறர்தம் மதமேற் கொண்டு களைவே , 
தாஅ னாட்டித் தனது நிறுப்பே , 
இருவர் மாறு கோள் ஒருதலை துணிவே , 
பிறர்நூற் குற்றங் காட்டல் , ஏனைப் 
பிறிதொடு படாஅன் றன்மதங் கொளலே . 


[ மேல் எழு வகை மதம் என்று சொல்லப்பட்டன இங்கனம் " பிறர் 
மதத்தை உடன்படல் " முதலியவாக விதந்தனவாம் . ] 


12. THE TEN FAULTS . 


கஉ . குன்றக் கூறன் , மிகைப்படக் கூறல் , 

கூறியது கூறன் , மாறுகொளக் கூறல் , 
வழு உச்சொற் புணர்த்தன் , மயங்க வைத்தல் , 
வெற்றெனத் தொடுத்தன் , மற்றொன்று விரித்தல், 
சென்று தேய்ந் திறுத னின்று பயனின்மை , 
என்றிவை ஈரைங் குற்ற நூற்கே . 


( நூற்குப் பத்துக் குற்றங்கள் ஆவன , குன்றக் கூறன் முதலிய இவைக 
ளாம் . ) 


G 


व 


의 


உ . பொதுப்பாயிரம் . 


13. THE TEN BEAUTIES OF STYLE . 


கங . சுருங்கச் சொல்லல் , விளங்க வைத்தல் , 

நவின்றோர்க் கினிமை , நன்மொழி புணர்த்தல் , 
ஓசை 
ச உடைமை , ஆழம் உடைத்தாதல் , 
முறையின் வைப்பே , உலக மலையாமை , 
விழுமியது பயத்தல் , விளங்கு தாரணத்த 
தாகுத னூலிற் கழகெனும் பத்தே . 


[ நூலிற்கு அழகு என்று சொல்லப்படும் பத்தாவன : சுருங்கச்சொல் 
லல் , " முதலியவாம் . ) 


14. THE THIRTY - TWO METHODS . 


கச . நுதலிப் புகுதல் , ஓத்து முறை வைப்பே , 

தொகுத்துச் சுட்டல் , வகுத்துக் காட்டல் , 
முடித்துக் காட்டல் , முடிவிடங் கூறல் , 
தான் எடுத்து மொழிதல் , பிறன்கோட் கூறல் , 
சொற்பொருள் விரித்த றொடர் சொற் புணர்த்தல் , 
இரட்டுற மொழிதல் , ஏதுவின் முடித்தல் , 
ஒப்பின் முடித்தல் , மாட்டெறிந் தொழுகல் , 
இறந்தது விலக்கல் , எதிரது போற்றல் , 
முன்மொழிந்து கோடல் , பின்னது நிறுத்தல் , 
விகற்பத்தின் முடித்தல் , முடிந்தது முடித்தல் , 
உரைத்தும் என்றல் , உரைத்தாம் என்றல் , 
ஒருதலை துணிதல் , எடுத்துக் காட்டல் , 
எடுத்த மொழியின் எய்த வைத்தல் , 
இன்ன தல்ல திது என மொழிதல் , 
எஞ்சிய சொல்லின் எய்தக் கூறல் , 


நன்னூல் 


பிறர்நூல் முடிந்தது தான்உடன் படுதல் , 
தன்குறி வழக்க மிக எடுத் துரைத்தல் , 
சொல்லின் முடிவின் அப்பொருள் முடித்தல், 
ஒன்றின முடித்தல் , தன்னின முடித்தல் , 
உய்த்துணர் வைப்பென உத்தி எண் ணான்கே . 


( முப்பத்திரண்டு உத்தி ஆவன : " நுதலிப்புகுதல் " முதலியவாம் . ) 


15. CRITICAL ACUMEN . 


கரு . நூற்பொருள் வழக்கொடு வாய்ப்பக் காட்டி , 

ஏற்புழி அறிந்திதற் கிவ்வகை ஆம்எனத் 
தகும்வகை செலுத்துதல் தந்திர உத்தி . 


( ஓர் இலக்கண நூலால் உணர்த்தப்படும் பொருளை நூல்வழக்கோடும் , 
உலக வழக்கோடும் , பொருந்த உணர்த்தி அப்பொருளை மற்றோர் இலக் 
கிய நூற்கண்ணும் ஏற்கும் இடம் அறிந்து இவ்விடத்திற்கு இஃதாம் 
எனக் கருதித் தக்கவை ஆகச் செலுத்துவது தந்திர உத்தி ஆம் . ) 


16. CHAPTER : ஒத்து . 


கசு . 


நேரின மணியை நிரல்பட வைத்தாங் 
கோர் இனப் பொருளை ஒருவழி வைப்ப 
தோத்தென மொழிப உயர்மொழிப் புலவர் . 


( ஒருசாதியாய் உள்ள மணிகளை முறையே பதித்தாற்போல ஒருசாதி 
யாய் உள்ள பொருள்களை ஒருவழிப்படக் கூறுவது ஒத்துறுப்பாம் , எனச் 
சொல்லுவர் உயிர்க்கு உறுதி பயக்கும் மெய்ம்மொழிகளை உடைய புல 
வர் . ] 


கம் 


உ . பொதுப்பாயிரம் . 


17. SECTION : படலம் . 


கள . ஒருநெறி இன்றி , விரவிய பொருளால் 

பொது மொழி தொடரின் அதுபடலம் ஆகும் . 


[ ஒருவழிப்படாது விராய பொருளோடு பொருந்திப் பலபொருளை 
உணர்த்தும் பொதுச்சொற்கள் ஒரோவழி அன்றித் தொடர்ந்துவரின் 
அது படல உறுப்பாம் . ) 


18. VERSE : சூத்திரம் . 


கவு . சில்வகை எழுத்தில் , பல்வகைப் பொருளைச் 

செவ்வன் ஆடியின் செறித்தினிது விளக்கித் 
திட்ப நுட்பம் சிறந்தன சூத்திரம் . 


[சிறிய கண்ணாடியில் பெரிய சரீர முதலியவற்றின் சாயை செவ்வாகச் 
செறிந்து இனிதாக விளங்கினாற்போலச் செவ்வாகச் செறிந்து இனிதாக 
விளங்கச் சில்வகை எழுத்துக்களான் இயன்ற யாப்பின்கண் பல்வகைப் 
பட்ட பொருள்களைச் செவ்வாகச் செறிந்து இனிதாக விளக்கி அப்பல 
பொருள் திண்மையும் நுண்மையும் சிறந்து வருவன சூத்திரங்களாம் . ) 


19. THE ORDER AND CONNEXION OF VERSES .. 


கக . ஆற்றொழுக் கரிமா நோக்கம் தவளைப் 

பாய்த்துப் பருந்தின் வீழ் வன்னசூத் திரநிலை . 


[ மேற்கூறிய சூத்திரங்கள் ஒன்றோடொன்று தொடர்ந்து நிற்கும் நிலை 
கள் ஆற்றொழுக்கு , சிங்கத்தின் பார்வை , தவளையின்பாய்ச்சல் , பருந்தின் 
வீழ்ச்சி , என்னும் நான்கினையும் போலும் .) 


கக 


நன்னூல் 


20. DIFFERENT KINDS OF VERSES . 


20. பிண்டம் , தொகை,வகை, குறியே , செய்கை , 

கொண்டியல் புறனடைக் கூற்றன சூத்திரம் . 


[பிண்டம் எனவும் , தொகை எனவும் , வகை எனவும் , குறி எனவும் , 
செய்கை எனவும் , இவற்றை அலைவறக்கொண்டு இவற்றின் புறத்து 
அடையாய் வரும் புறனடை எனவும் , கூறும் கூற்றினை உடையவாம் 
மேற்கூறிய சூத்திரங்கள் . ) 


( உ - ம் ) பிண்டம் . 


தொகை...... 
வகை ... 
குறி ... 
செய்கை . 


கெ - சூத்திரம் , 
... எே - குத். 

அ - முதலியகுத் 


... 


TO 


உசுசு - குத் . 
..கடைசிகுத்திரம் , 


புறனடை 


21 . 


THE FOURTEEN REQUISITES OF A COMMENTARY . 


உக . பாடம் , கருத்தே , சொல்வகை, சொற்பொருள் , 

தொகுத்துரை , உதாரணம் , வினா , விடை , விசேடம் , 
விரிவதி காரம் , துணிவு, பயனோ 
டாசிரிய வசனம் என் றீர்ஏழ் உரையே . 


[ இப்பதினான்கு வகையான் உரைக்கப்படும் நூற்குரை. ) 


22. BRIEF COMMENTARY : காண்டிகை , 
22. கருத்துப் , பதப்பொருள் , காட்டு மூன்றினும் , 

அவற்றொடு வினாவிடை ஆக்க லானும் , 
சூத்திரத் துட்பொருள் தோற்றுவ காண்டிகை 


O 


கம் 


உ . பொதுப்பாயிரம் . 


[ மேற்கூறிய பதினான்கினுள் கருத்துரையும் பதப்பொருளும் உதாரண 
மும் ஆகிய மூன்றனையும் உரைத்தலானும் , அம்மூன்றனோடு வினாவிடை 
என்னும் இரண்டனையும் கூட்டி உரைத்தலானும் , சூத்திரத்துட்பொருளை 
விளக்குவன காண்டிகை உரைகள் ஆம் . ] 


23. DIFFUSE COMMENTARY . 


உங . சூத்திரத் துட்பொருள் அன்றியும் ஆண்டைக் 

கின்றி அமையாதி யாவையும் விளங்கத் 
தன்உரை யானும் , பிறர்நூ லானும் , 
ஐயம் அகலஐங் காண்டிகை உறுப்பொடு 
மெய்யினை எஞ்சா திசைப்பது விருத்தி . 


[காண்டிகை உரைபோல் சூத்திரத்துட்பொருள் விளக்குதன் மாத்தி 
ரையில் நில்லாது அவ்விடங்கட்கு இன்றியமையாத பொருள்கள் யாவை 
யும் விளங்கத் தான் உரைக்கும் உரையானும் ஆசிரியவசனங்களானும் 
மேற்கூறிய காண்டிகை உறுப்பு ஐந்தனானும் ஐயம் தீரச் சுருங்காது , 
மெய்ம்மைப் பொருளை விரித்துரைப்பது விருத்தி உரை ஆம் . ) 


24. EXPLANATION OF THE FIGURATIVE EXPRESSION GT thread. 


வெண்பா. 


உச . பஞ்சிதன் சொல்லாப் பனுவல் இழை ஆகச் 

செஞ்சொல் புலவனே சேய் இழையா- எஞ்சாத 
கையேவாய் ஆகக் கதிரே மதி ஆக 
மை இலா நூல் முடியும் ஆறு . 


[ இந்த நூல் முடியும் ஆறு இதுவாதலின் நூல் என்றது உவமை ஆகுபெ 
யர் ஆம் . ) 


கங் 


நன்னூல் 


25. நூல் USED TO MEASURE TIMBER .. 


வெண்பா. 


உரு . உரத்தின் வளம் பெருக்கி , உள்ளிய தீமைப் 

புரத்தின் வளமு ருக்கிப் பொல்லா மரத்தின் 
கனக்கோட்டம் தீர்க்கு நூல் அஃதேபோல் மாந்தர் 
மனக்கோட்டம் தீர்க்கு நூல் மாண்பு . 


O 


[ அந்நூல்போல் செப்பம் செய்தலானும் நூல் என்றது உவமை ஆகு 
பெயர் ஆம் . ) 


26. THE QUALITIES OF A TEACHER . 


உசு . குலன் , அருள் , தெய்வம் , கொள்கை , மேன்மை , 

கலைபயில் தெளிவு , கட்டுரை வன்மை , 
நில, மலை , நிறைகோல் , மலர் , நிகர் மாட்சியும் , 
உலகியல் அறிவோ யேர்குணம் இனையவும் 
அமைபவ னூல்உரை ஆசிரி யன்னே . 


( இவ்வியல்பினை உடையார் கற்பிக்கும் ஆசிரியர் ஆவார் .) 


27. HOW A TEACHER MUST RESEMBLE THE EARTH . 


உஎ . தெரிவரும் பெருமையும் , திண்மையும் , பொறையும் , 

பருவ முயற்சி அளவில் பயத்தலும் , 
மருவிய நன்னில மாண்பாகும்மே . 


[ நிலத்தினது மாட்சிமை இது ஆதலின் இஃது உவமை ஆயிற்று . ) 


உ . பொதுப்பாயிரம் . 


28. HOW THE TEACHER MUST RESEMBLE AMOUNTAIN . 


உவு . அளக்கல் ஆகா அளவும் , பொருளும் ; 

துளக்கல் ஆகா நிலையும் தோற்றமும் ; 
வறப்பினும் வளந்தரூஉம் வண்மையு மலைக்கே . 


( மலையினது மாட்சிமை இது ஆதலின் இஃது உவமை ஆயிற்று . ) 


29. HOW A TEACHER MUST RESEMBLE A BALANCE . 


உக . ஐயம் தீரப் பொருளை உணர்த்தலும் , 

மெய்ந்நடு நிலையு மிகுநிறை கோற்கே. 


( நிறைகோலினது மாட்சிமை இது ஆதலின் இஃது உவமை ஆயிற்று . ) 


30. HOW A TEACHER MUST RESEMBLE A FLOWER , 


கூ 0 . மங்கலம் ஆகி , இன்றி அமையா 

தியாவரு மகிழ்ந்து மேற்கொள மெல்கிப் 
பொழுதில் முகமலர் வுடையது பூவே . 


[ மலரினது மாட்சிமை இது ஆதலின் இஃது உவமை ஆயிற்று . ) 


31 . 


WHO ARE DISQUALIFIED FOR THE OFFICE OF TEACHER . 


நக . மொழிகுணம் இன்மையும் , இழிகுண இயல்பும் , 

அழுக்கா றவா ,வஞ்சம் , அச்சம் ஆடலும் , 
கழற்குட மடற்பனை , பருத்திக் குண்டிகை, 
முடத்தெங் கொப்பன முரண்கொள் சிந்தையும் 
உடையோர் இலர் ஆசிரியர் ஆ குதலே . 


( இக்குற்றங்களை உடையோர் கற்பிக்கும் ஆசிரியர் ஆகார் .) 


கரு 


நன்னூல் 


32 


A JAR OF MARBLES . 


ங 2 . பெய்தமுறை அன்றிப் பிறழ உடன்தரூஉம் 

செய்தி கழற்பெய் குடத்தின் சீரே . 


[ கழற்பெய்த குடத்தின் குற்றம் இது ஆதலின் இஃது உவமை ஆயி 
ற்று . ) 


33. THE TREE WHOSE FRUIT CANNOT BE OBTAINED TILL IT DROPS OF ITSELF , 
நங . தானே தரக்கொளின் அன்றித் தன்பால் 

மேவிக் கொளக்கொடா இடத்தது மடற்பனை . 


( மடற்பனையின் குற்றம் இது ஆதலின் , இஃது உவமை ஆயிற்று . ) 


34. THE TINDER BOX WITH SMALL MOUTH : 

HARD TO PUT IN AND HARD TO GET OUT . 


ஈச . அரிதிற் பெயக்கொண் டப்பொருள் தான் பிறர்க் 

கெளித் வில்லது பருத்திக் குண்டிகை. 


( பருத்தி பெய்த குண்டிகையின் குற்றம் இது ஆதலின் இஃது உவமை 
ஆயிற்று . ) 


35. THE COCOANUT TREE THAT LEANS OVER AND DROPS ITS FRUIT 

INTO A STRANGER S GROUNDS . 


கூடு . பல்வகை உதவி வழிபடு பண்பின் 

அல்லோர்க் களிக்கும் அது முடத் தெங்கே, 


[ முடத்தெங்கினது குற்றம் இது ஆதலின் இஃது உவமை ஆயிற்று . ) 


உ . பொதுப்பாயிம் . 


36. THE METHOD OF TEACHING .. 
நசு . ஈதல் இயல்பே இயம்பும் காலைக் : 

காலமும் , இடனும் வாலிதி னோக்கிச் 
சிறந்துழி இருந்து தன் தெய்வம் வாழ்த்தி ; 
உரைக்கப் படும் பொருள் உள்ளத் தமைத்து ; 
விரையான் , வெகுளான் , விரும்பி , முகமலர்ந்து , 
கொள்வோன் கொள்வகை அறிந்தவன் உளங்கொளக், 
கோட்டமில் மனத்தினூல் கொடுத்தல் என்ப . 
( கற்பிக்கும் ஆறு இவ்வாறு எனச் சொல்லுவர் புலவர் . ) 


31. WHO ARE TO BE TAUGHT . 


நஎ . தன்மகன் , ஆசான் மகனே , மன்மகன் , 

பொருணனி கொடுப்போன் , வழிபடு வோனே , 
உரைகோ ளாளற் குரைப்பது நூ 

[ இவ்வறுவர்க்கும் சொல்லப்படுவது ஏல் . ] 


லே . 


38. GOOD , MIDDLING AND BAD SCHOLARS. 

. 
நவு . அன்னம் , ஆவே , மண்ணொடு , கிளியே ; 

இல்லிக்குடம் , ஆ டெருமை , நெய்யரி, 
அன்னர் தலை இடை கடைமா ணாக்கர் . 


[ மேற்கூறிய அறுவருள் அன்னமும் பசுவும் போல் வார் தலைமாணாக் 
கர் ; மண்ணும் , கிளியும் , போல்வார் இடைமாணாக்கர் ; இல்விக்குடமும் ; 
ஆடும் , எருமையும் , நெய்யரியும் , போல்வார் கடை மாணாக்கர் .) 


LoM 39. WHO MUST NOT BE TATIGHT . 
ஙக . களி,மடி , மானி, காமி , கள்வன் , 

பிணியன் , ஏழை , பிணக்கன் , சினத்தன் , 
துயில்வோன் , மந்தன் , கொன்னூற் கஞ்சித், 


கடை 


நன்னூல் 


தடுமா றுளத்தன் , தறுகணன் , பாவி , 

படிறன் , இன்னோர்க்குப் பகரார் நூலே. 
( இக்குற்றங்களை உடையார்க்கு நூலைச் சொல்லார் ஆசிரியர் . ) 


40. THE WAY TO LEARN . 


10. கோடன் மரபே கூறுங் காலைப் : 

பொழுதொடு சென்று , வழிபடல் முனியான் , 
குணத்தொடு பழகி , அவன் குறிப் பிற்சார்க் 
திருஎன இருந்து , சொல்எனச் சொல்லிப் , 
பருகுவன் அன்ன ஆர்வத்தன் ஆகிச் , 
சித்திரப் பாவையின் அத்தக வடங்கிச் 
செவிவாய் ஆக நெஞ்சு களன் ஆகக் , 
கேட்டவை கேட்டவை விடாதுளத் தமைத்துப் , 
போஎனப் போதல் என்மனார் புலவர் . 
[ கற்கும் ஆறு இவ்வாறு எனச் சொல்லுவர் புலவர் . ) 


41. METHODS OF STUDY . 
சக . நூல்பயில் இயல்பே நுவலின் : வழக்கறிதல் , 

பாடம் போற்றல் , கேட்டவை நினைத்தல் , 
ஆசாற் சார்ந்தவை அமைவரக் கேட்டல் , 
அம்மாண் புடையோர் தம்மொடு பயிறல் , 
வினாதல் , வினாயவை விடுத்தல் , என்றிவை 

கடனாக் கொளினே மடானி இகக்கும் . 
( இவ்வாறு ஏலைப் பயின்றவரது அறியாமை மிகுதியும் போம் .) 


42. READ A SECOND TDE . 


சஉ . ஒருகுறி கேட்போன் இருகால் கேட்பின் 

பெருக நூலில் பிழைபா டிலனே . 


கவு 


உ . பொதுப்பாயிரம் . 


( ஒருகால் கேட்ட துணையானே அமையாது இருகால் கேட்பானாகில் 
அந்வின்கண் பிழைபாடு மிகுதியும் இலன் . ) 


43. MASTER IT BY A THIRD READING . 


சங . முக்கால் கேட்பின் முறை அறிந்துரைக்கும் . 
( முக்காற் கேட்டானாகில் ஆசிரியன் கற்பித்த முறை அறிந்து உரைப் 
பன் . ) 


44. FHES TO LEARN THE OPINIONS OF OTHERS 15 ONE FOURTH 

PART OC SCHOLARSIITP . 


3 . 


சச . ஆசான் உரைத்த தமைவரக் கொளினும் , 

காற்கூ றல்லது பற்றலன் ஆகும் . 
[ ஆசிரியன் கற்பித்தனவற்றைத் தன் அறிவின்கண் அமையக்கற்றான் 
ஆகிலும் புலமைத்திறத்தில் காற்கூறல்லது பற்றான் . ) 


45. ONE FOURTH MORE IS GAINED BY ASSOCIATION WITH THE LEARNED . 

THE OTHER HALF BY teaching WHAT HAS BEEN LEARNT . 
சரு . அவ்வினை யாளரொடு பயில்வகை ஒருகால் , 

செவ்விதின் உரைப்ப அவ்விரு காலும் , 
மை அறு புலமை மாண்புடைத் தாகும் . 


(தன்போலியரோடு பயிலும் வகையால் காற்கூறும் ; அக்கல்வியைத் 
தன் மாணாக்கர்க்கும் அவைக்களத்தோர்க்கும் உணரவிரித்துரைத்தலான் 
அரைக்கூறும் ; ஆகக்குற்றம் அற்றபுலமை நிரம்பும் . ) 


46. THE RESPECT DUE TO A MASTER . 
சசு . அழலி னீங்கான் , அணுகான் , அஞ்சி 

நிழலி னீங்கான் , நிறைந்த நெஞ்சமோ 
டெத்திறத் தாசான் உவக்கும் அத்திறம் 
அறத்திற் றிரியாப் படர்ச்சிவழி பாடே . 

[ இவ்வாறு ஒழுகுதல் வழிபாடாம் . ) 


நன்னூல் 


நன்னூல. 


சிறப்புப்பாயிரம் . 


57. WHAT A PREFACE SHOULD CONTAIN . 


சஎ . ஆக்கியோன் பெயரே , வழியே, எல்லை , 

நூற்பெயர் , யாப்பே , நுதலிய பொருளே , 
கேட்போர் , பயனோ டாய் , எண் பொருளும் 
வாய்ப்பக் காட்டல் பாயிரத் தியல்பே . 


[ தெய்வ வணக்கமுஞ் செய்பொருட் டொகையுஞ் 
செப்புவதாகுஞ் சிறப்புப்பாயிரம் . ( தொன்னூல் .) ] 


( இவ்வெட்டுப் பொருளையும் விளங்க உணர்த்துவது சிறப்புப்பாயிரத் 
திலக்கணம் ஆம் . ) 


43. THREE ADDITIONAL MATTERS.. 


சவு . காலம் , களனே , காரணம் , என்றிம் 

மூவகை ஏற்றி , மொழிநரும் உளரே . 


( அவ்வெட்டனோடு இம்மூன்றனையும் கூட்டிப் பதினொன்றாகக் கூறு 
வாரும் உளர் . ) 


HOW ABOOK IS TO BE NAMED . 


சக . முதனூல் கருத்தன் , அளவு , மிகுதி , 

பொருள், செய்வித்தோன் , தன்மைமுத னிமித்தினும் , 
இடுகுறி யானு.நூற் கெய்தும் பெயரே . 


ந . சிறப்புப்பாயிரம் . 


( முதனூல் முதல் தன்மை ஈறாகக் கூறிய எழும் பிறவும் ஆகிய காரணங் 
களானும் இடுகுறியானும் நூற்குப் பெயர்வரும் . ] 


50. FOUR WAYS IN WHICH A BOOK MAY BE COMPOSED . 
– 0. தொகுத்தல் , விரித்தல் , தொகைவிரி, மொழிபெயர்ப் 

பெனத்தகு நூல்யாப் பீர் இரண் டென்ப . 


( நூல்யாப்பு இந்நான்கு கூற்றதாம் என்று சொல்லுவர் புலவர் . ) 


O 


51. WHO MUST WRITE THE PREFACE . 


டூக . தன் ஆசிரியன் , தன்னொடு கற்றோன் , 

தன்மா ணாக்கன் , தகும் உரை காரன் , என் . 
றின்னோர் பாயிரம் இயம்புதல் கடனே . 


ஒருவன் கூறிய நூற்கு இந்நால்வருள் ஒருவர் சிறப்புப்பாயிரம் கூறு 
தல் முறைமை ஆம் . ) 


52. AN AUTHOR MUST NOT PRAISE HIMSELF . 
ருஉ . தோன்றா தோற்றித் துறைபல முடிப்பினும் 

தான்தற் புகழ்தல் தகுதி அன்றே . 


( தோன்றாத நுட்பங்களை எல்லாம் தோற்றிப் பலதுறைப்பட்டு விரிந்த 
நூலைச் செய்து முடித்தான் . ஆயினும் தன்னைத்தான் புகழ்தல் தகுதி அன் 
றாம் . ஆதலின் நூல் செய்தானது புகழாகிய சிறப்புப்பாயிரத்தைப் பிறர் 
கூறவேண்டும் . ) 


53. WHEN A MAN MAY PRAISE HIMSELF . 

. 


ருங . மன்னுடை மன்றத் தோலைத் தூக்கினும் , 

தன்னுடை ஆற்றல் உணரார் இடையினும் , 


நன்னூல் 


மன்னிய அவை இடை வெல்லுறு பொழுதினும் , 
தன்னை மறுதலை பழித்த காலையும் , 
த ன்னைப் புகழ்தலும் தகும்புல வோர்க்கே . 


( இவ்விடங்கள் ஆயில் தன்னைப்புகழ்தலும் தகுதி ஆம் புலவோர்க்கு .) 


54. NO CLASSIC WITHOUT A PREFACE . 


ருச . ஆயிர முகத்தான் அகன்ற தாயினும் 

பாயிரம் இல்லது பனுவல் அன்றே . 


[ ஆயிரம் உறுப்புக்களான் விரிந்தவலாயினும் பாயிரம் இல்லாதது நூல் 
அன்று . ) 


55. A PREFACE IS AN ORNAMENT . 


2 


வெண்பா. 
ருரு , மாடக்குச் சித்திரமு மாநகர்க்குக் கோபுரமும் , 

ஆடமைத்தோ ணல்லார்க் கணியும்போ - னாடிமுன் 
ஐதுரையர் நின்ற அணிந்துரையை எந்நூற்கும் 
பெய்துரையா வைத்தார் பெரிது . 


( அறிவுடையோர் மாட முதலிய மூன்றற்கும் சித்திரமுதலிய மூன்றும் 
போலக்கருதி , அழகிதாகிய பொருளை உணர்த்தாரின்ற இருவகைப்பாயிரங் 
களையும் உரைத்து எவ்வகைப்பட்ட பெரிய நூல்கட்கும் முன்னர்ப் பெய் 
து வைத்தார் பெரும்பாலும் ; ஆதலில் பாயிரம் இல்லது பனுவல் அன்றாம் . ) 


22 

C 


1. எழுத்ததிகாரத்தில் ( 1 ) எழுத்தியல் 


நன்னூல் . 


1. எழுத்ததிகாரத்தில் 


( 1 ) எழுத்தியல் . 


56. AN INVOCATION . 
ருசு . பூமலி அசோகின் புனைநிழல் அமர்ந்த . 

நான்முகற் றொழுதுநன் கியம்புவன் எழுத்தே . 


57. DIVISIONS OF ORTHOGRAPHY , 


எழுத்திலக்கணம் இத்துணைத்தென்பது . 
டூஎ . எண் , பெயர் , முறை, பிறப் புருவ மாத்திரை , 

முதல் , ஈ றிடைநிலை , போலி , என்றா 

பதம் ,புணர் பெனப்பன் னிருபாற் றதுவே. 
[ இப்பன்னிரு பகுதியினையும் உடைத்து அவ்வெழுத்திலக்கணம் . ) 


க . எண் . 


58. LETTERS . 


எழுத்தின்னதென்பது . 
ருவு . மொழிமுதற் காரணம் ஆம் அணுத் திரள் ஒலி 
எழுத்தது முதல் சார் பென இரு வகைத்தே . 

( வினா 11. ) 


[ மொழிக்கு முதற்காரணமாய் அணுத்திரளின் காரியமாய் வரும் ஒலி 
யாவது எழுத்து ; அது முதல் எழுத்தென்றும் , சார்பெழுத்தென்றும் , இரு 
வகையினை உடைத்து . ) 


உங 
O 


நன்னூல் 


59. 30 PRIMARY LETTERS . YOWELS AND CONSONANTS . 


முதலெழத்தின் விரி . 
டூக . உயிரும் உடம்பும் ஆ முப்பது முதலே . 

( வினா 11. ) 


[ உயிரும் உடம்பும் ஆகும் முப்பதெழுத்தும் முதல் எழுத்தாம் . ) 


60. 10 KINDS OF SECONDARY LETTERS . 


சார்பெழத்தின்விரி . 
சு 0 . உயிர்மெய் , ஆய்தம் , உயிர் அள பொற்றள 

பஃகிய இ , உ , ஐ , ஔ , மஃகான் , 
தனிநிலை , பத்தும் சார்பெழுத் தாகும் . 


[ இப்பத்தும் சார்பெழுத்தாம் . ) 


62. 369 SECONDARY LETTERS . 


சுக . உயிர்மெய் இரட்டுநூற் றெட்டுயர் ஆய்தம் 

எட்டுயிர் அளபெழு மூன்சொற் றளபெடை 
ஆறேழ் ; அஃகும் இம்முப் பான் ஏழ் ; 
உகரம் ஆறா றைகான் மூன்றே ; 
ஔகான் ஒன்றே ; மஃகான் மூன்றே ; 
ஆய்தம் இரண்டொடு சார்பெழுத் துறுவிரி 
ஒன்றொழி முந்நூற் றெழுபான் என்ப . 


[ உயிர்மெய் இருநூற்றுப்பதினாறு , குறுகாத ஆய்தம் எட்டு , உயிர் அளபெ 
டை இருபத்தொன்று , ஒற்றளபெடை நாற்பத்திரண்டு , குற்றியல் இகர 
முப்பத்தேழு , குற்றியல் உகர முப்பத்தாறு , ஐகாரக்குறுக்க மூன்று , ஒளகா 
ரக்குறுக்கம் ஒன்று , மகரக்குறுக்க மூன்று , ஆய்தக்குறுக்கம் இரண்டுடனே, 
சார்பெழுத்தினது மிகுந்த விரி முந்நூற்றறுபத்தொன்பதாம் என்று சொல் 
லுவர் புலவர் . ) 


1. எழுத்ததிகாரத்தில் ( 1 ) எழுத்தியல் . 


உ . பெயர். 


62. NOUNS : ARBITRARY AND APPELLATIVE : COMPION AND PROPER . 

( பெயர்க்கெல்லாம் பொது இலக்கணம் .) 
சுஉ . இடுகுறி காரணப் பெயர்பொதுச் சிறப்பின . 

( வினா 48. ) 


[ இடுகுறிப் பெயரும் , காரணப் பெயரும் ஆகிய இரண்டும் பலபொ 
ருட்குப் பொதுப்பெயர் ஆயும் , ஒருபொருட்குச் சிறப்புப்பெயர்ஆயும் , 
வருவன ஆம் .) 

இகுெறிப் பொதுப்பெயர் . 

இடுகுறிச் சிறப்புப்பெயர் , 
அணி ... 

காரணப் பொதுப்பெயர் . 

காரணச் சிறப்புப்பெயர், 
மறவன் , 
பங்கயம் , 

காணஇடுகுறிப்பெயர் . 


முடி 


முள்ளி . 


63. VOWELS 12. CONSONANTS 18 . 
சுநா . அம்முதல் ஈர்ஆறாவி ; கம்முதல் 
மெய்ம்மூ வாறென விளம்பினர் புலவர். 

( வினா 11. ) 


[ அகரமுதல் ஒளகாரம் ஈறாகக் கிடந்த பன்னிரண்டனையும் ஆவி என் 
றும் ; ககரமுதல் னகரம் ஈறாகக் கிடந்த பதினெட்டனையும் மெய் என்றும் 
நூல்களால் சொன்னார் அறிவுடையோர் . ) 


64. SHORT VOWELS . 


சுச . அவற்றுள் ,-அ, இ , உ , எ , ஒக்குறில் ஐந்தே. 

( வினா 3. ] 


( ஆவி மெய் என்றவற்றுள் , இவ்வைந்தும் குற்றெழுத்தாம் . ) 


65. LONG VOWELS . 


சுரு . ஆஈ , ஊ , ஏ , ஐ , ஓ , ஔ , நெடில். 

( வினா 4. ) 
( இவ்வேழு நெட்டெழுத்தாம் . ) 


4 


உரு 


நன்னூல் 


66. DEMONSTRATIVE LETTERS . 


சுசு . அ , இ ,உம் முதல் தனிவரில் , சுட்டே .. 

( வினா 5. ) 


இம்மூன்றெழுத்தும் மொழிக்குப் புறத்தும் , அகத்தும் , முதற்கண் 
தனித்துச் சுட்டுப்பொருள் உணர்த்தவரிற் சுட்டெழுத்தாம் .) 


( உ - ம் . ) அக்கொற்றன் , 

அவன் , 
இக்கொற்றன் , 

புறத்தும் ; 

இவன் , அகத்தும் வந்தன . 
உக்கொற்றன் , 

உவன் , 
அவன் என்பதன்கண் அகரம் அறம் என்பதின்கண் அகரம் போலப் பின் எழுத்துக்களோடு தொடர்ந்து 
வின்று ஒருபொருள் உணர்த்தாது வேறுநின்று கட்டுப்பொருள் உணர்த்தலின் அகத்துவரும் இதனையும் கனிவ 
ரின் " என்றார் , 


67. INTERROGATIVE LETTERS . 


சுஎ . எய்யா முதலும் ; ஆ , ஓ , ஈற்றும் ; 
ஏ ,இரு வழியும் வினா ஆகும்மே . 

[ வினா 6. ) 


[ புறத்தும் , அகத்தும் , மொழி முதற்கண் எகரமும் , யாவும் ; ஈற்றின்கண் 
ஆகாரமும் , ஓகாரமும் ; இவ்விரண்டிடத்தினும் ஏகாரமும் தனித்து வினாப் 
பொருள் உணர்த்தவரின் வினா எழுத்தாம் . ) 

( உ - ம் .) எக்கொற்றன், ) 

கொற்றனா , கொற்றனோ, .... ஈற்றின்கண் வந்தன . 
ஏவன் , கொற்றனே, ... ஈரிடத்தும் வந்தன . 


... முதற்கண்வந்தன , 


68. STRONG OF HARD CONSONANTS . ( TENUES OR SURD . ] 
சுவு . வல்லினம் க , ச , ட , த , ப , ற , என ஆ 

ன ஆறே . 
( வினா 8. ) 


[ இவ்வாறும் வல்லினம் ஆம் . ) 


69. WEAK CONSONANTS . [ MASALS .) 
சுக . மெல்லினம் 5 , ஞ, ண , ந , ம , ன , என ஆறே . 

[ வினா 9. ] 


[இவ்வாறும் மெல்லினம் ஆம் . ) 


உசா 


1. எழுத்ததிகாரத்தில் ( 1 ) எழுத்தியல் . 


70. MIDDLE CONSONANTS . [ LIQUIDS. ) 
எ 0 . இடையினம் ய ,ர , ல , வ , ழ , ள , என 

, ஆறே . 
( வினா 10. ) 


( இவ்வாறும் இடையினம் ஆம் . ) 


71. PRIMARY LETTERS TAKEN IN PAIRS . 


எக . ஐ.ஔ , இ , உச் செறிய , முதல் எழுத் 

திவ்விரண் டோர்இனம் ஆய்வால் முறையே . 
[இனம்இல்லாத ஐகார ஔகாரங்கள் ஈகார ஊகாரங்கட்கினம் ஆகிய 
இகர உகரங்களைத் தமக்கும் இனம் ஆகப்பொருந்த முதல் எழுத்துகள் 
இரண்டிரண்டு ஓரினமாய்வருதல் முறை ; ஆதலால் அவை இன எழுத் 
தென்றும் பெயரவாம் . ) 

( உ - ம் . ) அ , ஆ ; இ , ஈ ; உ . ; எ , 7 ; ஐஇ ; ஒ ,ஓ ; ஒள , உ ; 


5,2 ; s ; டணத, பம் ; , ; ல , ழ , எ ; ன ; 
என இரண்டிரண்டோரின மாய்வந்தது காண்க . 


72. THE GROUNDS OF THIS ARRANGEMENT IN PAIRS . 

. 


( இனம் என்றதற்குக் காரணம் . ) 
எஉ . தான முயற்சி அளவு , பொருள் ,வடி 

வானான் ராதிஓர் புடைஒப் பினமே . 


( தானம் முதலிய இவற்றுள் ஒன்று முதலாக ஒருபுடை ஒத்தலால் 
இனம் ஆம் . ) 

( உ - ம் . ) அ , ஆ என்பன இரண்டிற்கும் தானம் , கண்டம் [ 10 ] ; 

முயற்சி , அங்காத்தல் ( எசு ) ; 
குறிலினது விகாரமே நெடில் ஆதலால் பொருள் ஒன்று ; 
வடி) அ , ஆ . 
இவை மாத்திரையில் மாத்திரம் ஒத்திரா . 


ந . முறை . 
73. WHY THE ALPHABET IS ARRANGED AS IT IS . 


எங . சிறப்பினும் , இனத்தினும் , செறிந்தீண் டம்முதல் 

நடத்தல் தானே முறை ஆகும்மே . 


உஎ 


நன்னூல் 


[சிறப்பினானும் , இனத்தினானும் பொருந்தி இவ்வுலகத்து அகரமுத 
லாக வழங்குதல் தானே எழுத்தினது முறை ஆம். ] 


( உ -ம் .) குறிலினது விகாரம் நெடில் , ஆதலால் குறில்முன் நிற்பது சிறப்பினால் , 

வலியோர் மெலியோர்க்கு முன்நிற்றல் போல வல்லெழுத்து முன் நிற்பதுசிறப்பினால் , 
நெடிலும் மெல்லெழுத்தும் இனமாய் , பின் நிற்பது , இனத்தினால் , 


ச . பிறப்பு . 


74. THE PRODUCTION OF LETTER - SOUNDS . 


எச . நிறை உயிர் முயற்சியின் உள்வளி துரப்ப , 

எழும் அணுத் திரள்உரம் , கண்டம் , உச்சி , 
மூக்குற றிதழ்நாப் பல்லணத் தொழிலின் , 
வெவ்வே றெழுத்தொலி யாய் வரல் பிறப்பே . 


[ ஒலி எழுத்தாகிய காரியத்திற்கு வேண்டுங்காரணங்களின் ஒரு ஆற்றா 
னும் குறைவின்றி நிறைந்த உயிரினது முயற்சியால் உண்ணின்ற வளி 
எழுப்ப , எழுஞ்செவிப்புலன் ஆம் அணுத்திரள் உரம் முதலியநான் கிடத்தை 
யும் பொருந்தி , இதழ்முதலிய நான்கின் தொழில்களால் வெவ்வேறெழுத் 
தாகிய ஒலிகளாய்த் தோன்றுதல் அவற்றின் பிறப்பாம் .] 


75. VOWELS AND LIQUIDS FROM THE THROAT ; 

NASALS THE NOSE ; TENUES THE CHEST . 

( முதலெழுத்துகளுக்கு இடம் . ) 


எடு . அவ்வழி , ஆவி இடைமை இடமிடாகும் ; 

மேவு மென்மை மூக் குரம் பெறும் வன்மை . 


[ மேற்கூறிய நெறியாற் பிறக்குங்கால் ஆவி , இடையினம் , என்னும் 
இருவகை எழுத்தினதிடம் மிடறாம் ; மெல்இனம்மூக்கை இடம்ஆகப் 
பொருந்தும் ; வல்லினம் நெஞ்சை இடம்ஆகப் பெறும் . ) 


76. அ , ஆ BY THE MERE OPENING OF THE MOUTH . 
எசு . அவற்றுள், - முயற்சியுள் அ , ஆ அங்காப் புடைய . 


உவு 


1. எழுத்ததிகாரத்தில் ( 1 ) எழுத்தியல் . 


[ மேல் இடம் வகுக்கப்பட்ட முதல் எழுத்துகளுள் அகர ஆகாரங்கள் 
நால்வகை முயற்சியுள் அண்ணத்தின் தொழிலாகிய அங்காத்தலை உடைய 
வாய்ப் பிறக்கும் . ) 


77. இ , ஈ , எ , ஏ , ஐ HOW PRONOUNCED . 

[ முயற்சி . ) 
எஎ . இ , ஈ , எ , ஏ , ஐ , அங்காப்போ 
டண்பல் முதனா 

விளிம்புற வருமே . 


(இவ்வைந்தெழுத்தும் அங்காப்புடனே முன்னம்பல்லை அடினாவிளிம்பு 
பொருந்தப் பிறக்கும் . ) 


78. உ , ஊ , ஒ , ஓ , ஔ BY THE LIPS, 

[ முயற்சி .) 
எவு . உ , ஊ , ஒ , ஓ , ஔ , இதழ் குவிவே . 


[ இவ்வைந்தெழுத்தும் பிறத்தற்கேதுவாகிய முயற்சி இதழ்குவிவாம் . ) 


79. க , ங ; ச.ஞ ; டண HOW PRONOUNCED . 
எக . க , ங , வும் , ச , ஞ , வும் , ட , ண , வு முதல் இடை 
நுனிநா அண்ணம் உற முறை வருமே . 

( சகச . சூத்திரங்காண்க .) 


[ கவ்வும் , நவ்வும் , முதல் நா முதல் அண்ணத்தையும்; சவ்வும் , ஞவ்வும் , 
இடைநா இடை அண்ணத்தையும் ; டவ்வும் , ணவ்வும் , நுனிநா நுனி அண் 
ணத்தையும் பொருந்த இம் முறையே பிறக்கும் . ) 


80. தந DENTALS . 
40. அண்பல் அடி , நா முடி உறத் த , ந ,வரும் . 


( அண்பல் அடியை நாநுனிபொருந்தத் தவ்வும் நவ்வும் பிறக்கும் . ) 


உக 


நன்னூல் 


81 . 


ப , ம, 


LABIALS . 


வுக . மீகீழ் இதழ் உறப் பம்மப் பிறக்கும் . 


[ மேல் இதழுங் கீழ் இதழும் பொருந்தப் பவ்வும் மவ்வும் பிறக்கும் . ) 


82. ய TOW FORMED . 


வுஉ . அடிநா அடி அணம் உறயத் தோன்றும் . 


[ அடிநா அடி அண்ணத்தைப் பொருந்த யகரம் பிறக்கும் . ) 


83. ர , ழ LINGUALS . 


வு ந . அண்ண நுனிநா வருடர, ழ ,வரும் . 


[ அண்ணத்தை நுனிநாத்தடவ ரவ்வும் , ழவ்வும் , பிறக்கும் . ) 


84. ல , ள HOW PRONOUNCED . 
வுச . அண்பல் முதலும் அண்ணமு முறையின் 

நாவிளிம்பு வீங்கி , ஒற்றவும் , வருடவும் , 
லகார ளகாரமாய் இரண்டும் பிறக்கும் . 
[ இதுவும் நிரன் நிறைப்பொருள் . ( சகச ) காண்க .) 


[ அண்பல்முதலை நாவிளிம்பு வீங்கி ஒற்ற லகாரம் ஆகியும் , அண்ணத் 
தை நாவிளிம்பு வீங்கி வருட ளகாரம் ஆகியும் , இவ்விரண்டெழுத்தும்பி 
றக்கும் . ] 


85 . 


வ HOW PRONOUNCED . 


வரு . மேற்பல் இதழ்உற மேவிடும் வவ்வே . 


[ மேல்வாய்பல்லைக் கீழ்வாய் உதடு பொருந்த வகரம் பிறக்கும் . ] 


கூடு 


1. எழுத்ததிகாரத்தில் (1 ) எழுத்தியல் . 


86. றன HOW PRONOUNCED . 
வுசு . அண்ண நுனிநா நனிஉறில் ற , ன , வரும் . 


[ அண்ணத்தை நுனிநா மிகப்பொருந்தில் றவ்வும் , னவ்வும் , பிறக்கும் . ) 


87. THE PRONUNCIATION OF ஃ AND OF SECONDARY LETTERS . 

( சார்பு எழுத்திற்கு இடம் முயற்சி . ) 
வுஎ. ஆய்தக் கிடம்தலை ; அங்கா முயற்சி . 

சார்பெழுத் தெனவும் தம் முதல் அனைய . 


[ ஆய்தம் பிறத்தற்கு இடம்தலை ; முயற்சி அங்காத்தலாம் ; ஒழிந்தசார்பெ 
ழுத்துகளும் இடமுயற்சிகள் தம்முதலெழுத்துகளோடு ஒப்பனவாய்ப்பி 
றக்கும் . ) 


88. THOUGH GENERAL RULES ARE GIVEN EACH LETTER HAS ITS OWN 

PRONUNCIATION . 


[ புறனடை . ) 
வுவு . எடுத்தல் , படுத்தல் , நலிதல் , உழப்பின் 

திரிபுந் தத்தமில் சிறிதுள ஆகும் . 
[ பல எழுத்திற்குப் பிறப்பொன்றாகச் சொல்லப்பட்டனவேனும் , எடுத் 
தல் படுத்தல் நலிதல் என்னும் எழுத்திற்குரிய ஒலிமுயற்சியான் ஒன்றற் 
கொன்று பிறப்பு வேறுபாடுகளும் அவ்வவற்றின்கண் சிறிது சிறிது உள 
வாம் . ) 


89. VOWEL CONSONANTS . 


( உயிர்மெய் சார்ந்து வருதல் . ) 
அக . புள்ளிவிட் டவ்வொடு முன்உரு வாகியும் , 

ஏனை உயிரோ டுருபு திரிந்தும் , 
உயிர் அள வாய் , அதன் வடிவொழித் திருவயிற் 
பெயசொடும் ஒற்று முன் னாய்வரும் உயிர்மெய் . 

(வினா 13. ) 


கூக 


நன்னூல் 


[ மெய் புள்ளியை விட்டு அகரத்தோடுகூடியவழி விட்ட உருவே உரு 
வாகியும் , ஒழிந்த உயிர்களோடு கூடியவழி உருவுவேறுபட்டும் தன்மாத்தி 
ரை தோன்றாது உயிர்மாத்திரையே மாத்திரையாய் தன்வரிவடிவினது விகார 
வடிவே வடிவாய் , உயிர்வடிவை ஒழித்து , மெய் உயிர் என்னும் பெயர் 
ஆகிய இரண்டிடத்தும் பிறந்த உயிர்மெய் என்னும் பெயருடனே , ஒற்றொ 
லிமுன்னும் உயிர் ஒலிபின்னும் ஆகிவரும் உயிர்மெய் எழுத்து . ) 


90. AYTHAM . 
கூ 0 . குறியதன் முன்னர் ஆய்தப் புள்ளி 
உயிரொடு புணர்ந்தவல் ஆறன் மிசைத்தே . 

[ வினா 12. ) 


[ புள்ளிவடிவினதாய் ஆய்தம் குற்றெழுத்தின் முன்னதாய் உயிரோடு 
கூடிய வல் எழுத்து ஆறன் மேலதாய் வரும் . ) 
( உ - ம் . ) எஃகு , கஃசு , கஃடு , இருபஃது , அஃபு , கஃறு 

( வல்லின வகையால் ஒருமொழிக் கண்வந்தது . ) 
அஃகடிய , அஃறிணை . ( புணர்ச்சி விகாரத்தால் வந்தது . ) 

முற்காய்தம் 
விலஃஃதி வீங்கிருள் ஒட்டுமே , மாதர் 
இலஃஃகு முந்தின் இனம் , 

[ 61. ) 
( செய்யுள் விகாரத்தால் வந்தது. ) 


எட்டு . 


91 . PROLONGATION OF THE SOUND OF VOWELS. 

( உயிர் அளபெடை . ) 
கூக . இசைகெடில் மொழிமுதல் , இடை ,கடை நிலை நெடில் 
அளபெழும் ; அவற்றவற் றினக்குறில் குறியே . 

( வினா 14. ) 
( செய்யுட்கண் இசைகுன்றில் மொழி முதலினும் , இடையினும் , கடை 
யினும் ; நின்ற நெட்டெழுத்து எழும் அவ்விசை நிறைக்கத்தத்த மாத்திரை 
யின் மிக்கொலிக்கும் ; அவ்வாறு அளபெடுத்தன அறிதற்கு அவற்றின் பின் 
அவற்றிற்கினம் ஆகிய குற்றெழுத்துகள் வரிவடிவின்கண் அறிகுறியாய் 
வரும் . ) 
( உ - ம் . ) 1. அகை , இகை , ஊடகம் , போகன் , ரை இயல் , தோழரை , மொகல் , 

[ முதனிலை அளபெடை .) 
2. படாஅகை , பாரீஇகம் , கழுஉமணி , பரேளம் , கன்இயம் , 

பபோலும், மனெனஉகம் , 


ima 


1. எழுத்ததிகாரத்தில் (1 ) எழுத்தியல் . 


( இவை இடைநிலை அளபெடை . ) 


3. கடாஅ , குரீஇ , குழூஉ , மிலோ , கடைஇ , அசோற , அரெளா , 
[ இவை கடைநிலை அளபெடை ; ஆக இடவகையால் உயிரள 

பெடை இருபத்தொன்று . ] [ 61 ) 


4. குரீஇ , ஆவே , மகவே . 
[இவை இயற்கை அளபெடை ; மற்றவை செய்கை அளபெடை . ) 


92 . 


THE PROLONGATION OF THE SOUND OF CERTAIN CONSONANTS . 


( ஒற்றளபெடை . ) 
கூஉ . ங , ஞ , ண , ந , ம , ன , வ , ய , ல , ள , ஆய்தம் , 

அளபாம் குறில் இணை , குறிற்கீழ் , இடைகடை ; 
மிகலே அவற்றின் குறி ஆம் , வேறே . 

( வினா 14. ) 


( செய்யுட்கண் இசைகுன்றின் குறில் இணைக்கீழும் , குறிற்கீழுமாய் , 
மொழி இடையினும் ஈற்றினும் நின்ற இப்பத்தொற்றும் , ஆய்தமும் , அவ் 
வோசை நிறைக்கத் தம் மாத்திரையின் மிக்கொலிக்கும் ; அவ்வாறு அள 
பெடுத்தன அறிதற்கு அவற்றின் பின் அவ்வெழுத்துகளே வரிவடிவின் 
கண் வேறு அறிகுறியாய் வரும் . ) 
( உ - ம் . ) 1. அரக்க்கம் , முறஞ்ஞ்சு, முறண்ண் , பருந்த்து . அரும்ம்பு , 

முரன்ன்று , குரல்ல்கள் , திரன்ள்கள் , விரக்ஃசி . 
[ குறிலிணைக்கீழ் மொழி இடையில் . ) 


2. மங்கலம் , மஞ்ஞ்சு, மண்ண்ணு , பந்த்து , எஃக்கு . 

( குறிற்கீழ் மொழி இடை . ) 


3. பரண்ண் , மரமம் , நலன்ன் , குல்ல் , திரன்ள் . 

[ குறிலிணைக்கீழ் மொழியீற்றில் .) 


4. மண்ண் , அம்ம் , பொன்ன் , கல்ல் , கொள்ள் . 

( குறிற்கீழ் மொழியீற்றில் .) 
ஆய்தம் மொழியின் இறுதியில் குறிலிணைக்கிழுல் குறிற் கிமும்வரா ; அவ்விரண்டையும் விலக்கி 

( 4X11 = 44-2 = 42 ) ஒற்றளபெடை நாற்பத்திரண்டாம் . [ 61 ] 


5 


நன்னூல் 


93. SHORTENED 


( குற்றியல் இகரம் . ) 
க ங . யகரம் வரக்குறள் உத் திரி இகரமும் , 

அசைச்சொல் மியாவின் இகரமும் குறிய . 


( யகரம் வருமொழிக்கு முதல் ஆகிவர நிலைமொழிக்கு ஈறாகிநின்ற குற் 
றியல் உகரம் திரிந்த இகரமும் , மியா என்னும் அசைச்சொல்லின்கண் 
இகரமும் குற்றியல் இகரங்கள் ஆம் . ) 

( உ - ம் . ) பாகு + யாது =ாகியாது முதல் . 

கேண்மியா , சென்மியா . 
( குற்றியல் உகரம் முப்பத்தாறினாலும் , அசைச்சொல் மியாவினாலும் குற்றியல் இகரம் முப்பத்தேழாம் . ) ( 61 ) 


94. SHORTENED உ . 


கூச . நெடிலோ டாய்தம் உயிர்,வலி,மெலி, இடை , 

தொடர்மொழி இறுதி வன்மைஊர் உகரம் 
அஃகும் ; பிறமேல் தொடரவும் பெறுமே . 


[ தனிநெடில் எழுடனே , ஆய்தம் ஒன்றும் , மொழி இடை ஈறுகளின் 
வரப்பெறாத ஒளகாரம் ஒழித்து ஒழிந்த உயிர்பதினொன்றும் , வல்லெழுத் 
தாறும் , மெல்லெழுத்தாறும் , வல்லெழுத்துகளோடு தொடராதவகரம் ஓ 
ழித்து ஒழிந்தஇடை எழுத்தைந்தும் , ஆகிய முப்பத்தாறு எழுத்தினுள் 
யாதானும் ஒன்று ஈற்றுக்கு அயல் எழுத்தாய்த்தொடரப்பட்டு மொழி இரு 
திக்கண் வல்எழுத்துகளுள் யாதானும் ஒன்று பற்றுக்கோடாக அதனை 
ஊர்ந்து வரின் அவ்வுகரம் தன்மாத்திரையிற் குறுகும் ; அது தன்மாத்திரை 
யில் குறுகுதற்கும் மொழி நிரம்புதற்கும் காரணம் ; இவ்வோரெழுத்துத் 
தொடர் தன்மாத்திரையின் அமையாது பிற எழுத்துகளுள் ஒன்றும் பலவு 
மேலே தொடரவும் பெறும் . ) 
( உ - ம் . ) சாகு , காக , கா , காது , காபு , காறு . 

செடிற்றெடர் . 
எஃகு , கஃசு , கஃடு , இருபஃது , அஃபு , சஃறு . 

ஆய்தத்தொடர், 
வரகு , பலாசு , முரு , எருது , தூபு , கயிறு . 

உயிர்த்தொடர் . 
சுக்கு , கச்சு , கட்டு , கத்து , சீப்பு , கற்று . 

வன்றெட . 
கற்கு, பஞ்சு , வண்டு, பந்து , அம்பு , கன்று . 

மென்னெடர் , 
ஆய்கு , ஆய்சு , ஆய்து , ஆய்பு . 

இடைத்தொடர் . 
ஆக , குற்றியல் உகரம் முப்பத்துநான்காகும் . முப்பத்தாறு என்பது பொதுப்படக்கூறினார் . ( கக ) 


நச 


1. எழுத்ததிகாரத்தில் ( 1 ) எழுத்தியல் 


95. SHORTENED ஐ AND ஒள . 


( ஐகார ஒளகாரக் குறுக்கங்கள் . ) 
கூரு . தற்சுட்டளபொழி ஐம்மூ வழியும் 

நையும் ; ஒளவு முதல் அற்றாகும் . 


( ஐகாரம் தன்னைக் கருதித்தன் பெயர் கூறும் அளவில் குறுகாது ; ஒழிந்த 
மொழி முதல் இடை கடை என்னு மூன்றிடத்து முன்னும் பின்னும் இரு 
மருங்கும் ஆய எழுத்தின் தொடர்பால் தன்மாத்திரையிற் குறுகும் . ஔகார 
மும் தன் பெயர்கூறும் அளவிற்குறுகாது ; ஒழிந்தமொழி முதற்கண் பின் 
வரும் எழுத்தின் தொடர்பால் தன்மாத்திரையிற்குறுகும் .) 
( உ - ம் . ) 1. ஐப்பசி , மைப்புறம் , மொழிமுதலில் , 

2. இறைவன் , பொறையன் . மொழியிடையில் , 
3. குவளை , திணை , 

மொழியீற்றில் , 


4. மௌவல் . 


96. SHORTENED ம் . 


கசு . ண , ன , முன்னும் வஃகான் மிசையுமக் குறுகும் . 


[ ணகார னகாரங்களின் ஒன்று நின்று தொடர்ந்திட , அதன் முன் வரி 
னும் ; வகாரம் வந்து தொடர்ந்திட அதன்மேல் நிற்பினும் மகரம் தன் 
அரைமாத்திரையிற் குறுகும் . ) 

( உ - ம் . ) 1. மருவினும் எல்லாம் மருண்ம் . 

2. திசைஅறி மீகாமனும் போன்ம் . க 20 , சக , சூத்திரங்கள் காண்க . 
3. தரும் வளவன் . 


97. SHORTENED ஃ . 

( ஆய்தக்குறுக்கம் .) 
கஎ . ல , ள , ஈற் றியைபின் ஆம் ஆய்தம் அஃகும் . 


( லகார ளகார ஈற்றுப்புணர்ச்சியினால் வரும் " குறில் வழி ல , ள, த்தவ் 
வணையின் ஆய்தம் ஆகவும் பெறூஉம் , " என்ற ஆய்தம் இருமருங்கும் ஆய 
எழுத்தின் தொடர்பால் தன் அரைமாத்திரையில் குறுகும் . ) 

( உ - ம் . ) கல் + தீது = கஃறது . 

முள் + தீது = முஃடீது . 
(உஅ. குத்திரக்காண்க . ) 


கூடு 


நன்னூல் 


ரு . உருவம் . 
98 . 

6 AND P AS WELL AS MUTE CONSONANTS SOMETIMES HAVE A DOT . 
கூவு . தொல்லை வடிவின எல்லா எழுத்தும் ; ஆண் 

டெய்தும் எகாரம்ஓ காரமெய் புள்ளி. 
( எல்லா எழுத்தும் பலவேறுவகைப்பட வரைந்து வழங்கும் . பழைய 
வடிவினை உடையவாம் . அவ்வடிவினவாய் வழங்கும் இடத்துத் தனித் 
தும் உடம்பூர்ந்தும் வரும் . எகரமும் , ஒகரமும் , தனிமெய்களும் , இயல் 
பாய் புள்ளியைப் பிற்காலத்தொழித்து , வரைந்து ஏகார ஓகாரங்களோடும் 
உயிர்மெய்களோடும் ஐயப்படவழங்கும் வழக்கினை உடைய அன்றித்து 
ணியப்படும் தொல்லைவடிவினதுறுப்பாய் புள்ளியைப் பெறும் . ) 

( உ - ம் . ) எ , எ , ஒ , ஓ , கெ , கே ; கொ , கோ ; க,க் . 


சு . மாத்திரை. 


99. QUANTITY . 


கூகூ . மூன்றுயிர் அளபிரண் டாநெடில் ; ஒன்றே 

குறிலோ டைஒளக் குறுக்கம் , ஒற்றள 
பரை ஒற்றி , உக் குறுக்கம் , ஆய்தம் ; 
கால்குறள் மஃகான் ஆய்த மாத்திரை. 

( வினா 16. ) 


[உயிர் அளபெடைக்கு மாத்திரை மூன்றாம் ; நெடிலுக்கு மாத்திரை இர 
ண்டாம் ; குறிலுக்கும் , ஐகாரக்குறுக்கத்திற்கும் , ஔகாரக்குறுக்கத்திற் 
கும் , ஒற்றளபெடைக்கும் , தனித்தனி மாத்திரை ஒன்றாம் , ஒற்றிற்கும் , குற் 
றியல் இகரத்திற்கும் , குற்றியல் உகரத்திற்கும் , ஆய்தத்திற்கும் , தனித்தனி 
மாத்திரை அரைஆம் ; மகரக்குறுக்கத்திற்கும் , ஆய்தக்குறுக்கத்திற்கும் ,, 
தனித்தனி மாத்திரை கால்ஆம் . ) 


100. A MEASURE . 

( மாத்திரைக்களவு . ) 
க 00 . இயல்பெழு மாந்தர் இமைநொடி மாத்திரை. 
( மாந்தருடைய இயல்பாகவே எழும் இமைப்பொழுதும் , நொடிப்பொ 
ழுதும் , ஒருமாத்திரை என்னும் வரையறைப்பொழுதாம் . ) 


கூசு 


1. எழுத்ததிகாரத்தில் ( 1 ) எழுத்தியல் . 


101 . 


LETTERS LENGTHENED INDEFINITELY . 


[ புறனடை . ) 
கலக . ஆவியும் ஒற்றும் அளபிறந் திசைத்தலும் 
மேவும் , இசைவிளி பண்டமாற் றாதியின் . 

. 


( முதல் சார்பனைத்தும் ஆய ஆவியும் ஒற்றும் மேற்கூறிய அளவிறந்து 
மிக்கொலித்தலையும் பொருந்தும் இசை விளி பண்டமாற்று முதலியவற் 
றின்கண் ] 

( உ - ம் . ) காவல் உழவர் கொடுங்களத்துப் போர் ஏறி 

நாவலோ, ஒஓஓவென்றிசைக்கு நாள் ஓதை - மாவலவன் 
கொல்யானை மேல் இருந்து கூற்றிசைத்தாற் போலுமே 
நல்யானைக் கோக்கிள்ளி நாடு . 


எ . மொழிக்கு முதலாம் எழுத்துக்கள். 


102. INITIAL LETTERS : GENERAL RULE . 


க 02 . பன்னீர் உயிரும் , க , ச , த , ந , ப , ம , வ , ய , 

ஞ , ங , ஈர் ஐந்துயிர் மெய்யு மொழிமுதல் . 
( பன்னிரண்டு உயிரும் உயிர்ஊர்ந்த இப்பத்து மெய்யு மொழிக்கு முத 
லாம் .) 


103. WHEN வ் IS INITIAL : SPECIAL RULE . 


கமங . உ , ஊ , ஒ , ஓ , அலவொடு வம்முதல் . 


( இந்நான்கும் அல்லாத எட்டுயிரோடும் வகரம் மொழிக்கு முதல் ஆம் . ) 

( உ - ம் . ) வளி , வானி, விளி, வீளி, வெளி , வேள , வைக்கோல் , வெளவால் 


104 , WHEN IS INITIAL : SPECIAL RULE . 


கச . அ , ஆ உ , ஊ , ஓ , ஔ , யம் முதல் . 
( இவ்வாறுயிரோடும் யகரம் மொழிக்கு முதல் ஆம் . ] 

( உ - ம் . ) யவனர் , யானை , யுகம் , கி , யோகம் , யௌவனம் . 


கூஎ 


நன்னூல் 


105. WHEN ஞ் IS INITIAL : SPECIAL RULE .. 
காரு . அ , ஆ எ , ஒவ்வோ டாகு ஞம் முதல் . 
( இந்நான்கு உயிரோடும் ஞகரம் மொழிக்கு முதல் ஆம் . ] 

( உ - ம் . ) ஞமலி , ஞாலம் , ஞெகிழி , ஞொள்கல் , 


106. WHEN ங் IS INITIAL : SPECIAL RULE . 
கசு . சுட்டியா, எகா வினாவழி அவ்வை 

ஒட்டி நவ்வு முதல்ஆ கும்மே . 
[ மூன்று சுட்டும் , யாவினாவும் எகரவினாவும் , ஆய இடைச்சொற்களின் 
பின் அகரத்தை ஒட்டி நவ்வும் மொழிக்கு முதல் ஆம் .) 

( உ - ம் .) அவ்வனம் , இங்கனம் , உங்கனம் , எவ்வனம் , யாங்கனம் . 


வு . மொழிக்கீறாம் எழுத்துக்கள். 


107. FINAL LETTERS : [ 24. ] GENERAL RULE . 
காஎ . ஆவி , ஞ, ண , ந , ம , ன , ய , ர , ல வ , ழ , ளமெய் , 

சாயும் உகரநால் ஆறும் ஈறே . 


[தனித்தும் ஒற்றோடும் வரும் ஆவி முதல் ஆக இங்ஙனம் கூறிய இருபத் 
துநான்கெழுத்தும் மொழிக்கு ஈறாம் . ) 
( உ - ம் . ) 1. ஆ , , ஊ , ஏ , ஐ , ஓ, ஔ . கட்டும் அ.இ , உ , வினாவும் , எ, உவம உருபடியாகிய ஒ . 

2. விள , பலா , கரி , க , சே , தை , கோ , கென . 
3. உரிஞ் , மண் , பொருந் , மரம் , பொன் , வேய் , வேர் , வேல் , தெவ் , வீழ் , வாள் , அஃகு . 


108. WHEN SHORT LETTERS AND QOT ARE FINAL : SPECIAL RULE . 
கலவு . குற்றுயிர் அளபின் ஈறாம் ; எகரமெய் 

யோடே லாதொந் நவ்வோ டாம் ; ஔ 
ககர வகரமோ டாகும் என்ப . 
( குற்றுயிர் அளபெடையின்கண் வரிவடிவின் அறிகுறியாய்த் தனித்தீ 
றாம் ; எகரம் மெய்யோடு ஈறாகாது ; ஓகரம் நகரம் ஒன்றுடன் ஈறாம் , ஔகா 
ரம் ககரவகரங்கள் இரண்டுடனும் ஈறாம் என்று சொல்லுவர் புலவர் . ) 

( உ - ம் . ) ஆஅ , ஆவே , கொ , கென , வௌ , 


கூவு 


1. எழுத்ததிகாரத்தில் ( 1 ) எழுத்திய 

யல் . 


109. IN VOWEL . CONSONANTS , THE CONSONANT IS FIRST . 


காக . நின்ற நெறி யே உயிர் மெய்ம் முதல் ஈறே . 


( உயிர்மெய்யினது முதல் யாது , அதன் ஈறியாது எனின் , ஒற்று முன்னும் 
உயிர்பின்னுமாய் ஒலித்து நின்ற நெறியே மெய் அதன் முதல் ஆம் , உயிர் 
அதன் ஈறாம் ) 


கூ . மொழிக்கிடையெழுத்துக்கள். 


110. LETTERS COMING TOGETHER IN WORDS . 


. 


கக க , ச , த , ப , ஒழித்தஈர் ஏழன் கூட்டம் 

மெய்ம்மயக் குடனிலை ச ,ழ , ஒழித்தீரெட் 
டாகும் ; இவ்விருபான் மயக்கு மொழி இடை 
மேவும் ; உயிர்மெய் மயக்கள வின்றே 


[ மெய்பதினெட்டனுள் க , ச , த , ப , என்னும் நான்கையும் ஒழித்த பதி 
னான்குமெய்யும் பிறமெய்களோடு கூடுங்கூட்டம் வேற்று நிலை மெய்ம்ம 
யக்கம் ஆம் . ரகார ழகாரம் என்னும் இரண்டனையும் ஒழித்து ஒழிந்த பதி 
னாறுமெய்யும் தம்மோடு கூடுங்கூட்டம் உடனிலைமெய்ம்மயக்கம் ஆம் . 
இவ்விரண்டு பகுதி மயக்கமும் மொழிக்கிடையே வரும் இவ்வாறு மெய்ய 
டன் மெய்ம்மயங்குதல் அன்றி உயிருடன்மெய்யும் மெய்யுடன்உயிரும் 
மாறி , உயிருமெய்யுமயங்கு மயக்கத்திற்கு வரையறை இன்று , வேண்டிய 
ஆறே மயங்கும் .) 

( உ - ம் . ) சக்கு , கச்சு , பந்து , செப்பு , சேர்தல் , வாழ்தல் . 

அங்கனம் , அங்கு ; மஞ்சை , மஞ்ச ; வட்டம் , வட்கல் ; 
வண்ணம் , வண் ; வெச்கீச் , வேந்து ; அம்மை , அம்பு ; 
வெய்யர் , வெய்து ; வெல்லம் , வெல்க ; தெவ்வர் , தெவ்பாது , 
கொன்எல் , கொள்க ; கற்றல் , கற்பு ; அன்னை அன்பு . 


111. ங் MAY PRECEDE க் , AND வ் MAY PRECEDE .. ய் . 
ககக . நம்முன் கவ்வாம் ; வம்முன் யவ்வே . 


[ நகரமுன்னர்க் ககரமும் ; வகரமுன்னர் யகரமும் மயங்கும் . ) 

( உ - ம் . ) கங்கன் ; தெவ்யாது . 


கூக 


நன்னூல் 


112. AFTER ஞ் AND A MAY COME ச் , த் RESPECTIVELY ; AND ய் AFTER BOTH . 
ககஉ . ஞ,ந, முன் தம் இனம் யகரமோ டாகும் . 


(இவ்விரண்டு மெய்முன்னரும் தமக்கினமாகிய சகர தகரங்களும் , யகர 
மும் மயங்கும் . ) 

( உ - ம் . ) கஞ்சன் , உரிஞ்யாது , கந்தன் , பொருந்யாது . 


113. க் , ச் , ப் MAY COME AFTER L AND ற் . 
கக ங . ட , ற , முன் க , ச , ப , மெய்யுடன் மயங்கும். 


( இவ்விரண்டு மெய்முன்னரும் க , ச , ப என்னு மூன்று மெய்யும் இணங் 
கி மயங்கும் . ) 

( உ - ம் . ) கட்கம் , கட்சி , நுட்பம் ; கற்க , கற்சிறார் , கற்ப . 


114 . 


AFTER I AND ன் MAY COME ட் , ற் , க் , ச் , ஞ் , ப் , ம் , ய் AND வ் . 
ககச . ண , ன , முன் இனம்க,ச , ஞ , ப , ம , ய , வவ்வரும் . 


( இவ்விரண்டு மெய் முன்னரும் தமக்கு இனமாகிய டறக்களும் , க , ச , 
ஞ , ப , ம , ய , வ , என்னும் எழுமெய்யும் மயங்கும் . ) 

( உ - ம் . ) விண்டு , வெண்கலம் , வெண்சோறு , வெண்ஞமலி , வெண்பல் , 

வெண்மலர் , மண்பாது , மண்வலிது. 
புன்றலை , புன்கண் , புன்செய் , புன்ஞமலி , புன்பயிர், புன்மலர், 
பொன்யாது , பொன்வலிது . 


115. AFTER A MAY COME ப் , ய் , வ் . 
ககரு . மம்முன் பாய ,வ , மயங்கும் என்ப . 
( மகரமெய் முன்னர்ப் பகர யகர வகரங்கள் மயங்கும் என்று சொல்லு 
வர் புலவர் . ) 


116. AFTER ய் , ர் AND ழ் THE 10 INITIAL CONSONANTS MAY COME . ( 102. ] 
ககசு . ய , ர , ழ , முன்னர் மொழிமுதல் மெய்வரும் . 


1. எழுத்ததிகாரத்தில் ( 1 ) எழுத்தியல் . 


( இம்மூன்று மெய்முன்னரும் மொழிக்கு முதற்கு விதந்து கொண்ட 
பத்து மெய்யும் மயங்கும் . ) 
( உ - ம் ) வேய் . 

வேர் . கடிது , சிறிது , தீது , பெரிது , நீண்டது , மாண்டது , ஞான்றது , யாது , வலிது . 
வீழ் . 
வேய்ங்குழல் , ஆர்ங்கோடு , பாழ்க்கிணறு . 


117. AFTER A AND ள் ARE FOUND க் , ச் , ப் , வ் , ய் . 
ககள . ல , ள , முன் க , ச , ப , வ , ய ஒன்றும்மே. 


( இவ்விரண்டு மெய்முன்னரும் க , ச , ப , வ , ய என்னும் ஐந்து மெய்யும் 
மயங்கும் . ) 
( உ - ம் . ) வேல் . ) 

சிறிது , பெரிது, வலிது , யாது . 
வரன் . 


* } 


கடிது , 


118. ALL EXCEPTS AND A MAY BE FOUND DOUBLED . 
கக வு . ர , ழ அல்லன தம்முன் தாம் உட னிலையும் . 
[ ரகார ழகாரம் அல்லன ஆகிய வேற்று நிலை மெய்ம்மயக்கத்துள் 
கூறிய பன்னிரண்டுமெய்யும் , உடனிலைக்கே உரிய க , ச , த , ப நான்கும் , 
தம்முன் தாம் உடனின்று மயங்கும் . ) 


119. WHAT LETTERS FOLLOW. ய் , ர் , ழ் . 
கககூ . ய , ர , ழ ஒற்றின் முன் க , ச , த , ப , ங , ஞ , ந , ம , 

ஈர்ஒற் றாம் ; ர ,ழத் தனிக்குறில் அணையா. 


( ய ,ர , ழ என்னுமூன்சொற்றும் இவற்றின் முன் மயங்கும் என விதித்த 
பத்தொற்றுள் இங்ஙனம் கூறிய எட்டொற்றும் தனிமெய்யும் உயிர் ஊர்ந்த 
மெய்யுமாய் , மயங்குவன அன்றி , ஈரொற்றாயும் மயங்குவன ஆம் . ரகார 
ழகார ஒற்றும் தனிக்குறிலும் மயங்குந் தன்மைய ஆயினும் மொழிக்கு 
றுப்பாக வருவதும் நிற்பதுமாய் மயங்கா. ] 
( உ - ம் . ) வேய் 

க்குறை , சிறை , த்தலை , ப்புறம் . 


வேர் 


வேய்ங்குழல் , ஆர்க்கோடு , பாழ்க்கிணறு . 
காய்ந்தனம் , சேர்ந்தனம் , வாழ்ந்தனம் , 


6 


நன்னூல் 


120. ல் , ள் WHEN CHANGED IN POETRY INTO ன் AND ண் MAY BE 

FOLLOWED BY LO . 
உ 20 . ல , ள மெய் திரிந்த ன , ண முன் மகார 

நைந்தீர் ஒற்றாம் , செய்யுள் உள்ளே . 


[ லகார ளகார ஒற்றுத் திரிந்த னகார ணகாரங்கள் முன்வரும் மகர 
ஒற்று முன்னர்க்கூறிய ஆறே குறுகி , அவற்றுடன் ஈரொற்றுடனிலை ஆம் , 
செய்யுள் அகத்து . ) 
( உ - ம் . ) திசை பறி கொனும் போன்ம் , ( போலும் . ) 

(மருளும் .) 
( க . காண்க . ) 


மயிலியன் மாதர் மருண்ம் , 


222. WHEN LETTERS EXPRESS THEIR OWN NAMES THEY ARE NOT 

BOUND BY THESE RULES . 


கஉக . தம்பெயர் மொழியில் , முதலு மயக்கமும் , 

இம்முறை மாறியும் இயலும் என்ப . 


( எழுத்துக்கள் தம்பெயர்களை மொழிந்து , நிலைமொழி வருமொழி ஆகப் 
புணர்க்கும் இடத்தெல்லாம் மொழி முதற்கும் இங்ஙனம் விதித்தனவும் 
விலக்கியனவும் ஆகிய எல்லா எழுத்தும் முதல் ஆம் ; மயக்கத்திற்கு இங்க 
னம் விதித்தனவும் விலக்கியனவும் ஆகிய எல்லா எழுத்தும் மயங்கும் 
என்று சொல்லுவர்புலவர் . ) 

( உ - ம் ) " அவற்றுள் வாக்கான் முன்னர் யவ்வுக் தோன்றும் ," 

[ என்றதில், லாரம் மொழிக்கு முதலாகியும் , அவற்றுள் என்ற கன் 
இறுதியிலே வின்ற எகர ஒற்பேடு மயங்கியும் நின்றது . ) 


க 0 போலி . 


122. FINALD SOMETIMELIS BECOMES ன் . 


க 22 . மகர இறுதி அஃறிணைப் பெயரின் 
னகரமோ றெழா நடப்பன உளவே . 

( வினா 17. ) 


( பால் பகா அஃறிணைப் பெயர்களினிடத்து இறுதி மகரம் னகரத் 
தோடொத்து நடப்பன உள ஆம் . ) 

( உ - ம் . ) அகம் - அகன் . ( இது மொழி இறுதிப்போலி ) 


1. எழுத்ததிகாரத்தில் ( 1 ) எழுத்தியல் , 


123. அ AND ஐ INTERCHANGED . 
கஉ ங . அ , ஐ முதல் இடை ஒக்கும் ச , ஞ , ய முன் . 

( வினா. 17. ) 


மொழி முதலினும் , இடையினும் , அகர ஐகாரங்கள் வேற்றுமை 
இன்றி ஒத்து நடப்பன ஆம் . சகர ஞகர யகரங்கட்கு முன்னர் வருமா 
யின் . ) 
( உ -ம் . ) பசல் ... 

அமச்சு .... 
.... மைஞ்சு. இலஞ்கி 

இலைஞ்சி 

அரயர் ..... 
( மொழிமுதற் போவி ) ( மொழிஇடைப் போலி) 


பைசல் .. 


மயல் ... 


124. A CHANGED INTO ஞ் . 


கஉச . ஐகான் யவ்வழி நவ்வொடு சில்வழி 
ஞஃகான் உறழும் , என்மரும் உளரே . 

( வினா 17. ) 


[ மொழியிடைக்கண் சிலவிடத்து ஜகாரத்தின் பின்னும் , யகர ஒற்றின் 
பின்னும் இயல்பாய் வரும் நகரத்தோடு ஞகரம் உறழும் , என்று சொல்லு 
வாரும் உளர் . ) 
( உ - ம் . ) செய்க்கின்ற 

செய்ஞ்னின்ற . 

ஐஞ்னா . 
4 [ இப்போலி அருகி வரும் . ) 


125. அ + இ = ஐ ; அ + ய் = ஐ ; அ + உ = ஔ ; அ + வ = ஔ . 
கஉரு . அம்முன் இகரம் யகரம் என்றிவை 

எய்தின் ஐ , ஒத் திசைக்கும் ; அவ்வோ 
இவ்வும் வவ்வும் ஒள ஓர் அன்ன. 

( வினா 17. ) 


[ அகரத்தின் முன்னர் இகரமும் யகரமும் தம்முள் ஒத்து எய்தின் 
ஐ என்னு நெட்டெழுத்தொலிக்கும் ; அகரத்தோடு உகரமும் வகரமும் தம் 
முள் ஒத்து ஒருதன்மைய ஆக எய்தின் ஔ என்னு நெட்டெழுத்தொலிக் 
கும் . ) 


சக 


நன்னூல் 


( உ - ம் ) அ = ஐ . 


சய் வேல் களிற்றொடு போக்கி வருபவன் 
மெய் வேல் பறியா நகும் . 


அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் 
செவ்வியான் கேடு நினைக்கப்படும் . 


126. THE PARTICLES ASSUMED BY LETTERS IN NAMING THEM . 


கஉசு . மெய்கள் அகரமு நெட்டுயிர் காரமும் , 

ஐ.ஒளக் கானும் , இருமைக் குறில் இவ் 
விரண்டொடு கரமும் ஆம் சாரியை பெறும்பிற . 


[ மெய்கள் அகரச்சாரியையும் , நெட்டுயிர்கள் காரச்சாரியையும் , அவற் 
றுள் ஐகார ஔகாரங்கள் காரச்சாரியையுடனே கான்சாரியையும் , உயிர்க் 
குறிலும் உயிர்மெய்க்குறிலும் காரம் , கான் , என்னும் இவ்விரண்டுடனே 
கரச் சாரியையும் பெறும் .] 

( உ - ம் .) ககரம் , ஆகாரம் , ஐகான் , ஒளகான் . 

அகரரம் , அஃகான் , அகரம் . 


127. LETTERS WHEN TAKEN TOGETHER IN WORDS ARE STILL SUBJECT 

TO THE ABOVE RULES . 


கஉஎ . மொழி ஆய்த் தொடரினு முன் அனைத் தெழுத்தே . 


[ இவ்வெழுத்துகள் பதமாயினும் அப்பதம் தம்மோடும் உருபோடும் 
புணரினும் அவற்றாற்பிறழாது , முன்னர்க்கூறிய அப்பத்திலக்கணத்தையும் 
உடைய ஆம் . ] 


எழுத்தியல் முற்றிற்று , 


0 


சச 


I. எழுத்ததிகாரத்தில் ( II ) பதவியல் . 


நன்னூல். 


1. எழுத்ததிகாரத்தில் 

( II . ) பதவியல் . 


[ க . ) தமிழ் மொழி ஆக்கம் . 


க . பதம் . 


228 . 


WORDS . 


கஉவு . எழுத்தே தனித்தும் தொடர்ந்தும் பொருடரில் 

பதம் ஆம் ; அது பகாப் பதம் பகு பதம் என 
இருபால் ஆகி , இயலும் என்ப . 


( எழுத்துகள் தாமே ஒவ்வொன்று தனித்தும் இரண்டு முதலாகத் தொ 
டர்ந்தும் பிறபொருளைத் தருமாயின் , அது பதம் ஆம் ; அப்பதம் பகாப்பதம் 
எனவும் , பகுபதம் எனவும் இரண்டு பகுதிய ஆகி நடக்கும் என்று சொல் 
லுவர் புலவர் . ) 


129 . 


3 


WORDS OF ONE LETTER : ( 42. ) 
கஉக . உயிர் , மவில் ஆறும் ; தப நவில் ஐந்தும் ; 

க , வ , ச , வி னாலும் ; யவ்வில் ஒன்றும் ; 
ஆகுநெடி னொது , வாம் குறில் இரண்டோ 
டோர் எழுத் தியல்பதம் ஆறேழ் சிறப்பின . 


[ உயிர்வருக்கத்தும் , மவ்வருக்கத்தும் , அவ்வாறும் ; தவ்வருக்கத்தும் , 
பவ்வருக்கத்தும் , நவ்வருக்கத்தும் , ஜவ்வைந்தும் ; கவ்வருக்கத்தும் , வவ்வ 
ருக்கத்தும் , சவ்வருக்கத்தும் , நந்நான்கும் ; யவ்வருக்கத்தொன்றும் ; ஆகும் 


நன்னூல் 


நெட்டெழுத்தான் ஆகிய மொழி நாற்பதும் . நொவ்வும் , துவ்வும் , ஆகும் 
குற்றெழுத்தான் ஆகிய மொழி இரண்டுடனே ஓர் எழுத்தான் ஆகிய மொழி 
இந்நாற்பத்திரண்டும் சிறப்பின ஆம் .] 
( உ - ம் . ) ( 1 ) ஆ . 

ஐ . 
( 2. ) மா. மீ. மூ.மே. மை , மோ , 
( 3. ) நா . தீ , து . தே . தை. 
4. ) பா . பூ . பே , பை , போ , 
( 5. ) கா . . கே.கை. கோ . 
( 6. ) கா . 

க . சை . கோ . 
7. ) வா , வி . வே.வை. 
( 8. ) சா . சீ . சே . சோ . 
( 9. ) யா . சொ . து . 


130 . UNCOMPOUNDED WORDS , FROM 2 To 7 LETTERS ; 

COMPOUNDED WORDS FROM 2 TO 9 LETTERS . 
கங 0 . பகாப்பதம் ஏழும் , பகுபதம் ஒன்பதும் , 
எழுத்தீ ராகத் தொடரும் என்ப . 

( வினா 123. ) 


[ பகாப்பதம் இரண்டெழுத்து முதல் ஏழுஎழுத்திறாகவும் ; பகுபதம் 
இரண்டெழுத்து முதல் ஒன்பதெழுத்தீறாகவும் , தொடரும் என்று சொல் 
லுவர் புலவர் . ) 
( உ - ம் . ) அணி , அறம் , அகலம் , அருப்பம் , தருப்பணம் , உத்திரட்டாதி . ( பகாப்பதம் . ) 

கூனி , கூனன் , குழையன் , பொருப்பன் , அம்பலவன் , 
அரங்கந்தான் , உத்திராடத்தான் , உத்திரட்டாதியான் . ...... ( பகுபதம் . ) 


2. பகாப்பதம் . 


131. UNCOMPOUNDED WORDS . 


கஙக . பகுப்பால் பயன் அற் றிடுகுறி ஆகி , 

முன்னே ஒன்றாய் முடிந்தியல் கின்ற 
பெயர் , வினை , இடை ,உரி , நான்கும் பகாப்பதம் . 


[பகுபதம் போல் இதனைப் பகுத்துப்பார்க்கின் அப்பகுப்பால் பகுதி 
விகுதி முதலிய உறுப்பின் பயன் விளைவதின்றிக் காரணத்தால் வரும் 
அப்பதம்போலாது இடுகுறியாய்ப் பகுதி விகுதி முதலிய ஆறுறுப்பானும் 
பின்பு முடிக்கப்படும் அப்பதம் போலாது ; படைப்புக்காலம் தொட்டு 
ஒன்றாய் முடிந்து நடக்கின்ற பெயர்ச்சொல் , வினைச்சொல் , இடைச் 
சொல் , உரிச்சொல் , என்னும் நான்கும் பகாப்பதம் ஆம் . ) 


சகா 


1. எழுத்ததிகாரத்தில் ( II . ) பதவியல் . 


( உ - ம் .) நிலம் , நீர் . 

டே வா . 
மன், மற்று . 
உறு , கழி ,நனி . 


பெயர்ப்பகாப்பதம் , 
வினைப்பகாப்பதம் . 
இடைப்பகாப்பதம் , 
உரிப்பகாப்பதம் , 


... 


... 


ந . பகுபதம் . 


132. COMPOUNDED WORDS . 


கஙஉ . பொருள் , இடம் ,காலம் , சினை , குணம் , தொழிலின் , 

வருபெயர் , பொழுது கொள் வினைபகு பதமே. 


... 


[ இங்ஙனம் கூறிய பொருள் ஆதி ஆறும் காரணம் ஆக வரும் பெயர்ச் 
சொற்களும் , தெரிநிலையாயும் குறிப்பாயும் காலத்தைக்கொள்ளும் வினைச் 
சொற்களும் ஆகிய இரண்டும் பகுபதம் ஆம் . ) 
( உ - ம் . ) ( 1 ) பொன்னன் , 

பொருள் . 
அகத்தன் . 
ஆதிரையான் . 

பெயர்ப்பகுபதம் , 
கண்ணன் . 
கரியன் . 
ஊணன் . 

தொழில் . J 
( 2. ) நடந்தான் . 

கடக்கின்றான் . இவை முக்கால வினைமுற்றுப்பகுபதம் , 
நடப்பான் . 

[ முதலியவும் அன்ன . ) 


காலம் . 


... 


133. THE ELEMENTS OF COMPOUNDED WORDS . 


கஙங . பகுதி , விகுதி , இடைநிலை , சாரியை , 

சந்தி , விகாரம் , ஆறினும் ஏற்பவை 
முன்னிப் புணர்ப்ப முடியும் எப்பதங்களும் . 

( வினா 123. ) 


( இங்ஙனம் கூறிய பகுதி முதலிய ஆறு உறுப்பினுள்ளும் , இப்பதப் 
பொருள் அமைதிக் கேற்பன வற்றைக் கருதி அறிவுடையோரால் கூட்டி 
முடிப்ப எவ்வகைப்பட்ட பகுபதங்களுமுடியும் .) 


நன்னூல் 


ச . பகுதி . 

134. THE ROOT : GENERAL RULE .. 
கஙச . தத்தம் பகாப்பதங் களே பகுதி ஆகும் . 

( வினா 76. ) 
( பெயர்ப்பகுபதங்களுள்ளும் , வினைப்பகுபதங்களுள்ளும் , தத்தம் முத 
னிலை 

ஆய பகாப்பதங்களே அவற்றின் பகுதி ஆம் . ) 


135. UNCOMPOUNDED WORDS DENOTING QUALITY : SPECIAL RULE . 

[ பண்புப்பகுதிகள் . ) 
கஙரு . செம்மை , சிறுமை , சேய்மை , தீமை , 

வெம்மை , புதுமை , மென்மை , மேன்மை , 
திண்மை, உண்மை , நுண்மை , இவற்றெதிர் 
இன்னவும் பண்பிற் பகாநிலைப் பதமே . 

( வினா 94. ) 


(இங்கனம் கூறிய பதினொன்றும் இவற்றிற்கெதிரான வெண்மை , 
கருமை , பொன்மை , பசுமைகளும் பெருமை அணிமை , நன்மை , தண் 
மை , பழமை , வன்மை , கீழ்மை , நொய்மை , இன்மை, பருமையும் இவை 
போல்வன பிறவும் சொல் நிலையால் பகுபதங்கள் ஆயினும் பகுதி ஆய 
பண்புப் பொருளினின்றும் வேறுபொருள் பகுக்கப்படாத நிலைப்பதம் 
ஆம் . ) 


136. THESE WORDS WHEN USED AS ADJECTIVES .. 


கஙசு . ஈறுபோ தல் ,இடை உகரம் இய்யாதல் , 

ஆதிநீடல் , அடி அகரம்ஐ ஆதல். 
தன்ஒற் றிரட்டல், முன் நின்ற மெய் திரிதல் , 
இனமிகல் , இனையவும் , பண்பிற் கியல்பே . 

( வினா 121. ) 


[ மேல் செம்மை சிறுமை முதலாகத் தெரித்த வாய்பாடுகளின் இறுதி 
விகுதி போதலும் , இடையில் நின்ற உகரம் இகரம் ஆதலும் , முதல் நின்ற 
குறில் நெடில் ஆதலும் , முதல் நின்ற அகரம் ஐகாரம் ஆதலும் , இடையே 
தன் ஒற்று மிகுதலும் , முன்பு நின்ற மெய்திரிதலும் , வரும் எழுத்திற்கு 
இன எழுத்து மிகுதலும் இவைபோல்வன பிறவும் , அப்பண்பினுக்கு 
இயல்பாம் . ) 


சவு 


1. எழுத்ததிகாரத்தில் ( II ) பதவியல் . 


.. 


( உ - ம் . ) ( 1 ) நன்மை நல்லன் . ( ஈறு கெட்டது . ) 

( 2. ) சிறுமை சிறியன் . ( ஈர கெட்டு , உகரம் இகரமாகத் திரிந்தது . ) 
( 3. ) பசுமை பாசி .. ( ஈறுகெட்டு , ஆதி நீண்டது . ) 
( 4. ) பசுமை பைங்கண் . [ இடைவின்ற உயிர்மெய்யும் மவிைகுதியும் கெட்டு , அகரம் 

ஐகாரமாகி , வரும் எழுத்திற்கு இனம் மிகுந்தது .) 
( 5. ) வெறுமை ..... வெற்றிலை . ( மைவிகுதிபோய் , இடையிலே ஒற்று இரட்டித்தது . ) 
( 6. ) செம்மை .... சேதாம்பல் , ஈறுகெட்டு , முதல் நீண்டு , மகார ஒற்று தகர மாய்த் திரிந்தது . ] 
( 7.) நெடுமை 

நெடுங்காலம் , ( மைகெட்டு , இனம் மிகுந்தது . ) 


க 


137. SIMPLE ROOTS AND IMPERATIVES : SPECIAL RULE . 


[ தெரிநிலைவினைப்பகுதிகள் . ] 
கஙஎ . நட , வா , மடி , சீ , விடு , கூ , வே , வை , 

நொப் , போ , வௌ , உரிஞ், உண் , பொருந், திரும் , தின் , 
தேய் , பார் , செல் , வவ் , வாழ் , கேள் , அஃகென் 
றெய்திய இருபான் மூன்றாம் ஈற்றவும் , 
செய் என் ஏவல் வினைப்பகாப் பதமே . 


நட , வா , மடி , சீ , விடு , கூ , வே , வை , நொ , போ , வௌ , உரிஞ் , 
உண் , பொருந் , திரும் , தின் , தேய் , பார் , செல் , வவ் , வாழ் , கேள் , 
அஃகு என்று முதனிலையாய் எய்திக் கிடந்த இவ்விருபத்து மூன்றாகும் 
உயிரும் ஒற்றும் குற்றுகரமும் ஆகிய ஈற்றினை உடைய இத்தொடக்கத்து , 
வாய்பாடுகள் எல்லாம் செய் என்னும் ஏவலினது பகாப்பதம் ஆகிய பகு 
தியும் , எனை வினையினது பகாப்பதம் ஆகிய பகுதியும் ஆம் . ) 


138. CAUSAL IMPERATIVES : SPECIAL RULE . 


ஏவல்வினை , பிறவினை . ) 
கநவு . செய் என் வினைவழி விப்பிதனி வரில் 
செய்விஎன் ஏவல் இணையின்ஈர் ஏவல் , 

( வினா 103. ) 


( மேற்கூறிய செய் என்னும் வாய்பாட்டு முதனிலைத் தனிவினையின் 
மின் வி , பி என்னும் இவ்விரண்டு விகுதியினுள் ஒன்று வருமாயின் 


7 


நன்னூல் 


செய் என்னும் ஏவல்மேல் ஓர் ஏவலாய்ச் செய்வி என்னும் வாய்பாட்டு 
ஏவற் பகுதி ஆம் ; அவற்றின் பின் இவ்விகுதிகள் தன்னோம் பிறிதோ 
டும் இணைந்து வருமாயிற் செய்விப்பி என்னும் வாய்பாட்டேவற் பகுதி 
ஆம் . ] 

( உ - ம் . ) டேப்பி , 

நடப்பிப்பி , வருவிப்பி . 


போக்கு , பாய்ச்சு , ஊட்டு , நடத்து , பிறவிகுதிகளும் வந்தன . 
எழுப்பு , பயிற்று . 


139. ROOTS MAY UNDERGO ALTERATIONS : SPECIAL RULE . 


( புறநடை . ) 
கஙக . விளம்பிய பகுதிவே முதலும் விதியே . 


[ ஏவற்பகுதி வேறாதல் போல , அதன் பின்னே விளம்பிய வினைப் 
பகுதி வேறாதலும் விதி ஆம் விலக்கன்று . ) 


ரு . விகுதி . 


140. PERSONAL TERMINATIONS OF VERBS . 


கச O. அன் , ஆன் ; அள் , ஆள் ; அர் , ஆர் , பம் , மார் ; 

அ ,ஆகு , டு , து , று , என் , ஏன் , அல் , அன் ; 
அம் , ஆம் , எம் , ஏம் , ஓமோ டும் ஊர் 
க , ட , த , ற ; ஐ , ஆய் , இ ; மின் , இர், ஈர் ; 
ஈயர் , க , ய ; உம் ; என்பவும் பிறவும் 
வினையின் விகுதி பெயரினும் சிலவே . 

( வினா 77. ) 


[ இங்ஙனம் அன் , ஆன் , முதல் முப்பத்தேழ் ஆகச் சொல்லப் படுவன 
வும் , இவைபோல்வன பிறவும் , தெரிநிலை வினையின் விகுதிகள் ஆம் ; 
பெயர் இடத்தும் இவற்றுள் சில விகுதி ஆம் . ) 


O 


நம் 


1. எழுத்ததிகாரத்தில் ( II ) பதவியல் . 


சு . இடைநிலை . 


141. THE MEDIAL PARTICLE OF NOUNS . 


( பெயர்க்கு இடைநிலை . ) 
கசக . இலக்கியம் கண்டதற் கிலக்கணம் இயம்பலில் 

பகுதி விகுதி பகுத்திடை நின்றதை 
வினைப் பெயர் அல்பெயர்க் கிடைநிலை எனலே . 

( வினா 93. ) 


( அறிவுடையோரான் நியமிக்கப்படும் இலக்கியம் கண்டு , அதனுக்கு 
அவ்விலக்கியத்தின் அமைதியே இலக்கணமாகக் கூறலின் மேற்கூறிய 
பகுதியையும் விகுதியையும் பகுத்து , இடையே நின்றது யாது ; அதனை 
வினையால் அணையும் பெயர் அல்லாத பெயர்கட்கு இடைநிலை என்று 
சொல்லுக . ) 
( உ - ம் . ) அறிஞன் . 

ஞ் இடைநிலை . 
புலைச்சி . 


ச இடைரிலை . 


152. THE SIGNS OF THE PAST TENSE . 


கசஉ . த , ட , ற , ஒற்றின்னே ஐம்பால் மூவிடத் 
திறந்த காலம் , தருந்தொழில் இடைநிலை . 

( வினா 79. ) 


தகர டகர றகர மெய்களும் , இன் , என்னும் குற்றொற்றும் ஐம்பால் 
மூவிடத்தும் இறந்த காலத்தைத் தரும் வினைப்பகுபத இடை நிலைகள் 
ஆம் . ) 


143 : SIGNS OF THE PRESENT TENSE . 


3 


கசங . ஆகின்று , கின்று , கிறு, மூ விடத்தின் 
ஐம்பா னிகழ் பொழு தறை வினை இடைநிலை .. 

( வினா 80. ) 


[ ஆகின்று என்பதூஉம் , இன்று என்பதூஉம் , கிறு என்பதூஉம் , ஐம் 
பால் மூவிடத்தினும் நிகழ்காலத்தைத்தரும் வினைப்பகுபத இடைநிலைகள் 
ஆம் . ) 


நன்னூல் 


144. SIGNS OF THE FUTURE TENSE . 


கசச . பவ்வ மூவிடத் தைம்பால் எதிர்பொழு 
திசைவினை இடைநிலை ஆம் , இவைசிலஇல . 

( வினா 81. ) 


பகர ஒற்றும் , வகர ஒற்றும் , ஐம்பால் மூவிடத்தும் எதிர்காலத்தைத் 
தரும் வினைப்பகுபத இடைநிலைகள் ஆம் ; இம்முக்காலமும் முறையே 
காட்டும் தகர ஒற்று முதல் வகர ஒற்றீறாய இடைநிலைகள் சில முற்று 
வினை எச்ச வினைகட்கில ஆம் . ) 


145. TIME INDICATED WITHOUT THE ABOVE MIDDLE PARTICLES . 


கசரு . றவ்வோ டுகா உம்மை நிகழ் பல்லவும் , 

தவ்வோ டிறப்பும் , எதிர்வும் , டவ்வொடு 
கழிவும் , கவ்வோ டெதிர்வும் ;மின் ஏவல் , 
வியங்கோள், இம் , மார் , எதிர்வும் ; பாந்தம் 
செலவொடு வரவும் ; செய்யு நிகழ் பெதிர்வும் ; 
எதிர்மறை மும்மையும் ; ஏற்கும் ஈங்கே . 

( வினா 83. ) 


[ நகரத்தோடு கூடிய உகர ஈறும் , உம் ஈறும் , இறந்தகாலமும் , எதிர்கா 
லமும் ; தகரத்தோடு கூடிய அவ்விரண்டீறும் அவ்விருகாலமும் ; டகரத் 
தோடு கூடிய அவ்விரண்டீறும் இறந்தகாலமும் ; ககரத்தோடு கூடிய அவ் 
விரண்டீறும் எதிர்காலமும்; மின் ஈறும் , எனை ஏவலின்வரும் அனைத்தீறாம் , 
வியங்கோள் ஈறும் , இகராறும், மார்சறும் , எதிர்காலமும் , பகரஈறு இறந் 
தகாலமும் , எதிர்காலமும் ; செய்யும் என்னும் வாய்பாட்டு முற்றீறு நிகழ் 
காலமும் , எதிர்காலமும் ; முற்றுவிகுதி எச்சவிகுதிகளோடு புணர்தற்கு 
ரிய எதிர்மறை ஆகார ஈறு மூன்று காலமும் ; ஏற்கும் மேலைச்சூத்திரத்து 
இவை சில இல என்றவற்றுள் . ) 


O 


டூஉ 


1. எழுத்ததிகாரத்தில் ( II ) பதவியல . 


( உ - ம் . ) சென்று , சென்றும் . போனகாலம் , சேர , சேறும் , 

எதிர்க . 
வந்து , வந்தும் . 

போன .. வருது , வருதும் , 

.... எதிர் , 
உண்டு, உண்டும் . 

... போன. உண்கு , உண்கும் . 

எதிர் 
உண்மின் , உண் , உண்ணாய் ..... எதிர், உண்க, வாழிய வாழியர் . 

... எதிர் 
சேறி ,உண்மார் ....... .... எதிர் . 

உண்னும் , . 

நிகழ் எதிர் . 
உண்ப . 

எதிர் , 
உண்ணான் . 

முக்காலம் , 
கவனிப்பு : - வருதி , பெயர்தி , ( நிகழ்காலம் ) ; வருகிற ( நிகழ் ) ; வந்த ( போன ) ; வரும் ( எதிர் ) இவை 

போலவன வருவனவரம் , 


2. வடமொழி ஆக்கம் . 


146. LETTERS COMMON TO TAMIL AND SANSCRIT AND THOSE PECULIAR 

TO THE LATTER . 


கசசு . இடையி னான்கும் , ஈற்றில் இரண்டும் , 

அல்லா அச்சை வருக்க முதல் ஈ 
றியவ்வாதி நான்மை , ளவ் ஆகும், ஐயைம் 
பொது எழுத் தொழிந்ததால் எழும் திரியும் . 

( வினா 18. ) 


( ஆரியமொழியுள் அச்சென்று வழங்கும் உயிர் பதினாறனுள்ளும் , 
இடையில் நின்ற ஏழாம் உயிர்முதல் நான்கும் , ஈற்றில் நின்ற இரண்டும் ,, 
ஆன ஆறும் ஒழிந்துநின்ற அ , ஆ , இ , ஈ , உ , ஊ , ஏ , ஐ , ஓ , ஔ , என் 
னும் பத்தும் , அல் என வழங்கு முப்பத்தேழு மெய்யுள்ளும் , க , ச , ட , 
த , ப என்னும் ஐந்து வருக்கத்தின் இடையில் உரப்பியும் , எடுத்தும் ,, 
கனைத்தும் , சொல்லப்பட்டு நிற்கு மூன்றும் ஒழிந்த க , ங , ச , ஞ , ட , ண , 
த , ந , ப , ம என்னும் பத்தும் , ய , ர , ல , வ என்னும் நான்கும் , ள , வ்வும் 
ஆகும் இருபத்தைந்தும் தமிழிற்கும் ஆரியத்திற்கும் பொது எழுத்தாம் . 

வை அன்றி மேல் உயிருள் ஒழிந்த ஆறும் , ஐந்து வருக்கங்களினும் 
இடைகளின் ஒழிந்த பதினைந்தும் , முப்பதாம் மெய் முதலான எட்ட 
னுள் ளகரம் ஒழிந்த எழும் ஆன இருபத்தெட்டும் , ஆரியத்திற்குச் சிறப் 
பெழுத்தாய்த் தமக்கேற்ற பொது எழுத்தாகத்திரிந்து வடமொழி ஆம் . ] 

ருந 


நன்னூல் 


157. IETTERS PECULIAR To SANSORIT HOW EXPRESSED IN TAMIL , 


கசஎ . அவற்றுள், - ஏழாம் உயிர் இய்யும் இருவும் ; ஐவருக்கத் 

திடையில் மூன்றும் அவ்வம் முதலும் ; 
எட்டெ யவ்வு முப்பது சயவும் ; 
மேல் ஒன்று சாடவும் ; இரண்டு ச , தவும் ; 
மூன்றே அ , கவும் ; ஐந்திரு கவ்வும் ; 
ஆ ஈ றையும் ; ஈஈ றிகரமும் . 


[ மேல் திரியும் என்றவற்றுள் சிறப்பெழுத்தாகிய ஏழாம் உயிர் இகரமு 
மிருவும் ஆம் ; ஐந்து வருக்கங்களினும் இடையினின்ற மூன்றும் அவ்வவ் 
வருக்கங்களின் முதல் எழுத்தாம் ; எட்டாமெய் ஆன சவ்வருக்கத்துள் 
எடுத்துச் சொல்லுமெய் ஒரோஇடத்து யகரமும் ஆம் ; முப்பத்தொன்றா 
மெய் மொழி முதற்கண் சகரமும் இடைக்கண்டகரமும் ஆம் ; முப்பத்தி 
ரண்டாமெய் மொழி முதற்கண் சகரமும் இடைக்கண் தகரமும் ஆம் ; 
முப்பத்து மூன்றாமெய் மொழி முதற்கண் அகரமும் , இடைக்கண் ககரமும் 
ஆம் ; முப்பத்தைந்தாமெய் இரண்டு ககரம் ஆம் ; பொது எழுத்துள் மொ 
ழி இறுதி ஆகாரம் ஐகாரம் ஆம் ; மொழி இறுதி ஈகாரம் இகரம் ஆம் . ) 


arer . 


( உ - ம் . ) மாலை , 

புரி , 


புரி . 


சயம்பு, 


... சயம்பூ . 


148. WORDS WHICH IN SANSCRIT BEGIN - WITH ர் , ல் ய் TAKE அ , இ , உ . 
கசவு . ரவ்விற் கம்முதல் ஆமுக் குறிலும் , 

லவ்விற் கிம் முதல் இரண்டும் , யவ்விற் 
கிய்யு மொழிமுதல் ஆகிமுன் வருமே . 


( ரகர லகர யகரங்களை முதல் ஆக உடைய ஆரிய மொழிகள் வடமொ 
ழி ஆங்கால் அகர இகர உகரம் என்னும் இம்மூன்று குற்றுயிரும் இங்க 
னம் சொன்ன ஆறே அவ்வடமொழிகட்கு முதலாய் அம்மூன்றெழுத்திற் 
கு முன்னர்வரும் .) 

( உ - ம் . ) அரங்கம் , ( Ranga ) இராமன் , ( Rima .) உரோமம் , ( Rama . ] 

இலாபம் , ( Latha .) உலோபம் , [ Loolia .) 
இயக்கன் , [ Yaksha . ] 


1. எழுத்ததிகாரத்தில் ( II ) பதவியல் , 


149. SANSCRIT WORDS IN WHICH ய் , ர் , ல் , ம் , வ் , FOLLOW A MOTE CONSONANT , 
கசக . இணைந்தியல் காலை ய , ர , லக் கிகரமும் ; 

மவ்வக் குகாமு நகரக் ககரமும், 
சைவரும் ; எவ்வழி உவ்வும் ஆம்பிற . 


( ஆரியமொழியுள் இரண்டெழுத்து இணைந்து ஓரெழுத்து நீர்மையாய் 
நடக்குங்கால் பின்னிற்கும் ய , ர , ல க்கள் மீதே இகரமும் ; மகர வகரங் 
கள் மீதே உகரமும் ; நகரமீதே அகரமும் வந்து வடமொழி ஆம் . இணைந் 
து முன்னிற்கும் ரகரத்திற்குப்பின்னர் உகரமும் வரும் . ) 
( உ - ம் . ) வாக்கியம் , (Valiya . ) வக்கிரம் , ( Valra . ) சுக்கிலம் , ( Sukla . ] 

பதுமம் , [ Padma . ) பக்குவம் , ( Pulieu . ] 
அரதகம் , ( Ratna . ) 


150. LETTERS PECULIAR TO TAMIL . 


கரும் . ற , ன , ழ , எ ஒவ்வும் , உயிர்மெய்யும் உயிர் அள 

பல்லாச் சார்பும் தமிழ் ; பிற பொதுவே. 


[ முதலும் சார்பும் ஆன நாற்பதெழுத்துள்ளும் றகர , னகர , ழகர , எகர , 
ஒகரம் ஆன முதல் எழுத்தைந்தும் , உயிர்மெய்யும் உயிர் அளபெடையும் 
அல்லாத சார்பெழுத்தெட்டும் , தமிழிற்கே சிறப்பெழுத்தாம் ; ஒழிந்த 
இருபத்தேழும் தமிழிற்கும் ஆரியத்திற்கும் பொது எழுத்தாம் . ) 


பதவியல் முற்றிற்று . 


1 


IB ( 


1. எழுத்ததிகாரத்தில் ( II ) உயிரீற்றுப்புணரியல் . 


நன்னூல. 


1. எழுத்ததிகாரத்தில் 


( III . ) உயிரீற்றுப்புணரியல் . 


க . புணர்ப்பு . 


151. COMBINATION OF LETTERS . 


கருக . மெய் உயிர் முதல்ஈ றாம் இரு பதங்களும் 

தன்னொடும் பிறிதொடும் அல்வழி வேற்றுமைப் 
பொருளில் பொருந்துழி நிலைவரு மொழிகள் 
இயல்பொடு விகாரத் தியைவது புணர்ப்பே . 


[ மெய்யையும் உயிரையும் முதலும் ஈறுமாக உடைய பகாப்பதம் பகு 
பதம் என்னும் இரண்டு பதங்களும் , தன்னொதொனும் , பிறிதொடு பிறிது 
மாய் , அல்வழிப்பொருளினான் ஆதல் , வேற்றுமைப் பொருளினான் 
ஆதல் , பொருந்தும் இடத்து , நிலைமொழியும் வருமொழியும் இயல் 
போடும் , விகாரத்தோடும் , பொருந்துவது மேற்கூறிய புணர்ச்சி ஆம் . ] 


a .. 


( உ - ம் .) ( 1 ) மொழிக் காரணம் . வேற்றுமைப் பொருளில் விகாரம் . 

( 2. ) பாலொடு தேன் . வேற்றுமைப் பொருளில் இயல்பு , 
( 3. ) அறுந்து போயிற்று . அல்வழிப்பொருளில் இயல்பு . 
( 4. ) கட்டிக்கொண்டான் .... அல்வழிப்பொருளில் விகாரம் . 


8 


ருஎ 


நன்னூல் 


152 , INFLECTED AND UNINFLECTED COMBINATION . 


[ அல்வழி வேற்றுமை என்பன . ) 
கருஉ . வேற்றுமை ஐமுதல் ஆறாம் ; அல்வழி 

தொழில்,பண் புவமை , உம்மை , அன்மொழி 
எழுவாய் , விளி , ஈர் எச்சமுற் றிடை , உரி , 
தழுவு தொடர் அடுக் கெனஈர் ஏழே . 

( வினா 21 , 22. ) 


[ வேற்றுமைப் புணர்ச்சி : பெயரே , ஐ , ஆல் , என்னுஞ்சூத்திரத்து ஐமு 
தலிய ஆறு உருபும் தொக்கும் , விரிந்தும் , வரப் பதங்கள் பொருந்தும் 
தொடர்ச்சி ஆம் . அல்வழிப் புணர்ச்சி : வினைத்தொகை முதலிய ஐந்து 
தொகை நிலையும் , எழுவாய் முதல் ஒன்பது தொகா நிலையும் , எனப் பதங் 
கள் பொருந்தும் தொடர்ச்சி பதினான்காம் .) 


( I. வேற்றுமை . ) 
( உ - ம் . ) (1 ) பொன்னுடையான் . ) 

( 2. ) பொன்னையுடையான் . 
கல்லெறிந்தான் , 

கல்லால் எறிந்தான் . 
சாத்தன் மகன் வேற்றுமைத் 

சாத்தனுக்கு மகன் . 
மலைவீழ் அருவி , தொகைநிலை . மலையின் வீழ் அருவி , 
மலையுச்சி . 

மலைவினது உச்சி . 
மலை முழை . 

மலையின்கண்முழை . 


வேற்றுமைத்தொகா 


( II . அல்வழி . ) 

கொன்ற யானை , 
( 3. ) கொல்யானை , வினைத்தொகை, கொல்கின்ற யானை . 

கொல்லும் பானை . 
( 4. ) கருக்குவளை , 

கருமையாகிய குவளை . ( பண்புத்தொகை ) 
ஆயன் சாத்தன் 

ஆயனாகிய சாத்தன் . ( இருபெயர் ஒட்டுப் பண்புத்தொகை , ) 
( 5. ) மதிமுகம் , 

மதியைப் போன்ற முகம் . ( உவமைத்தொகை ) 
( 6. ) இராப்பகல் ....... 

இராவும் பகலும் , ( உம்மைத் தொகை . ) 
( 7. ) பொற்றொடி . 

பொற்றொடியை அணிந்தவள் . ( அன்மொழித்தொகை . ) 
( 8 ) கொற்றன் வந்தான் . எழுவாய்த்தொடர் . 
( 9. ) கொற்ற கொள் , 

விளித்தொடர் . 
( 10 ) உண்டசாத்தன் . .... தெரிநிலைப்பெயர் எச்சத்தொடர் , 
பெரியசாத்தன் ...... 

குறிப்புப் பெயர் எச்சத்தொடர் . 
( 11. ) உண்டுவந்தான் . 

தெரிநிலைவினை எச்சத்தொடர் . 
விருந்தின்றி உண்ணான் . குறிப்பு வினை எச்சத்தொடர் , 
( 12 ) உண்டான் சாத்தன் . தெரிநிலை முற்றுத்தொடர் . 

குழையன் கொற்றன் குறிப்பு முற்றுத்தொடர் , 
( 13. ) அணங்குகொல் 

இடைத்தொடர் . 
( 14. ) சனிபேதை . 

உரித்தொடர் . 
( 15. ) பாம்பு பாம்பு , 

அடுக்குத்தொடர் . 


O 


ருவு 


1. எழுத்ததிகாரத்தில் ( III ) உயிரீற்றுப்புணரியல் . 


153. NATURAL COMBINATION . 


( இயல்பு .) 
கருங . விகாரம் அனைத்து மேவல தியல்பே. 

Em 
[ மேல்வரும் விகாரவகை அனைத்தும் மேவாதது இயல்புப் புணர்ச்சி 
ஆம் . ] 

( உ - ம் . ) பொன் + மலை = பொன்மலை . 


விகாரம் . 


154. THE THREE KINDS OF CHANGES . 


( விகாரப்புணர்ச்சி . ) 
கருச . தோன்றல் , திரிதல் , கெடுதல் விகாரம் 
மூன்று மொழிமூ விடத்தும் ஆகும் . 

( வினா 20. ) 


[ மெய் எனும் , உயிர் எனும் , உயிர்மெய் எனும் , சாரியை எனும் , ஒன்றும் 
பலவும் தோன்றுதலும் , திரிதலும் , கெடுதலும் , மேற்சொன்ன விகாரம் 
ஆகும் . இம்மூவகை விகாரமும் நிலைமொழி வருமொழிகளின் முதல் 
இடை கடை என்னும் மூன்றிடத்தும் ஏற்றபெற்றி வரும் . ) 
( உ - ம் ) + கொடி 
பூங்கொடி , 

( 
பல + தலை பஃறல. ( திரிதல் . ) 
சிலம் + வலயம் = நிலவலயம் . ( கெதெல் .) 


பூக்கொடி. ( தோன்றல் .) 


155. POETICAL CHANGES . 
கருரு . வலித்தல் , மெலித்தல் , நீட்டல் , குறுக்கல் , 
விரித்தல் , தொகுத்தலும் , வருஞ்செய்யுள் வேண்டுழி . 

( வினா 42. ) 


[ அல்வழி வேற்றுமையான் வருமேற்கூறிய மூன்று விகாரமுமே அன் 
றி , ஆறாக இங்கனங் கூறிய விகாரங்களும் வருவனவாம் செய்யுளகத்து . 
அடிதொடை முதலிய நோக்கி அமைக்கவேண்டும் இடத்து .) 


ருக 


நன்னூல் 


156. WORDS MAY SUFFER THE Loss or THEIR INITIAL , 

MEDIAL OR FINAL LETTERS . 


கருசு . ஒருமொழி மூவழிக் குறைதலும் அனைத்தே. 

[ வினா 42. ) 
( அடி தொடை முதலிய நோக்கித் தொகுக்கும் வழிதொகுத்தல் அன் 
றி , வழக்கின்கண் மரூஉப்போலச் செய்யுட்கண் மரூஉவாய் அடிப்பா 
டாக ஒருமொழி முதல் , இடை , கடை , என்னு மூன்றிடத்தும் குறைந்து 
வருதலும் செய்யுள் விகாரம் ஆம் . ] 
( உ - ம் . ) மரையிதழ் புரையும் அஞ்செஞ்சீறடி . தாமரை இதழ் முதற்குறை. 
வேதினவெரினேமுது போந்து 

ஒத்தி இடைக்குறை, 
சிலுண்கிலிகை ப்ெப , 


வீலம் கடைக்குறை . 


157. IN THE SAME COMBINATION THERE MAY BE MORE 


THAN ONE KIND OF CHANGE . 


கருஎ . ஒருபுணர்க் கிரண்டு மூன்றும் உறப்பெறும் 
( ஒருபுணர்ச்சிக்கண் தோன்றல் , திரிதல் , கெடுதல் , என்ற விகாரம் 
எத்துணை வரும் என்றையுறற்க , ஒன்றே அன்றி இரண்டு மூன்றும் வரப் 
பெறும் . ) 

( உ - ம் . ) நிலம் + பனை = கிலப்பனை . ( கெதெலுக் தோன்றலும் .) 

பனை + காய் = பனங்காய் . ( மூன்று விகாரங்களும் . ) 


நா . பொதுப்புணர்ச்சி 
158. ஞ் , ந் , ம் , ய் , வ் AFTER OTHER LETTERS . 
கருவு . எண்மூ வெழுத்திற் றெவ்வகை மொழிக்கு 

முன்வரு ஞ , ந , ம , ய வக்கள் இயல்பும் ; 
குறில்வழி யத்தனி ஐ.நொந்து முன்மெலி 
மிகலும் ஆம் ண , ள , ன , ல வழிநத் திரியும் . 

( வினா 31. 39. 40. ) 


[ இயல்பாகவும் விதி ஆகவும் இருபத்துநான்கெழுத்தையும் ஈராக 
உடைய பெயர்ச்சொல் , வினைச்சொல் , இடைச்சொல் , உரிச்சொல் , 
திசைச்சொல் , வடசொல் , என்பன நிலைமொழி ஆகரிற்க , இவற்றிற்கு 
முன்னர்வரும் ஞகார நகார மகார யகார வகாரங்கள் அல்வழி வேற்றுமை 
ஆய இருவழியும் இயல்பாதலும் , குற்றெழுத்தின் பின்வரும் யகராற்றே 


கூடு 


1. எழுத்ததிகாரத்தில் ( III ) உயிரீற்றுப்புணரியல் . 
ஓரெழுத்தொருமொழி ஆன உயிர் , உயிர்மெய் , என்னும் ஐகாரமே , நொ , து , 
என்பவற்றிற்கு முன்னர் . வரும் ஞகார நகார மகாரங்கள் பிறசொற்கள் 
முன் இயல்பாதல் அன்றி மிக்கு முடிதலும் ஆம் ; ணகார ளகார னகார லகா 
ரங்கட்கு முன்வரும் நகாரம் பிறவீற்றின் முன் இயல்பாதல் அன்றித்திரி 
யும் . ) 
( உ - ம் .) ( 1 ) வின + ஞான்றது = விவஞான்றது . ( இயல்பு . ) 

( பிறவும் அன்ன.) 


( 2. ) மெய் , கை , + ஞான்றது, நீண்டது , மாண்டது - 


மெய்ஞ்ஞான்றது . 
கைஞ்ஞான்றது . 
மெய்க்கீண்டது . 
கைக்கீண்டது . 
மெய்ம்மாண்டது . 
கைம்மாண்டது. 


[ மெலிமிகுந்தது . ] 


( 3. ) கொ , து , + ஞெள்ளா , நாகா , மாடா = 


நெஞ்ஞெள்ள . 
துஞ்ஞெள்ளா . 
தொந்தாக , 
துக்காக . 
கொம்மாடா . 
தும்மாடா . 


[ மெலிமிகுந்தது . ) 


( 4 ) மண் + நன்று = மண்ணன்று . 

முள் + நன்று = முண்ணன்று. 
பொன் + நன்று = பொன்னன்று . 
கல் + என்று கன்னன்று . 


ண, ன , ன , ல 
முன் 


நகரத்திரிந்தது . 


159. COMMON NOUNS AND THOSE OF THE HIGHER CLASS .. 


கருகூ . பொதுப்பெயர் உயர்திணைப் பெயர்கள் ஈற்றுமெய் 

வவிவரின் இயல்பாம் , ஆவி ய ,ர , முன் 
வன்மை மிகா ;சில விகாரம் ஆம் உயர்திணை . 


( இருதிணைப் பொதுவான பெயர்க்கும் உயர்திணைப் பெயர்க்கும் ஈறான 
மெய்கள் வல்லின முதல் மொழி வந்தால் இயல்பாம் . உயிரே யகரமே ரக 
ரமே என்னும் இவ் வீற்ற இருபெயர்கள் முன்னரும் வரும் க , ச , த , பாக்கள் 
மிகாஆம் . மெய் உயிர்ஈற்று உயர்திணைப்பெயர்கள் நாற்கணங்களோடும் 
புணரும் இடத்து நிலைமொழி வருமொழிகள் விகாரப்பவெனவும் சில 
உள ஆம் . ) 

குறிது , சிறிது , தீது , பொது , கை , செவி , தலை , புறம் , 
( உ - ம் . ) சாத்திதாய் = 

குறியள் , சிறியள் , தீயன் , பெரியள் , 
குறிது , சிறிது , தீது , பெரிது , கை , செவி , தலை , புறம் , 

குறியள் , சிறியள் , யேர் , பெரியள் . 
( அல்வழி வெற்றுமை இரண்டிடத்தும் வலிவர இயல்பாதல் காண்க . ) 


கூக 


நன்னூல் 


160 . 


THE STRONG CONSONANTS NOT DOUBLED AFTER INTERROGATIVES , 

OR VOCATIVES . 


கசு . ஈற்றியா வினா,விளிப்பெயர் முன்வலி இயல்பே . 


[ மூன்றீற்று வினாமுன்னும் , யா என்னும் , வினாப்பெயர் முன்னும் , 
உயிர் ஈறு ஒற்றீறு ஆய விளிப்பெயர்கள் முன்னும் , வரும் வல்லினம் இயல் 
ஜாம் .) 

( உ - ம் . ) நம்பியா கொண்டான் , சென்றான் , தந்தான் , போயினான் . 

நம்பியோ கொண்டான் . 
யா குறிய . 
நம்பிகொள் , செல் , தா , போ . 


162. THE SECOND PERSON OF VERBS OR IMPERATIVES ENDING 

IN A VOWEL OR IN ய் , ர் , ழ் . 
கசுக . ஆவி ய ,ர , ழ இறுதிமுன் னிலைவினை , 

ஏவல் , முன் வல்லினம் இயல்பொடு விகற்பே . 


[ உயிரையும் , ய ,ர,ழ என்னும் மூன்றொற்றையும் இறுதியாகவுடைய 
விகுதி உருபினவாய முன்னிலை வினைமுன்னும் வரும் வல்லினம் இயல் 
புடனே விகற்பமாம் . ) 

( உ - ம் . ) உண்டனை . 
உண்டாய் , 

கொற்ற , சாத்தா , தேவா , பூதா . 
உண்டிர் . 

தாழ் . 
கடகொற்றா, நடக்கொற்ற . 


ச . உயிரீற்றுப்பதம் புணருஞ் சிறப்புப் புணர்ச்சி . 


162. VOWEL AND VOWEL ; ய் ப வ் INSERTED . 


கசு உ . இ , ஈ , ஐ வழி யவ்வும் ; ஏனை 

உயிர்வழி வவ்வும் ; ஏமுன் இவ் இருமையும் ; 
உயிர்வரின் , உடம்படு மெய் என்றாகும் . 

( வினா 23. ) 
( இகர ஈகார ஐகாரங்களின் வழியே , யகரமும் ; அ , ஆ , உ , ஊ , ஒ , ஓ , ஔ 
என்னும் இவ்வேழ் உயிர்களின் வழியே வகரமும் ; ஏகாரத்தின் வழியே 
யகரமும் வகரமும் , உயிர்முதன்மொழி வந்தால் , உடம்படு மெய் என்று 
வரும் . ) 


சு 2 


1. எழுத்ததிகாரத்தில் ( III . ) உயிரீற்றுப்புணரியல் . 


163. INITIAL INTERROGATIVE AND DEMONSTRATIVE LETTERS 

EXCEPTION TO ( 162 , 158. ) 


கசுங . எகர வினா, முச் சுட்டின் முன்னர் 

உயிரும் யகரமும் எய்தின் வவ்வும் ; 
பிறவரின் அவையும் ; தூக்கில் சுட்டு 
நீளின் யகரமும் ; தோன்றுத னெறியே. 

( வினா 25. ) 
( எ என்னும் வினா இடைச்சொல் முன்னும் , அ , இ , உ என்னும் மூன் 
று சுட்டிடைச்சொல் முன்னும் , உயிரும் யகரமும் வந்தால் வகரமும் ; ஒழி 
ந்த மெய்கள் வந்தால் அம்மெய்களும் ; செய்யுட்கண் சுட்டு நீண்டிசைத்த 
வழியகரமும் மிகுதல் முறை ஆம் . ) 

( உ - ம் . ) எவ்வணி , எவ்யானை . 

அவ்வணி , அவ்யானை . 
எக்குதிரை, அக்குதிரை , 

ஆயிடை = அவ்விடம் , 


ஆ + இடை , 


164. FINAL உ . [ EXCEPTION TO 126. ) 
கசுச . உயிர்வரின் உக்குறள் மெய்விட் டோடும் ; 
யவ்வரின் இய்யா முற்றும் அற்றோரோவழி . 

( வினா 24.) 


[ குற்றியலுகரம் உயிர்முதல் மொழி வந்தால் தனக்காதாரம் ஆன மெய் 
நிற்கத் தான் கெடும் ; யகரமுதன்மொழி வந்தால் இகரம் ஆகத்திரியும் ; முற் 
றியல் உகரமும் அவ்விரு விதியும் பெறும் ஒரோவிடங்களின் . ) 
( உ - ம் ) நாகு 


எஃகு 

+ அருது 
கொக்கு 
குரங்கு 
தொகு ] 


நாகரிது , எஃரிது , வரகரிது , கொக்கரிது , குரக்கரிது , தெள்காது . 
நாகருமை , எஃகருமை , வரகருமை , கொக்கருமை , குரங்காமை . தென்கருமை . 


அருமை 


கதவு 


+ அரிது 

கதவரிது . 
+ 

அருமை = கதவருமை , 
+ வாப்பு 

கதவியாப்பு . 


முற்றுகரம் கெட்டதுத் திரிந்ததுக் காண்க . 


தன் முகமாகத் தான் அழைப்பதுவே , 
எ - தில் குற்றியல் உகரம் கெடாமல் வகர உடம்படுமெய் பெற்றதுகாண்கள் 


சுது 


நன்னூல் 


ரு . உயிரீற்று முன்வல்லினம் 


165. க , ச , த , ப AFTER A VOWEL ARE DOUBLED . [ GENERAL RULE .] 
கசுரு . இயல்பினும் விதியினு நின்ற உயிர்முன் 
க , ச , த , ப மிகும் வித வாதன மன்னே . 

( வினா 27. ) 


[ இயல்பினானும் , விதியினானும் , இறுதி ஆக நின்ற உயிர்களின் முன் 
னர்வரும் க ,ச ,த , பாக்கள் பெரும்பாலும் மிகும் விதந்து சொல்லாதன . ] 


166. NAMES OF TREES . [ EXCEPTION . ) 
கசுசு . மரப்பெயர் முன்னர் இனமெல் எழுத்து 
வரப்பெறு நவும்உள, வேற்றுமை வழியே. 

( வினா 161. ) 


[ உயிர்ஈற்று மரப்பெயர்கள் முன் மேலைப் பொதுவிதியான் வல்லெழுத் 
து மிகாது , வரும்வல்லெழுத்திற்கு இனம் ஆன மெல்லெழுத்து மிகப்பெ 
றுவனவும் சில உள வேற்றுமைக்கண் .) 

( உ - ம் ) விளங்காய் . 


சு . அகராற்றுச் சில சொற்கள் . 

167. EXCEPTIONS TO ( 165. ) [ WORDS IN அ . ] 
கசுஎ . செய்யிய என்னும் வினைஎச்சம் , பல்வகைப் 

பெயரின் எச்சமுற் முறன் உருபே , 
அஃறிணைப் பன்மை , அம்ம , முன் இயல்பே , 

( வினா 27. ) 


[ இங்ஙனம் விதந்த அகர ஈற்றுச் சொற்கள் ஆறன் முன்னும் வரும் வல்லி 
னம் இயல்பாம் . ) 

( உ - ம் . ) உண்ணிய கொண்டான் .... வினஎச்சம் . 
உண்ட குதிரை, 

பெயர் எச்சம் , 
உண்டன குதிரைகள் , 
தனகைகள் 

ஆறன் உருபு . 
பல குதிரைகள் . 

அஃறிணைப்பன்மை . 
அம்ம கொற்று , 

அம்ம . 


வினைமுற்று . 


1. எழுத்ததிகாரத்தில் ( III . ) உயிரீற்றுப்புணரியல் , 


168. EXCEPTION TO ( 165. ) : வாழிய. 
கசுவு . வாழிய என்பதன் ஈற்றின் உயிர்மெய் 
ஏகலும் உரித்தஃதேகினும் இயல்பே. 

( வினா 85. ) 


[ வாழிய என்னும் வியங்கோள் முற்றினது ஈற்றுயிர் மெய் குறைதலும் 
உரித்து , குறைந்து இகர ஈறாய் நின்றாலும் வல்லினம் பொது விதியான் 
மிகாது , சிறப்பு விதியுட் கூறிய இயல்பே ஆம் . ) 

( உ - ம் . ) வாழி கொற்றா. 


169. EXCEPTION TO ( 165. ) : சாவ . 


கசுக . சாவஎன் மொழி ஈற்றுயிர்மெய் சாதலும் விதி . 

( வினா 86. ) 


( சாவ என்னும் செய் என் எச்சவினைச் சொல்லினது ஈற்றுயிர்மெய் 
கெட்டுப்புணர்தலும் விதி ஆம் . ) 

( உ - ம் .) சாக்குத்தினான் . [ சாவக்குத்தினான் . ) 


170. EXCEPTION TO ( 165. ) : பல AND சில DOUBLED . 


கஎ . பல , சில , எனும் இவை தம்முன் தாம்வரின் 

இயல்பு மிகலும் , அகரம் ஏக 
லகரம் றகரம் ஆகலும் , பிறவரி 
னகரம் விகற்பம் ஆகலும் , உளபிற . 


( பல ,சில என்னும் இவ்விரு சொல்லும் தம்முன்னர்த்தாம் வருமாயின் 
இயல்பாதலும் , மிகுதலும் , அகரம்கெட லகரம் றகரம் ஆகலும் , இவற்றின் 
முன் பிறமொழிகளுள் யாதானும் ஒன்று வரின் அகரம் நிற்றலும் நீங்கலும் 
ஊஆம் . ) 


9 


நன்னூல் 


( உ - ம் . ) பல பல . 

சில சில . 


பற்பல . 
சிற்சில 


பலப்பல . 
சிலச்சிவ . 


பலகலை . 
பல் + நான் பன்னாள் , 
சில் + மணி = சின்மணி , 


பல + சாலை = பல்சாலை , பலசாலை . 
சில + பான சில்பானை , சிலயானை . 


எ . 


ஆகார ஈற்றுச் சில சொற்கள். 


271. EXCEPTION TO ( 165. ) : WORDS IN ஆ . 
கஎக . அல்வழி ஆமா , மியா , முற்று, முன்மிகா. 

( வினா 27. ) 


[ அல்வழிக்கண் , ஆவும் , மாவும் ஆகிய இருபெயரும் , மியா என்னு 
முன்னிலையசை இடைச்சொல்லும் , ஆகார ஈற்றஃறிணைப்பன்மை எதிர் 
மறை முற்று வினையும் , நிற்க இவற்றின் முன் வரும் வல்லினம் மிகா . ) 
( உ - ம் . ) ஆ 

+ குறிது 

ஆகுறிது . 
+ குறிது = மாகுறிது . 
கேண்மியா + கொற்ற 

கேண்மியா கொற்கு ; 
உண்ணா + குதிரைகள் = உண்ணாகுதிரைகள் , 


172. EXCEPTION TO ( 165.). FINAL OY SHORTENED IN POETRY . 
கஎஉ . குறியதன் கீழ் ஆக் குறுகலும் , அதனோ 
டுகரம் ஏற்றலும் , இயல்பும் ஆம் தூக்கின் . 

( வினா 41. ) 


[ குற்றெழுத்தின் கீழ்நின்ற ஆகாரம் குறுகலும் , அக்குறுகலுடனே உக 
ரம் பெறுதலும் , அவ்விரண்டும் இன்றித்தன் இயல்பின் நிற்றலும் ஆகிய 
மூன்று விதியும் பெறும் செய்யுட்கண் . ) 
( உ - ம் . ) நில விரி கானல் வாய் . 

சிலா விரி : ( குறுகல் ) 

கனா ( குறுகலோடு உ பெற்றது . ) 
நிலா வணங்கு வெண்மணன் மேனின்று . ( இயல்பு .) 


கனவு 


Ener 


1. எழுத்ததிகாரத்தில் ( II ) உயிரீற்றுப்புணரியல் . 


வு . இகரஈற்றுச் சில சொற்கள். 


173. EXCEPTION TO ( 165. ) : SPECIAL RULE REGARDING அன்றி , இன்றி . 
களங . அன்றி , இன்றி என் வினைஎஞ் சிகரம் 

தொடர்பினுள் உகரம் ஆய்வரின் இயல்பே . 


[ அன்றி , இன்றி என்னும் வினையெச்சக் குறிப்புச்சொல்லினது ஈற்று 
இதரம் செய்யுட்கண் உகரமாய் வருமாயில் க , ச , த , பக்கள் பொது விதி 
யான் மிகாது இயல்பாம் . ) 
( உ - ம் . ) நாளன்று போகி . 

நான் , அன்றி , 
விண்ணின்று பொய்ப்பின் . 

விண் , இன்றி . 


... 


174. EXCEPTION TO ( 165. ) : SPECIAL RULE REGARDING நாழி AND உரி . 
கஎச . உரிவரி னாழியின் ஈற்றுயிர் மெய் கெட 

மருவும் டகரம் ; உரியின் வழியே 
யகர உயிர் மெய் ஆம் , ஏற்பன வரினே 


( உரி என்னும் அளவுப்பெயர் வரின் நாழி என்னும் அளவுப்பெயரி 
னது ஈற்றுயிர்மெய் கெட அவ்வழி டகர ஒற்று வரும் ; உரி என்னும் அள 
வுப்பெயரின் பின் யகர உயிர்மெய் வரும் அவ் உயிர்மெய் வருதற்கேற்ற 
வருமொழிகள் வருமாயின் . ] 

( உ - ம் . ) நாழி + உரி = நாரி. 

உரி + உப்பு = உரிய உப்பு . 


175. EXCEPTION TO ( 165. ) : SPECIAL RULE REGARDING புளி . 
கஎரு . சுவைப்புளி முன் இன மென்மையுந் தோன்றும் . 

( வினா 161. ) 


[ புளி என்னும் மரமும் பழமும் அன்றி , அறுசுவையுள் ஒன்றை உணர் 
த்தும் பெயர்முன் வரும் வல்லினம் மிகுதலே அன்றி அவற்றிற் கினம் 
ஆய மெல்லினமும் ஒரோவழி மிகும் . ) 

( உ - ம் . ) புனி + கறி = புவிங்கறி 


நன்னூல் 


176. EXCEPTION TO ( 165. ) : இ , ஐ , BEFORE STRONG LETTERS . 
கஎசு . அல்வழி இ.ஐ. முன்னர் ஆயின் 

இயல்பு மிகலும் , விகற்பமும் ஆகும் 


[ இகர ஐகார ஈற்று அஃறிணைப் பெயர்முன் வல்லினம் அல்வழிக்கண் 
வருமாயின் இயல்பாயும் , பொது விதியான் மிகுந்தும் , ஒன்றற்கே ஒரு 
கால் மிகாதும் ஒருகால்மிகுந்தும் புணரும் . ) 
( உ - ம் . ) பருத்தி + குறிது பருத்திக்குறிது , 

+ குறிது 

= பான் குறிது . 
+ திங்கள் = ஆடித்திங்கள் , 
சித்தின + திங்கள் சித்திரைத்திங்கள் . 

கிளிகுறிது , கிளிக்குறிது . 
தினை குறிது , தினைக்குறித . 


+ குறிச 
+ குறிது 


க 
. 


ஈகாரஈற்றுச் சில சொற்கள். 


177. EXCEPTION TO ( 165. ) : SPECIAL RULE REGARDING ஆ + பீ . 


கஎஎ . ஆமுன் பகரா அனைத்தும்வரக் குறுகு 

மேலன அல்வழி இயல்பா கும்மே . 


[ ஆ என்னும் பெயர்முன் நின்ற பகர ஈகாரம் இருவழியும் நாற்கணங் 
களும் வரில் குறுகும் ; குறுகி விதி இகர ஈறாகலின்ற அதன்மேல் வரும் 
வல்லினம் அல்வழிக்கண் மேலைச் சூத்திரத்துட் கூறிய விதி மூன்றனுள் 
இயல்பைப் பெறும் . ) 


( உ - ம் . ) ஆ + I 

ஆப்பி + அரிது 
ஆப்பி + குளிர்ச்சி = ஆப்பிக்குளிர்ச்சி வேற்றுமை .. 


ஆப்பியாது . அல்வழி , 


173. EXCEPTION TO ( 165. ) : SPECIAL RULE REGARDING பீ , நீ , மீ . 
கனவு . பவ் ஈ , நீ,மீ , முன்னர் அல்வழி 

இயல்பாம் ; வலிமெலி மிகலும் ஆமீக்கே. 


சுவு 


1. எழுத்ததிகாரத்தில் ( II ) உயிரீற்றுப்புணரியல் . 


[ பகர ஒற்றை ஊர்ந்து நின்ற ஈகார ஈற்றிடக்கர்ப்பெயரும் , நீ என்னு 
முன்னிலை ஒருமைப் பொதுப்பெயரும் , மீ என்னும் மேலாய பண்பை 
யும் , அப்பண்பாகுபெயராய் மேல் ஆய இடமுதலியவற்றையும் உணர்த் 
திநிற்கும் பலபொருள் ஒருசொல்லும் நிற்க இவற்றின் முன்வரும் வல் 
லினம் அல்வழிக்கண் இயல்பாம் ; இங்கனம் புணரும் மீ என்னும் சொ 
ற்கு முன் அல்வழிக்கண் வல்லெழுத்து மிகலும் ஆம் , மெல்லெழுத்து 
மிகலும் ஆம் . ) 


( உ - ம் . ) ப் + குறிது = பகுந்து . 
+ குறியை குறியை. 

மீகண் . 
e + கற்ர = 

மீக்கற்று . 
மீ + தோல் = மீந்தோல் , 


க 0 . உகரஈற்றுச் சில சொற்கள் . 


179. EXCEPTION TO ( 165. ) WORDS IN உ . 


கஎக . மூன்றா அருபெண் , வினைத்தொகை சுட்டீ 
ராகும் உகர முன்னர் இயல்பாம் . 

( வினா 27. ) 


( முற்றுகரவீற்று மூன்றாம் உருபே , ஆறாம் உருபே , இயல்பாயும் விகா 
ரமாயும் வரும் எண்ணே , வினைத்தொகையே , சுட்டுப்பெயரே , என்னும் 
இவற்றின் முன் வரும் வல்லினம் இயல்பாம் . ) 

( உ - ம் . ) சாத்தனோடு கொண்டான் . 


சாத்தனது கை . 
எமு புலி 
இரு செவி . 
தஞ சோ . 
அது குறிது 
அது கொண்டான் . 


( அல்வழி ) 
( வேற்றுமை .) 


180. EXCEPTION TO ( 165. ) : SPECIAL RULE REGARDING 

உ BEFORE அன்று K POETRY . 


கவும் . அது முன் வரும் அன் றான்றாம் தூக்கின் . 


சுக 


நன்னூல் 


[ அது என்னும் சுட்டுப்பெயர் முன்வரும் அன்றென்னும் வினைக்குறிப் 
புச்சொல் முதல் நீளும் செய்யுளகத்து . ) 


( உ - ம் . ) அது + அன்று = அதான்று . 


181. EXCEPTION TO ( 165. ) : SHORTENED உ . 


கவுக . வன்றொடர் அல்லன முன்மிகா, அல்வழி . 


( வன்றொடர் ஒழிந்த ஐந்தன் பகுதிக் குற்றுகர ஈற்றின் முன்னும் 
வரும் வல்லினம் மிகா அல்வழிக்கண் . ) 

( உ - ம் ) நாகு + கடிது - நாகு கடிது . ( நெடிற் றொடர் ) 
எஃகு + சிறிது எஃகு சிறிது , ( ஆய்தத் தொடர் ) 
+ தீது 

= வாகு தீது . (உயிர்த்தொடர் ) 
குரங்கு + பெரிது = குரங்கு பெரிது . ( மென்றொடர் . ) 
தென்கு + சிறிது = தெள்கு சிறிது , ( இடைத்தொடர் ) 


வரகு 


182 SHORTENED உ . 


கவுஉ . இடைத்தொடர் , ஆய்தத் தொடர் , ஒற் றிடையின் 

மிகாநெடில் உயிர்த்தொடர் முன்மிகா வேற்றுமை . 


( இடைத்தொடர் முன்னும் , ஆய்தத்தொடர் முன்னும் , ஒற்றிடையே 
மிகாத நெடிற்றொடர் முன்னும் , உயிர்த்தொடர் முன்னும் , வரும் வல் 
லினம் மிகா வேற்றுமைக்கண் . ) 
( உ - ம் . ) தென்கு + கடுமை தென்கு கைெம , ( இடைத்தொடர் ) 
எஃகு + கடுமை எஃகு கடுமை . ( ஆய்தத்தொடர் . ) 

[ ஒற்றிடையில் மிகாநெடிற்றொடர். ) 
+ பெருமை = வரகு பெருமை [உயிர்த்தொடர் .) 


= 


+ கடுமை 


சாகு கடுமை . 


183. EXCEPTION TO ( 165 ) : SHORTENED உ IN THE TERM G , று . 
கவுந . நெடிலோ இயிர்த்தொடர்க் குற்றுக ரங்களுள் 
ட , ற ஒற் றிரட்டும் வேற்றுமை மிகவே . 

( வினா 26. ) 


1. எழுத்ததிகாரத்தில் ( III . ) உயிரீற்றுப்புணரியல் . 


( நெடிற்றொடர்க் குற்றுகர ஈற்று மொழிகளுள்ளும் , உயிர்த்தொடர்க் கு 
ற்றுகரஈற்று மொழிகளுள்ளும் , அவ்வுகரப் பற்றுக்கோடாகிய வல்லெழு 
த்து ஆறனுள் டகார றகாரமான இரண்டொற்றும் பெரும்பாலும் வேற் 
றுமைக்கண் இரட்டும் . ) 

( உ - ம் . ) ஆடு + கால் = 

பாறு + செவி = பாற்றுச்செவி 


ஆட்டுக்கால் வேற்றுமை, 


எருத்துமாடு , வெருக்குக்கண் எனவும் வரும் . 


காடு + அரண் = காட்டாண் . ( அல்வழியிலும் . ] 
காடு + அகம் 

= காடகம் , ( இயல்பு. ) 


184. EXCEPTIONS TO ( 165. ) : A FEW WORDS ENDING IN உ AFTER 


A SOFT CONSONANT . 


கவுச . மென்றொடர் மொழியுள் சில வேற்றுமையில் 
தம் இன வன்றொடர் ; ஆகா மன்னே . 

( வினா 26. ) 


[ மென்றொடர்க் குற்றுகர மொழிகளுள் சிலவேற்றுமைக்கண் தமக்கி 
னம் ஆனவன்றொடர் ஆதலை ஒழிந்தன பெரும்பால் . ) 

( உ - ம். ) கன்று + ஆ 

கரும்பு + வில் - கருப்புவில் 


கற்ன . 


185. EXCEPTION TO ( 165. ) : FINAL உ CHANGED INTO ஐ . 
கவுரு . ஐஈற் றுடைக்குற் றுகரமும் உளவே . 

( வினா 26.1 


[ ஐகாரச் சாரியையை இறுதியிலே பெற்று வரும் மென்றொடர்க் குற்று 
கர மொழிகளும் சில உள . ) 

( உ - ம் . ) பண்டு + காலம் = பண்டைக்காலம் . 


186. EXCEPTION TO ( 165. ) : WORDS IN 2 INDICATING POINTS OF THE COMPASS . 


கவுசு . திசையொடு திசையும் , பிறவுஞ் சேரின் , 

நிலைஈற் றுயிர்மெய் கவ்வொற்று நீங்கலும் 
றகரம் ன , ல , வாய்த் திரிதலும் ஆம்பிற . 

( வினா 160. ) 


க 
O 


நன்னூல் 


[திசைச்சொல்லோடு திசைச்சொல்லும் , பிறசொல்லும் புணரும் இட 
த்து நிலைமொழி ஈற்றின்நின்ற உயிர்மெய்யும் , அதன்மேல் நின்றக்கர ஒற் 
றும் கெடுதலும் , அங்ஙனம் நின்ற றகர ஒற்று னகர ஒற்றாயும் , லகர ஒற்றா 
யும் , திரிதலும் ஆம் . ) 
( உ - ம் . ) வடக்கு 

வடகிழக்கு . 
தென் கிழக்கு . 


தெற்கு + கிழக்கு 


வடக்கு + திசை = வடதிசை . 
மேற்கு 

மேற்றிசை, மேல்திசை. 


+ திசை 


மேலைத்திசை, கீழ்த்திசை , இழைச்சேரி 
வடக்கர் , வடக்குமலை , தெற்குமலை 


எனவும் வரும் . 


187. EXCEPTION TO ( 165. ) : SPECIAL RULE REGARDING தெங்கு . 
கவுஎ . தெங்கு நீண் டீற்றுயிர் மெய் கெடும் , காய்வரின் . 

[ வினா 161. ) 


( காய் என்னும் சொல் வருமாயின தெங்கென்னு நிலைமொழி முதனீண் 
டு ஈற்றுயிர் மெய்கெடும் . ) 

( உ - ம் . ) தெங்கு + காய் = தேங்காய் . 


188. NOUNS OF NUMBER . 


3 


கவுவு . எண்ணிறை, அளவும் , பிறவும் , எய்தின் 

ஒன்று முதல் , எட் டீறாம் எண்ணுள் 
முதல் ஈர் எண்முத னீளூ மூன் றாறேழ் 
குறு கும்ஆ றேழ் அல் லவற்றின் 
ஈற்றுயிர் மெய்யும் ஏழன் உயிரும் 
ஏகும் ஏற்புழி என்மனார் புலவர் . 

( வினா 159. ) 
[ எண்ணுப்பெயரும் , நிறைப்பெயரும் , அளவுப்பெயரும் , பிறபெய 
ரும் , வரின் நிலைமொழி ஆகநின்ற ஒன்று முதல் எட்டீறாம் எண்களுள் 
முதற்கண்ணவாய ஒன்று இரண்டு என்னும் இரண்டெண்ணும் , முதல் நீ 
ளும் ; மூன்றும் , ஆறும் , ஏழும் முதல் குறுகும் ; ஆறும் , எழும் , அல்லாத ஆ 
றெண்களின் ஈற்றுயிர்மெய்யும் , ஏழு என்னும் எண்ணீற்றுயிரும் கெடும் ; 
ஏற்கும் இடங்களின் என்று சொல்லுவர் புலவர் . ) 


எ 2 


1. எழுத்ததிகாரத்தில் ( III . ) உயிரீற்றுப்புணரியல் ,, 


( உ - ம் . ) ஒன்று : ஓர் ஆயிரம் , ஓர்கழஞ்சு, ஓர்கலம் , ஓர்மாம் , 

இரண் : ஈர் ஆயிரம் , ஈர்கழஞ்சு , சர்கலம் , ஈர்மாம் . 
மூன்று : முப்பது , முக்கழஞ்சு, முக்கலம் , மும்மரம் , 
ஆர : அரபது , அரகழஞ்சு, அராலம் , அறுமரம் . 
எமு : எழுபது , எமுகழஞ்சு , எழுகலம் , எழுமரம் . 
ஏமு : ஏழ்கடல் . 


189. EXCEPTION TO ( 165. ) : REGARDING ஒன்று AND இரண்டு . 
கவுக . ஒன்றன் புள்ளி ரகரம் ஆக , 
இரண்டன் ஒற்றுயிர் ஏக ,உவ் வருமே . 

( வினா 159. ) 


( மேற்கூறிய நால்வகைப்பெயரும் வரும் இடத்து ஈற்றுயிர்மெய் ஏகும் 
என்றமையான் , இறுதி உயிர்மெய்கெட நின்ற ஒன்றென்னும் எண்ணின 
து னகர ஒற்று ரகர ஒற்றாக , இரண்டென்னும் எண்ணினது ணகர ஒற் 
றும் ரகரத்தை ஊர்ந்துநின்ற அகர உயிரும் கெட , அவ்விரண்டு ரகரத்தின் 
மேலும் உகரம்வரும் . ) 
(உ - ம் . ) ஒன்று, 

ஒன் , ஒன் , ஒர் , ஓர் , ஒரு . 


இரண்டு . 


190. ERCEPTION TO ( 165 ) : REGARDING மூன்று . 
கக . மூன்றன் உறுப்பழிவும் வந்ததும் ஆகும் . 

( வினா 159. ) 
( நால்வகைப் பெயரும் வரும் இடத்து இறுதி உயிர்மெய்கெட நின்ற 
மூன்றென்னும் எண்ணினது னகர ஒற்றுக் கெடுதலும் வரும் ஒற்றாகத் 
திரிதலும் ஆம் . ) 

( உ - ம் . ) மூன்று . 


- மு . 
முப்பது . 


191. EXCEPTION TO ( 165. ) : REGARDING நான்கு . 
ககூக . நான்கன் மெய்யே ல , ற , ஆகும்மே . 

( வினா 159. ) 


( கால்வகைப் 

பெயரும் வரும் இடத்து இறுதி உயிர்மெய் கெட நின்ற 
நான்கென்னும் எண்ணினது னகர ஒற்று லகர ஒற்றாயும் , றகர ஒற்றயும் 
திரியும் . ) 


10 


நன்னூல் 


192. EXCEPTION TO ( 165 ) : REGARDING ஐந்து . 
ககூஉ . ஐந்தன் ஒற்றடைவதும் இனமுங் கேடும் . 

( வினா 159. ) 


( நால்வகைப்பெயரும் வரும் இடத்து இறுதி உயிர்மெய்கெட நின்ற 
ஐந்தென்னும் எண்ணினது நகர ஒற்று வரும் ஒற்றாகியும் , அதற்கினம் 
ஆகியும் , கெட்டும் முடிவதாம் . ] 

( உ - ம் . ) ஐம்முன்று . 

ஐங்கலம் , 
ஐயம்பு . 


193. EXCEPTION TO ( 155. ) . எட்டு . 
ககூந . எட்டன் உடம்புணவ் வாகும் என்ப . 

( வினா 159. ) 


( நால்வகைப் பெயரும் வரும் இடத்து இறுதி உயிர்மெய்கெட நின்ற 
எட்டென்னும் எண்ணினது டகர ஒற்று ணகர ஒற்றாகும் என்று சொல் 
லுவர் புலவர் . ) 

( உ - ம் . ) எண்பது , எண்குணம் 


194 , EXCEPTION TO ( 165.) : ஒன்பது BEFORE பத்து AND நூறு . 
ககூச . ஒன்பா னொடுபத்து நூறும் ஒன்றின் 

முன்னதின் ஏனைய முரணி ஒவ்வொடு 
தகர நிறீஇப்பஃ தகற்றி னவ்வை 
நிரலே ணளவாத் திரிப்பது நெறியே . 

( வினா 159. ) 


[ ஒன்பதுடனே பத்தென்பதும் , நூறென்பதும் , வந்து புணருமாயின் 
அந்நிலைமொழி வருமொழிகளுள் முன்னதாகிய நிலைமொழியினின்றும் 
ஏனைவருமொழியாகிய பத்தையும் , நூற்றையும் , நிரனிறை வகையானே 
நூறெனவும் ஆயிரம் எனவும் திரித்து , நிலைமொழிக்கு முதற்கண் ஒகர உயி 
ரோடு தகர மெய்யை அதற்காதாரம் ஆக நிறுத்தி , அந்நிலைமொழி இறுதிக் 
கண் பஃதைக்கெடுத்து , அம்மொழி முதற்கயல் நின்ற னகர ஒற்றை மு 
றையே ணகர ஒற்றாயும் ளகர ஒற்றாயும் திரிப்பது முறையாம் . ) 


1. எழுத்ததிகாரத்தில் ( II . ) உயிரீற்றுப்புணரியல் , 


( உ - ம் . ) ஒன்பது 

+ பத்து = ( 1 ) ஒன்பது நூர , ( 2 ) தொன்பது சறு . 

+ நூறு = ( 1 ) ஒன்பது ஆயிரம் , ( 2. ) தொன்பது ஆயிரம் 
( 3. ) தொன் நூறு , ( 4. ) தொண் நூறு , ( 5. ) தொண்ணூறு . 
( 3. ) தொன் ஆயிரம் , ( 4. ) தொன் ஆயிரம் , ( 5 ) தொன்னாயிரம் , 

, 


195. EXCEPTION TO ( 165. ) : பத்து AFTER NUMERALS . 
ககூரு . முதல் இரு நான்காம் எண்முனர்ப் பத்தின் 

இடைஒற் றேகல் , ஆய்தம் ஆகல் , 
என இரு விதியும் ஏற்கும் என்ப . 

( வினா 159. ) 


[ ஒன்று முதலாகிய எட்டெண்களின் முன்னும் வரும் பத்தென்னும் 
எண்ணிடை நின்ற தகர ஒற்று ஒருகாற் கெடுதலும் , ஒருகால் இடையே 
தகரநின்ற நிலைக்களத்து அதுகெட ஆய்தம் வருதலும் , என்னும் இவ்வி 
ரண்டு விதியையும் ஏற்கும் என்று சொல்லுவர் புலவர் . ) 

( உ - ம் . ) ஒரு பஃது , ஒருபது , & c . 


196. EXCEPTION TO ( 165 , 10 , 20. ) & c., WITH UNITS FOLLOWING THEM . 
ககூசு . ஒருபஃத ரதிமுன் ஒன்று முதல் ஒன்பான் 

எண்ணும் , அவைஊர் பிறவும் , எய்தின் 
ஆய்தம் அழிய ஆண் டாகுந் தவ்வே . 

( வினா 159. ) 
[ ஒருபஃதாதி ஆய எட்டெண்களின் முன்னும் ஒன்றாதி ஒன்பதெண் 
ணும் , அவை ஊர்ந்த பிறவும் , வந்து புணருமாயின் ஆய்தம் கெட அந்நிலைக் 
களத்து இயல்பாய தகரம்வரும் . ) 

( உ - ம் . ) ஒருபத்தொன்று , 

இருபத்திரண்டு, இருபத்தொன்றேகால் , 
முப்பத்து மூன்று, எண்பத்தெண்கலனே தணி , 


197. FXCEPTION TO ( 165. ) : TEN FOLLOWED BY DIGITS , & c . , TAKES 

இன் OR இற்று . 


கக எ . ஒன்று முதல் ஈர்ஐந் தாயிரம் , கோடி 

எண்ணிறை, அளவும் , பிற ,வரில் பத்தின் 


எரு 


நன்னூ 

எல் 


ஈற்றுயிர் மெய்கெடுத் தின்னும் இற்றும் 
ஏற்ப தேற்கும் ஒன்பதும் இனைத்தே . 

( வினா 159. ) 


( ஒன்று முதல் ஆகிய பத்தும் , ஆயிரமும் , கோடியும் என்னும் எண்ணுப் 
பெயரும் , நிறைப்பெயரும் , அளவுப்பெயரும் , பிறபெயரும் , வந்து புண 
ருமாயின் நிலைமொழி ஆகிய பத்தென்னும் எண்ணினது ஈற்றுயிர்மெய் 
யைக் கெடுத்து அந்நிலைக்களத்து இன்சாரியை எனும் , இற்றுச்சாரியை 
எனும் ஆண்டைக்கேற்பதேற்று நிற்கும் ; ஒன்பதென்னும் நிலைமொழியும் 
இங்கனம் விதந்த எண்ணாதிப்பெயர்வந்து புணரும் ஆயின் இன் எனும் , 
இற்றேனும் , ஆண்டைக் கேற்பதேற்று நிற்கப்பெறும் . ) 

( உ - ம் . ) பதினொன்று , பதிற்சென்று , பதின்மடங்கு . 

ஒன்பதினாயிரம் , ஒன்பதிற் சென்று . 


198. FRCEPTION TO ( 165. ) : TEN AND Two = பன்னிரண்டு . 
ககூவு . இரண்டு முன்வரில் பத்தின் ஈற் றுயிர்மெய் 
கரந்திட ஒற்றுனவ் வாகும் என்ப . 

( வினா 159. ) 


[ இரண்டென்பது வரில் பத்தென்னும் நிலைமொழியினது ஈற்றுயிர் 
மெய்கெடத் தகர ஒற்று னகர ஒற்றாகத் திரியும் என்று சொல்லுவர் புலவர் . ) 

( உ - ம் . ) பத்து + இரண்டு = பன்னிரண்டு . 


199. EXCEPTION TO ( 165. ) : NUMERALS REPEATED, DISTRIBUTIVES. 
ககூக . ஒன்ப தொழித்தஎண் ஒன்பதும் இரட்டில் 

முன்னதின் முன் அல ஓட உயிர்வரின் 
வவ்வு மெய்வரின் வந்தது மிகனெறி . 

( வினா 159. ) 
[ ஒன்பதென்னும் எண் ஒன்றனையும் ஒழித்து நின்ற ஒன்றாதி பத்திரான 
எண் ஒன்பதனையும் இரட்டித்துக்கூறின் நிலைமொழி முதலெழுத்தொ 
ன்று நிற்க அல்லன எல்லாம் கெட உயிர் முதலான எண்வரின் 
ஒற்று , மெய் முதலான எண்வரின் அவ்வந்த ஒற்று மிகுதல் , முறைமை 
ஆம் . ) 


எசா 


1. எழுத்ததிகாரத்தில் ( II . ) உயிரீற்றுப்புணரியல் . 


( உ - ம் . ) ஒவ்வொன்று , இவ்விரண்டு , ஐவ்வைந்து , அவ்வாறு , 

மும்மூன்று , நன்னான்கு . 
எவ்வேழு , எவ்வெட்டு 
பப்பத்து , 


கக . ஊகார ஈற்றுச்சில சொற்கள். 


200. EXCEPTION TO ( 165. ) : NAMES OF FLOWERS . 
200. பூப்பெயர் முன் இன மென்மையுந் தோன்றும் . 

( வினா 119. ) 


[ பூ என்னும் பலபொருட் பெயர்ச்சொல் முன் வல்லினம் வரின் 
பொது விதியான் க , சத , ப மிகுதலே அன்றி , அவற்றிற்கினம் ஆகிய மெல் 
லொற்றுகளுமிகும் . ) 
( உ - ம் ) பூ + கொடி பூங்கொடி , 

பூஞ்சோலை . 
பூ + கொடி = 


பூ + சோலை = 

பூக்கொடி . 
பூ + சோலை = பூச்சோலை , 


கஉ . ஏ , ஓ ஈற்றுச்சில சொற்கள். 


201. EXCEPTION TO ( 165. ) : ஏ AND ஓ FINAIS . 
20 க . இடைச்சொல் ஏ , ஓ முன்வலி இயல்பே . 

( வினா 27. ) 


[ இடைச்சொல் ஆய ஆறு ஏகாரத்தின் முன்னும் , எட்டு ஓகாரத்தின் 
முன்னும் , வல்லினம் வருமாயின் பொது விதியான் மிகாது இயல்பாம் . ) 

( உ- ம் . ) அவனே கொண்டான் . 

அவனோகொண்டான் . 


கங . ஐகார ஈற்றுச்சில சொற்கள். 


202. " EXCEPTION TO ( 165. ) : FINAL ஐ . 
202. வேற்றுமை ஆயின் ஐகான் இறுமொழி 
ஈற்றழி வோடும் அம் ஏற்பவும் உளவே . 

( வினா 161. ) 


எஎ 


நன்னூல் 


[ ஐகார ஈற்றுச்சொல் வேற்றுமைக்கண் வருமாயின் இறுதி ஐகாரங் 
கெடாது , அம்முச் சாரியை பெற்று முடிவனவும் , ஐகாரங்கெட்டு , அம் 
முச்சாரியை பெற்று முடிவனவும் சிலஉள ஆம் . ] 

( உ - ம் . ) தாழை + காய் 

புன்னை + கானல் = புன்னையங்கானல் 


= தாழங்காய் . 


203. EXCEPTION TO ( 165. ) : THE WORD 2007 IN COMBINATION , 
20 ங . பனைமுன் கொடிவரின் மிகலும் , வலிவரின் ஐ போய் 

அம்மும் , திரள்வரின் உறழ்வும் , அட்டுறின் 
ஐகெட டந்நீ ளலும் ஆம் வேற்றுமை. 


( பனையென்னும் பெயர்முன் கொடி என்னும் பெயர் வருமாயின் , 
வந்தது மிகுதலும் ; க , ச , த , பக்கள் வரின் நிலைமொழி ஈற்று ஐகாரம் 
கெட்டு , அம்முப்பெறுதலும் , திரள் என்னும் பெயர் வருமாயின் வந்தது 
மிகுந்தும் , ஐபோய் அம்முப்பெற்றும் , தம்முள் உறழ்தலும் , அட்டு என் 
னும் பெயர் வருமாயின் ஐகாரம் கெட வருமொழி அகரம் ஆகாரம் ஆத 
லும் , ஆம்வேற்றுமைக்கண் . ) 

( உ - ம் . ) பனை + கொடி 


- 


பனைக்கொடி . 
பனை + காய் - பனங்காய் . 
பனை + திரன் = பனைத்திரன் , 
பனை + அட்டு 

= பனாட்டு . 


உயிரீற்றுப்புணரியல் முற்றிற்று . 


이의 


1. எழுத்ததிகாரத்தில் ( IV . ) மெய்யீற்றுப்புணரியல். 


நன்னூல. 


1. எழுத்ததிகாரத்தில் 


( IV . ) மெய்யீற்றுப்புணரியல் . 


க.மெய்யீற்றின் முன் உயிர் . 


204. NATURAL COMBINATION : GENERAL RULE .. 

3 
தா 


( வினா 19. ) 


( நிலைமொழி ஈற்றில் நின்ற மெய்யின் மேல் வருமொழி முதல் உயிர் 
வந்து ஒன்றுபட்டு இணங்கி நிற்பது இயல்பு புணர்ச்சியே ஆம் . ) 


205. EXCEPTION To ( 204 ) : CONSONANTS AFTER A SHORT 

BOXOSILLABLIC WORD . 


20 ரு . தனிக்குறில் முன்ஒற் றுயிர்வரின் இரட்டும் . 

( வினா 29. ) 


[ தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டித்து நிற்கும் . ) 


2. மெய்யீற்றின் முன்மெய் . 


206. ய் AFTER A CONSONANT ; A DOUBTFUL RULE . 


20 சு . தன் ஒழி மெய்முன் யவ்வரின் இகரம் 

துன்னும் என்று துணிநரும் உளசே . 


நன்னூல் 


( யகரம் தன்னை ஒழிந்த ஞ , ண , ந , ம , ன , ர , ல , வ , ழ , ள என்னும் 
பத்து மெய்முன்னும் வந்தால் தன் முன் இகரச்சாரியை பொருந்தும் 
என்று அரிதிற்கொள்வாரும் சிலர் உளர் . ) 

( உ - ம் . ) மண் + பாது = மண்ணியாது . 


207. CERTAIN VERBAL NOUNS AND IMPERATIVES TAKE உ . 
20 எ . ஞ ண வ , 

ஞ , ண , ந , ம , ல , வ , ள , ன ஒற்றிறு தொழிற்பெயர், 
ஏவல் வினை ,நனி யவ்வல் மெய்வரின் 

உ உறும் ; ஏவல் உறாசில சில்வழி . 
( ய , ர ழக்களை ஒழிந்த எட்டொற்றும் இறுதி ஆகும் முதனிலைத் தொழி 
ற்பெயரும் , ஏவல்வினையும் , மேல்விதந்த யகரம் ஒழிந்த மெய்வருமாயின் 
பெரும்பாலும் உகரச்சாரியை இறுதிக்கண் பொருந்தும் ; சில ஏவல்வினை 
அவ்வுகரச் சாரியையைப் பொருந்தா சில இடங்களின் . ) 
( உ - ம் . ) தின் 4 

தின்னுக்கைெம . 


+ கடிது 


தின்னுக்கடிது . 
+ கடுமை 

= உண்ணுசாத்தா . 


+ சாத்தா 


பல் , பல்லு ; கள் , கள்ளு ; வாழ் , வாழு , 
என்பனவும் இவை போல்வனவும் வரும் , 


208. CERTAIN RADICAL VERBALS IN 15 . 
20 வு . நவ்விறு தொழிற்பெயர்க் கவ்வும் ஆம் வேற்றுமை . 


( நகரம் இறுதி ஆகு முதனிலைத் தொழிற்பெயர்க்கு உகரச்சாரியையே 
அன்றி அகரச்சாரியையும் , ஆம் வேற்றுமைக்கண் . ) 

( உ - ம் . ) பொருக் + கடுமை - பொருகக்கடுமை, பொதுக்கைெம . 


கூ . ண , ன ஈற்றுச்சொற்கள் . 


209. ண் AND ன் CHANGED INTO L AND ற் . 
உ 0 க . ண , ன வல்லினம்வாட் ட , றவும் ; பிறவரின் 

இயல்பும் ஆகும் வேற்றுமைக் கல்வழிக் 
கனைத்து மெய்வரினும் இயல்பா கும்மே . 

( வினா 34. 35. 37. ) 


ஆ 0 


1. எழுத்ததிகாரத்தில் ( Iv . ) மெய்யீற்றுப்புணரியல் . 


[ ணகார னகாரங்கள். வேற்றுமைக்கண் வல்லினம் வந்தால் முறையே 
டகாரமும் , றகாரமும் ஆம் , மெல்லினமும் இடையினமும் வந்தால் 
இயல்பாம் . அல்வழிக்கண் மூவினம்வந்தாலும் இயல்பே ஆம் . ] 
( உ - ம் . ) ( 1. ) சிறுகண் 

சிறுகட்களிறு . 
பேர் அமர்க்கண் + பேதை = பேர் அமர்க்கட்பேதை. ( வேற்றுமை வழி . ) 

பொற்றட்டு . 


+ களிறு 


பொன் 


+ தட்டு 


( 2. ) மண் 

பொன் . 


+ மீட்சி , வன்மை . 


[ இயல்பு. வேற்றுமைவழி . ) 


} 
} 


( 3. ) மண் 

பொன் . 


+ கடிது , மீண்டது , வலிது . 


( இயல்பு . அல்வழி ) 


210. ண் AND ன் DROPPED BEFORE A. 
உக . குறில் அணை வில்லா ண , னக்கள் வந்த 
நகரந் திரிந்துழி நண்ணுங் கேடே . 

( வினா 40. ) 


[ தனிக்குறில் ஒன்றனையும் ஒழிந்து ஒருமொழி தொடர்மொழிகளைச் 
சார்ந்த ணகார னகாரங்கள் வருமொழிக்கு முதலாக வந்த நகரம் மயக்க 
விதி இன்மையில் திரிந்த இடத்து இயல்பாகாது கெடுதலைப்பொருந் 
தும் . ) 

( உ - ம் . ) தூண் + 

சென்று 


என்று தணன்று. 
கன்றை துணன்மை. 
சன்று பயனன்று . 
நன்மை பயனன்மை . 


ப்பன் + 


211. CERTAIN NOUNS IN ண் . 
உகக . சாதி , குழூஉப் , பரண் , கவண் , பெயர் இறுதி 

இயல்பாம் வேற்றுமைக் குணவெண் , சாண் ,பிற 

டஆ கலும் ஆம் அல்வழி யும்மே . 
[ சாதி பற்றியும் , திரள் பற்றியும் , வரும் பெயர்களும் , பரண் , கவண் 
என்னும் பெயர்களும் ஆனவற்றின் இறுதி ணகரம் வேற்றுமைக்கண் 
ணும் வல்லினம் வந்தால் இயல்பாம் ; எண்ணல் அளவை , அன்றி உண 
விற்குரிய எள்ளின் திரிசொல் ஆய எண் என்னும் பெயரும் , சாண் என் 
னும் நீட்டல் அளவைப் பெயரும் , வல்லெழுத்துகள் வரில் திரிந்து டக 
சம் ஆகலும் பொருந்தும் அல்வழிக்கண்ணும். ] 


11 


அக 


நன்னூல் 


( உ - ம் . ) உமண் + குடி 

குடி உமண்குடி . 
பரண் + கால் = பரண்கால் . 
கவண் + கால் கவண்கால் , 


எண் 


+ கடிது - எட்கடிது . ( எண்கடிது . உ 0 அ . ] 
சாண் + கோல் = சாட்கோல் . (சாண்கோல் , உ.அ.] 


212. CERTAIN NOUNS IN 6T . 
உகஉ . னஃகான் கிளைப்பெயர் இயல்பும் , அஃகான் 

அடைவும் ஆகும் , வேற்றுமைப் பொருட்கே. 


[ னகர ஈற்றுச் சாதிப்பெயர் வல்லினம் வர ஈறு திரியாதியல்பாதலும் , 
அகரச்சாரியை பெறுதலும் ஆம் , வேற்றுமைப்பொருட் புணர்ச்சிக்கண் . ) 

( உ- ம் . ) எயின் + குடி = எயின் குடி , எயினக்குடி . 


213. THE WORD மீன் . 
உகங . மீன்றவ் வொடுபொரூஉம் வேற்றுமை வழியே. 
[ மீன் என்னும் மொழி இறுதி னகரம் வேற்றுமைக்கண் வல்லெழுத்து 
வரின் றகரத்தோடுறழ்ந்து வரும் . ) 

( உ - ம் . ) மீன் + கண் = மீன்கண், மீற்கண் . 


214. THE WORD தேன் . 
உகச . தேன்மொழி மெய்வரின் இயல்பு மென்மை 

மேவின் இறுதி அழிவும் , வலிவரின் 
ஈறுபோய் வலிமெலி மிகலும் ஆம் , இருவழி . 


( தேன் என்னும் சொல் மூவின மெய்யும் வரின் இறுதி னகரம் இயல் 
பாதலும் , மெல்லினம் வரின் அவ்விறுதி இயல்பாதலே அன்றிக்கெடுத 
லும் , வல்லினம் வரின் இறுதி இயல் பாதலே அன்றிக்கெட வந்த வல்லி 
னமாதல் அதற்கினமாதல் மிகுதலும் ஆம் இருவழிக்கண்ணும் . ) 
(உ - ம் . ) தேன் + கடிது 

தேன்கடிது . 
தேன் கடுமை, 


+ கருமை 


தேன் + மொழி 


தேமொழி , 


தேன் + குழம்பு 


தேக்குழம்பு , தேங்குழம்பு , தேன்குழம்பு 


அ 8 


1. எழுத்ததிகாரத்தில் ( Iv . ) மெய்யீற்றுப்புணரியல் . 


215. THE WORD எகின் . 


உகரு . மரம் அல் எகின் மொழி இயல்பும் , அகா 

மருவ வலிமெலி மிகலும் ஆகும் . 


( மரம் அன்றிப் பறவை ஆய அன்னத்தை உணர்த்தும் எகின் என்னும் 
சொல் வேற்றுமைக் கண்ணும் வல்லினம்வர இறுதி இயல்பாதலும் , இரு 
வழியும் அகரச் சாரியையைப் பொருந்தவரும் , வல்லெழுத்தாதல் அவற் 
றிற்கினமாதல் மிகுதலும் ஆம் . ) 

( உ - ம் . ) எகின் + கால் = எகின்கால் , ( வேற்றுமை . ) 


என் + புள் = எகினப்புள் , எகினம்புள் . ( அவ்வழி . ) 


என் + கால் - எகினக்கால் , எகினங்கால் , 


ஊன . 


216. THE WORDS குயின் , 
உகசு . குயின்ஊன் வேற்றுமைக் கண்ணும் இயல்பே . 


[ குயின் என்னும் பெயரும் , ஊன் என்னும் பெயரும் , வல்லினம்வரின் 
அல்வழிக்கண் இயல்பாதலே அன்றி வேற்றுமைக்கண்ணும் இயல்பாம் . ) 


217. THE WORDS மின் , பின் , பன், கன் . 
உகள . மின் , பின் , பன் , கன் , றொழிற்பெயர் அனைய 

கன் , அவ்வேற்று மென்மையோ றெழும் . 


[ இந்நான்கு சொல்லும் தொழிற்பெயர்போல யவ்வல் மெய்வரின் 
உகரச் சாரியையைப் பொருந்தும் ; இவற்றுள் , கன் என்னும் சொல் உகரச் 
சாரியையே அன்றி , அகரச் சாரியையும் பெற்று வல்லினம்வந்தால் வரும் 
எழுத்தாதல் அதற்கினம் ஆதல் , மிகப்பெறும் . ) 

( உ - ம் . ) மின் + கடிது = மின்னுக்கடிது . 

பின் + கடிது = பின்லுக்கடிது. 
பன் + கடித 

= பன்னுக்கடிது . 
கள் + டிது = கன்ஒக்கது . 


என் + நட்டு = சன்னர்தட்டு . 
கன் + துக்கு = கன்னத்துக்கு , கன்னத்துக்கு, 


நன்னூல் 


218. THE WORDS தன் , என் , நின் . 
உகவு . தன் , என் , என்பவற் றீற்றுனவ் வன்மையோ 

றேழு நின்ஈ றியல்பாம் உறவே . 


( தான் என்பது தன் என்றும் , யான் என்பது என் என்றும் , வரும் வி 
கார மொழிகளின் ஈற்று னகரம் வல்லினம் வரின் பொது விதியானே 
றகரமாய்த் திரிதலும் அவ்விதி ஏலாது இயல்பாதலும் ஆம் . நீ என்பது 
நின் எனநின்ற விகார மொழி ஈற்று னகரம் வல்லினம் வரில் திரியாதி 
யல்பேயாம் . ) 

( உ - ம் . ) தன் + பகை = தன்பகை , தற்பகை , 


என் + பகை = என்பகை , எற்பகை 
நின் + பகை தின்பகை . 


ச . ம் , ஈறு . 


219. FINAL LO GENERAL RULE . 
உக்கா. மவ்வீ சொற்றழிந் துயிர்ஈ றொப்பவும் 
வன்மைக் கினமாத் திரிபவும் ஆகும் . 

( வினா 32. 33. ) 


( மகர ஈற்றுச்சொற்கள் இறுதி மகரம் கெட விதிஉயிர் ஈறாய் நின்று 
இயல்புயிர் ஈறுபோல உயிர்வரின் உடம்படுமெய் தோன்றவும் , வல்லினம் 
வரின் அவை மிகவும் , மெல்லினமும் இடையினமும் வரின் இயல்பாக 
வும் , புணர்வனவும் வல்லினம்வரில் கெடாது அவற்றிற் கினமாய்த் திரிவ 
னவும் ஆம் . ) 

+ ஆழி = வட்டவாழி . 


வட்டம் 


+ கடல் வட்டக்கடல் . 
+ கேமி = வட்டநேமி , 
+ வாரி வட்டவாரி . 


நாம் + கடிபம் நாங்கடியம் . 
நம் + கை 

= நங்கை , 
ஓம் + செவி =ஒஞ்செவி , 
நும் + தலை = நுந்தலை . 


220. EXCEPTION : SOME WORDS IN D. 


220. வேற்றுமை மப்போய் வலிமெலி உறழ்வும் 

அல்வழி உயிர் இடை வரின் இயல்பும் உள . 


அச 


1. எழுத்ததிகாரத்தில் ( IV . ) மெய்யீற்றுப்புணரியல். 


( வேற்றுமைக்கண் மகர இறுதி கெட அவற்றின் முன் வரும் வல்லின 
மாதல் அவற்றிற் கினமாதல் மிகுதலும் , அல்வழிக்கண் உயிரும் இடையி 
னமும் வரில் கெடாது இயல்பாதலும் உளஆம் . ) 

( உ - ம் . ) குனம் + கரை = குளக்கரை , குளங்கரை, 

பழம் + சாறு = பழச்சாறு , பழஞ்சார . 


221. EXCEPTIONS TO ( 219. ) : நும் , தம் , எம் , நம் . 
உஉக . நுந்தம் , எம் , நம் , ஈறா மவ்வரு ஞ, ந , 

, , வே . 


( இந்நான்கு விகார மொழிகள் ஈற்று மகரம் , மேல் வரும் ஞ , நக்கள் 
ஆகத் திரியும் . ) 

( உ - ம் . ) நம் + ஞாண் = ஒஞ்ஞாண் . 


தம் + நூல் 

தந்தூல் , 
எம் + கள் எர்கள் . 
தம் + ஞானம் = சஞ்ஞானம் , 


222 . EXCEPTION TO ( 219. ) : THE WORD 2010 . 
222. அக முனர்ச் செவி , கை , வரின் இடை யனகெடும் . 


[ அகம் என்னும் இடைப்பெயர் முன்னர்ச் செவி , கை என்னும் சி 
னைப்பெயர் வரின் நிலைமொழி இறுதி மகரம் வன்மைக் கினமாத் திரிதலே 
அன்றி , அதன் இடைநின்ற ககராற்றும் அதனை ஊர்ந்த அகர உயிரும் 
கெடும் . ) 

( உ - ம் . ) அகம் + கை = அக்கை . 

அகம் + செவி = அஞ்செவி 


, 


223. EXCEPTION TO ( 219. ) : THE WORDS ஈம் , கம் AND உரும் . 

. 
உஉ ங . ஈமுங் கம்மும் உருமுந் தொழிற்பெயர் மானும் , 

முதலன வேற்றுமைக் கவ்வும் பெறுமே . 


[ இம்மூன்று சொல்லும் இருவழியும் முதனிலைத் தொழிற் பெயர்போல 
யவ்வன்மெய் வரின் உகரச் சாரியை பெற்று முடியும் ; இவற்றுள் , முதற் 
கணின்ற ஈமும் கம்மும் வேற்றுமைக்கண் உகரச் சாரியை அன்றி அகரச் 
சாரியையும் பெறும் . ) 

( உ - ம் . ) ஈம் + கடிது = ஈமுக்கடிது . 


சமக்குடம் , 
கம் + குடம் = கம்மக்குடம் .. 


நன்னூல் 


ரு . ய் , ர் , ழ் ஈறு . 


224. FINAL ய் , ர் , ழ் . 
உஉச . ய , ர , ழ முன்னர்க் க , ச , த , ப அல்வழி 

இயல்பு மிகலும் ஆகும் ; வேற்றுமை 
மிகலும் , இனத்தோ றெழ்தலும் , விதி மேல் . 

( வினா 30. ] 


[ இம்மூன்று ஈற்றின் முன்னும் க , ச , த , பக்கள் வரின் அல்வழிக்கண் 
இயல்பாதலும் ; மிகுதலும் ; வேற்றுமைக்கண் மிகுதலும் ; வல்லினமாதல் , 
மெல்லினமாதல் , மிகுதலும் விதி ஆம் . ) 


( அல்வழி . ) 


( உ - ம் . ) வேய் + கடிது 

வேய்கடிது . 
வேர் + சிறிது வேர் சிறிது . 
வீழ் + பெரிது = வீழ் பெரிது . 


மெய் + கீர்த்தி மெய்க்கீர்தி . 
கரர் + பருவம் = கார்ப்பருவம் . 
கழ் + தண்ணீர் கூழ்த்தண்ணீர், 


( வேற்றுமை . ) 


வேய் + குழல் 


நாய் + கால் = காய்க்கால் , 
தேர் + கால் = தேர்க்கால் , 
பூழ் + கால் = பூழ்க்கால் 

. 


வேய்ங்குழல் , வேய்க்குழல் , 
ஆர்ங்கோடு , ஆர்க்கோடு . 


ஆர் + கோடு 


225. THE WORDS தமிழ் AND தாழ் . 
உஉரு . தமிழ் அவ் வுறவும் பெறும், வேற்றுமைக்கே 

தாழுங் கோல்வந் துறுமேல் அற்றே . 


[ தமிழ் என்னும் சொல் நாற்கணமும் வரின் வேற்றுமைக்கண் அகரச் 
சாரியையைப் பொருந்தவும் பெறும் தாழ் என்னும் சொல்லும் கோல் என் 
னும் சொல்வந்து பொருந்துமாயின் அவ்வகரச் சாரியையைப் பெறும் . ) 
( உ - ம் . ) 

அரசன் 

தமிழவரசன் . 
தமிழ் + பல்லவதரையர் - தமிழப்பல்லவதரையர் 

= தமிழகாகன் . 
தமிழ வளவன் , 
தாழக்கோல் . 


சாகன் 
வளவன் 
கோல் 


அசு 


1. எழுத்ததிகாரத்தில் ( IV . ) மெய்யீற்றுப்புணரியல் . 


226 . THE WORD கீழ் . 
உஉசு . கீழின்முன் வன்மை விகற்பமும் ஆகும் . 
( கீழ் என்னும் சொல் முன் வரும் வல்லினம் ஒருகால் இயல்பாகியும் , 
ஒருகால் மிக்கும் வரும் , விகற்பத்தையும் பொருந்தும் . ) 

( உ - ம் . ) கீழ் + குலம் = கீழ்குலம் , கீழ்க்குலம் . 


சு . ல் , ள் , ஈறு . 


227. ல் AND ள் CHANGED INTO P AND L. 
உஉ எ . ல , ள , வேற்றுமையில் ற , டவும் ; அல்வழி 

அவற்றோ டுறழ்வும் வலிவரின் ஆமெலி 
மேவி ன , ண , வும் , இடைவரின் இயல்பும் , 
ஆகும் இருவழி யானும் என்ப . 

( வினா 34. 35. ) 
[ லகார ளகாரம் ஆன இரண்டீறும் வல்லினம் வரின் வேற்றுமைக்கண் 
முறையே றகார டகாரங்கள் ஆம் ; அல்வழிக்கண்ணே றகார டகாரங்க 
ளுடனே உறழ்வன ஆம் ; இருவழிக்கண்ணும் மெல்லினம் வரின் னகார 
ணகாரங்கள் ஆம் இடைஇனம் வரின் இயல்பாம் , என்று சொல்லுவர் புல 


வர் . ) 


கல் + மேல் கன்மேல் , 
முள் + மேல் = முண்மேல் 


( உ - ம் . ) கல் + குறை = கற்குறை . ( வேற்றுமை . ) 

முள் + குறை = முட்குறை . ( வேற்றுமை . ) 
கல் + குறிது - கல்குறிது , கற் குறிது . - [ அல்வழி .) 
முன் + சிறிது = முன்சிறிது , முட்சிறிது . [ அல்வழி. ) 


கல் + மலை - கன்மலை . 
முள் + முடி முண்முடி 


228. ல் AND ள் INTO ஃ . 
உஉவு . குறில்வழி ல , ளத்த அணையின் ஆய்தம் 
ஆகவும் பெறூஉம் அல்வழி யானே . 

( வினா 37.38 . ] 
( தனிக்குறிலின் பின்னின்ற லகர ளகரங்கள் அல்வழிக்கண்ணே தக 
ரம் வருமாயின் றகர டகரங்கள் ஆகத்திரிதலே அன்றி ஆய்தம் ஆகத் திரி 
தலையும் பொருந்தும் . ] 

( உ - ம் ) கல் + நீது = கஃறது . 

முள் + தீது = முஃது 


அவ 


நன்னூல் 


229. ல் AND I BEFORE A AND A. 
உஉக . குறில் செறி யால , ள , அல்வழி வந்த 

தகரந் திரிந்தபிற் கேடும் , ஈர் இடத்தும் 
வருநத் திரிந்தபின் மாய்வும் , வலிவரின் 
இயல்புந் , திரிபும் , ஆவன உளபிற . 

( வினா 37. 38. 39. ) 


a 


[ தனிக்குறில் ஒன்றனையும் சாராது வரும் லகார ளகாரங்கள் அல்வழிக் 
கண் வந்த தகரம் திரியும் இடத்துக் கெடுதலும் , இருவழிக் கண்ணும் வந்த 
நகரம் திரியும் இடத்துக் கெடுதலும் , வல்லினம் வரின் அல்வழிக்கண் 
உறழாது இயல்பாதலும் , திரிதலும் , வேற்றுமைக்கண் திரியாது இயல்பாத 
லும் , பொருந்துவன உள . ) 
( உ - ம். ) வேல் 

வேந்து . 


+ தீது 


வேல் + என்று 
வாள் + என்று 


+ தீது 


வேனன்று . 
வாணன்று. 


+ 


கால் 
தேன் 


கடிது = கால்கடிது 
+ சிறிது தேன் சிறிது , 


வேல் + நன்மை = வேனன்மை . 
வாள் + நன்மை வாணன்மை, 


அமுகல் + காய் = அமுகற்காய் ., 

+ படைக்கையன் = வாட்படைக்கையன் , 


230. VERBAL NOUNS IN ல் , ள் . 
உங 0 . ல , ள , இறு தொழிற்பெயர் ஈர் இடத்தும் உவ்வுறா 

வலிவரின் ; அல்வழி இயல்பும் ஆவனஉள . 
( லகாரத்தை இறுதி ஆகவுடைய விகுதி பெற்ற தொழிற்பெயரும் , ளகா 
ரத்தை இறுதி ஆகவுடைய முதனிலைதிரிந்த தொழிற்பெயரும் முதனிலைத் 
தொழிற்பெயர்போல யவ்வல் மெய்வரின் உகரம் பெறுதோ பெறாவோ 
என்று ஐ உறற்க : இருவழியும் உகரம் பெறாவாம் , வல்லினம் வரின் அல் 
வழிக்கண் உறழாது இயல்பாவனவும் சிலஉள. ) 
( உ - ம் . ) ஆடல் + கடிது = ஆடற்கடிது , ஆடல் கடிது . 

= கோட்கடிது , கோள்கடிது . 


கோள் + கடிது 


ஆடல் + கடுமை = ஆடற்கடுமை . 
கோள் + கடுமை கோட்கைெம .. 


ஆடல் + நன்மை = ஆடனன்மை , 
சோள் + என்மை = கோணன்மை . 


위 의 


1. எழுத்ததிகாரத்தில் ( Iv . ) மெய்யீற்றுப்புணரியல் . 


231 . 


THE WORD வல் . 


உஙக . வல்லே தொழிற்பெயர் அற்றிரு வழியும் ; 

பலகை, நாய் வரினும் வேற்றுமைக் கவ்வும் ஆம் . 


[ வல் " என்னும் சூதாடு கருவிப்பெயர் அவ்வல் மெய்வரின் தொழிற் 
பெயரே போல இருவழியும் உகரச் சாரியை பெறும் ; பலகை , நாய் என் 
னும் இருபெயர் வரினும் , பிறபெயர் வரினும் , வேற்றுமைக்கண் அகரச் 
சாரியையும் உகரச் சாரியையும் பெறும் . ) 

( உ - ம் . ) வல் + கடிது 


வவ்லுக்கடிது . 
வல் + கடுமை வல்லுக்கடுமை . 
வல் + பலகை - வல்லப்பலகை. 
வல் + நாய் = வல்லநாய் . 


232 


THE FOUR WORDS , நெல் , செல் , கொல் AND சொல் . 
உஙஉ . நெல்லுஞ், செல்லுங் , கொல்லுஞ், சொல்லும் , 

அல்வழி யானும் றகரம் ஆகும் . 


[ இந்நான்கு சொல்லும் வல்லினம் வரின் பொது விதியான் உறழாது , 
அல்வழிக் கண்ணும் வேற்றுமைபோல றகரமாய்த் திரிந்து முடியும் . ] 


233. இல் FOLLOWED BY ஐ AND ஆ . 
உங ங . இல் என் இன்மைச் சொற்கை அடைய 

வன்மை விகற்பமும் , ஆகா ரத்தொடு 
வன்மை ஆகலும் , இயல்பும் ஆகும் . 


[ இல்லிடத்தை உணர்த்தாது இன்மைப் பண்பை உணர்த்தி நிற்கும் 
" இல் " என்னும் சொற்கு ஐகாரச் சாரியை பொருந்த அவ்வழி வரும் வல் 
லினம் விகற்பித்தலும் , ஆகாரச் சாரியை பொருந்த அவ்வழி வரும் வல்லி 
னம் மிகுதலும் , இவ்விரு விதியும் பெறாது இயல்பாதலும் பொருந்தும் . ) 

( உ - ம் . ) இல் + பொருள் இல்லைபொருள் , இல்லைப் பொருள் . 

இல் + பொருள் இல்லாப்பொருள் , 
இல் + பொருள் இல்பொருள் 


12 


ஆக 


நன்னூல் 


234. THE WORDS புள் AND வள் .. 
உஙச . புள்ளும் , வள்ளுர் , தொழிற்பெயரு மானும் . 


[ இவ்விரு சொற்களும் இருவழியும் யவ்வல் மெய்வரின் பொது விதி 
யான் முடிதலே அன்றித் தொழிற்பெயர் போல உகரச் சாரியை பெற்றும் 
புனரும் . ) 

( உ - ம் ) புள் + கடிது , கடுமை = புள்ளுக்கடிது , புள்ளுக்கமை, 

வள் + கடிது , கடுமை = வள்ளுக்கடிது , வள்ளுக்கமை. 


எ.வ், ஈறு . 


235. DEMONSTRATIVES IN வ் : SPECIAL RULE . 


உஙரு . சுட்டு வகரமூ வினம் உற முறையே 

ஆய்தமு மென்மையும் , இயல்பும் ஆகும் . 


[ " அவ் , " இவ் , ( உவ் ” என்னும் அஃறிணைப் பன்மைச் சுட்டுப் 
பெயர் ஈற்று வகரம் வல்லினமும் மெல்லினமும் இடையினமும் வர 
முறையானே ஆய்தமும் , வருமெல்லினமும் , இயல்பும் ஆம் . ) 
( உ - ம் . ) அவ் + 

அஃகடிய , 
அவ் + ஞானம் - அஞ்ஞானம் , 
அவ் + யானை 

அவ்யானை . 


236. THE WORD தெவ் : SPECIAL RULE . 
உஙக . தெவ்வென் மொழியே தொழிற்பெயர் அற்றே 

மவ்வரின் வஃகான் மவ்வும் ஆகும் . 


[ " தெவ் " என்னும் சொல் யவ்வல் மெய்யோடு புணரும் இடத்துத் தொ 
ழிற்பெயர்போல உகரச் சாரியை பெற்று முடியும் ; அவற்றுள் மகரம் வருங் 
கால் உகரச் சாரியை பெறுதலே அன்றி , ஒரோவழி ஈற்று வகரம் மகரமா 
கத்திரியவும் பெறும் . ) 

( உ - ம் ) தெல் + கடிது தெவ்வுக்கடிது . 

தெவ் + மன்னர் = 


1. எழுத்ததிகாரத்தில் ( Iv . ) மெய்யீற்றுப்புணரியல் .. 


237. த AND B AFTER ன , ல AND ண , ள . 
உஙஎ . ன , ல முன் ற , னவும் ; ண , ள , முன் ட , ணவும் ; 
ஆகுந் தனக்கள் ஆயுங் காலே . 

( வினா. 38.39 . ] 


[ னகர லகரங்கள் முன்னர் வருந் தகரம் றகரமாம் ; அவற்றின் முன்னர் 
வரும் நகரம் னகரம் ஆம் ; ணகர ளகரங்களின் முன்னர் வருந் தகரம் டக 
ரம் ஆம் ; அவற்றின் முன்னர்வரும் நகரம் ணகரம் ஆம் , ஆராயுங்காலத்து . ) 
( உ - ம் . ) பொன் + தீது , தீமை பொன்றீது , பொற்றிமை . 

+ தீது , தீமை கற்றது , கற்றீமை. 
+ தீது , தீமை = மண்டீது , மண்டீமை . 

+ தீது , தீமை முட்டது , முட்டீமை . 
பொன் + நன்று , நன்மை பொன்னன்று , பொன்னன்மை , 

+ நன்று , நன்மை = கன்னன்று , கன்னன்மை . 

+ நன்று , நன்மை = மண்ணன்று , மண்ணன்மை . 
முன் + நன்று , நன்மை = முண்ணன்று , முண்ணன்மை . 


கல் 
மண் 


மண் 


4. புறநடை . 


238. GENERAT RULE IN REGARD TO MEMBERS OF WORDS. 
உஙவு . உருபின் முடிபவை ஒக்கும் அப்பொருளினும். 


[ மேல் உருபு புணர்ச்சிக்கண் முடியும் முடிபுகள் அப்பொருட் புணர்ச் 
சிக் கண்ணும் ஒக்கும் . ) 


239. ANALOGY TO BE OUR GUIDE IN CASES NOT SPECIFIED . 
உஙக . இடை,உரி , வடசொலின் , இயம்பிய கொளாதவும் 

போலியு மரூஉம் பொருந்திய ஆற்றிற் 
கியையப் புணர்த்தல் யாவர்க்கு நெறியே. 


கூக 


நன்னூல் 


[ இடைச் சொல்லினும் உரிச் சொல்லினும் வடசொல்லினும் உயிர் 
ஈறும் ஒற்றீறும் ஆன புணரியலில் தோன்றல் திரிதல் கெடுதல் இயல்பென 
ஓதிய புணர்ச்சி இலக்கணங்கள் பொருந்தாது வேறுபட்டு வருவனவும் , 
இலக்கணப்போலி மொழிகளும் , மரூஉமொழிகளும் , இருவகை வழக்கி 
னும் நடக்கு முறைமை அறிந்து அதற்குப் பொருந்தும் ஆறு புணர்க்கை 
அறிவுடையோர் எல்லார்க்கும் முறைமை . ] 


மெய்யீற்றுப்பணரியன் முற்றிற்று 


கஉ 


1. எழுத்ததிகாரத்தில் ( v . ) உருபு புணரியல் . 


நன்னூல. 


1. எழுத்ததிகாரத்தில் 

( V. ) உருபு புணரியல் . 


க . உருபுகள் . 


240 , THE FORTY INFLECTIONAL PARTICLES . 
உச 0 . ஒருவன் , ஒருத்தி , பலர் , ஒன்று , பல, என 

வருபெயர் ஐந்தொடு , பெயர் முதல் இருநான் 
குருபும் உறழ்தர நாற்பதாம் உருபே. 

( வினா 55. ) 
( இப்பாற் பொருளின என்று கருத வரும் ஐந்து பெயருடனே , எழு 
வாய் வேற்றுமையான பெயர் முதலாக விளி ஈறாக நின்ற எட்டு உருபி 
னையும் , உறழ வேற்றுமை உருபுகள் நாற்பதாம் . ) 


24. SIGNS OF CASE . 


உசக . பெயர்வழித் தம்பொரு டாவரும் உருபே . 


( வேற்றுமை உருபுகள் தம்பொருளைத் தரப் பெயர்க்குப்பின் வரும் . ) 


242. THESE TERMINATIONS COMBINE WITH NOUNS ACCORDING 

TO THE PRECEDING RULES : GENERAL RULE , 


உசஉ . ஒற்றுயிர் முதல்ஈற் றுருபுகள் புணர்ச்சியின் 

ஒக்கு மன் , அப்பெயர் வேற்றுமைப் புணர்ப்பே . 
[ தொகாநிலை ஆய வேற்றுமைப் புணர்ச்சிக்கண் , இடையேநின்று நிலை 
மொழியோடும் , வருமொழியோடும் , புணரும் ஒற்றுயிர்களை முதலும் ஈறும் 
ஆக உடைய ஐம்முதலிய வேற்றுமை உருபு ஆறும் , இடைச்சொல்லே 


கூக 


நன்னூல் 


னும் இயல்பொடு விகாரத்தியையும் புணர்ச்சி வகையால் பெரும்பாலும் 
ஒக்கும் போன இரண்டியல் உள்ளும் வேற்றுமைப் புணர்ச்சிக்கண் இயல் 
பொடு விகாரத்தியைந்த ஒற்றுயிர் முதல் ஈற்றுப் பெயர்களை . ] 


2. சாரியை . 


243. THE USE OF EUPHONIC INCREMENTS : சாரியை .. 


உசங . பதமுன் விகுதியும் , பதமும் , உருபும் , 

புணர்வழி ஒன்றும் பலவுஞ் சாரியை , 
வருதலுந் தவிர்தலும் விகற்பமும் ஆகும் . 

( வினா 108. ) 


( பதத்தின் முன் விகுதியேனும் , பதமேனும் , உருபேனும் , புணரும் 
இடத்துச் சாரியை ஒன்றேனும் , பலவேனும் , வருதலும் வராதொழிதலும் 
இவ்விரண்டுமாகிய விகற்பமும் ஆம் . ) 


244. A LIST OF SEVENTEEN GENERAL INCREMENTS . 
உசச . அன் , ஆன் , இன், அல் அற்றி , ற் றத்தம் 

தம் , நம் , நும் , ஏ , அ , உ , ஐ , கு , ன 
, 
இன்ன பிறவும் பொதுச்சா ரியையே . 

( வினா 108. ] 
[ அன்னும் , ஆனும் , இன்னும் , அல்லும் , அற்றும் , இற்றும் , அத்தும் , 
அம்மும் , தம்மும் , நம்மும் , நும்மும் , ஏயும் , அவ்வும் , உவ்வும் , ஐயும் , 
குவ்வும் , னவ்வும் , இவை போல்வன பிறவும் விகுதி , பதம் , உருபு என் 
னும் மூன்று புணர்ச்சிக்கண்ணும் , தனிமொழிக்கண்ணும் வருதலில் 
பொதுச்சாரியை என்னும் பெயரவாம் . ) 
( உ - ம் . ) ஒன்றன் கூட்டம் . [ அன் . ) ஒருபாற்கு . ( ஆன் . ] 
வண்டின்கால் , ( இன் . ) தொடையல் . ( அல் . ) 

( அற்று .) பதிற்றுப்பத்து . ( இற்று . ) 
மரத்திலை . [ அத்து .) 

புளியங்காய் . ( அம் . ) 
எல்லார் தம்மையும் . ( தம் . ) எல்லார் நம்மையும் . ( நம் . ) 
எல்லீர் நும்மையும். ( ஓம் . ) கலனே தூணி . [ s ] 
கடத்தது . [ அ . ] 

சாத்தனுக்கு . ( உ .] 
பண்டைக்கால் , ( ஐ .) உய்குவாய் . ( கு . ) 
ஆன்கன்று . ( ன் . ) 

அவன் றன்னையும் , ( தன் . ) 
அவன்றன் . ( தான் . ] 

அவர்தாம் . ( தாம் . ) 
புற்றஞ்சோறு . [ ஆம் ] 


பலவற்றை . 


கூச 


1. எழுத்ததிகாரத்தில் ( v . ) உருபு புணரியல் . 


ந . சிறப்புவிதிகள் . 


245. THE DECLENSION OF எல்லாம் . 
உசரு . எல்லாம் என்ப திழிதிணை ஆயின் 

அற்றோ இருபின் மேல்உம் உறுமே ; 
அன்றே னம்மிடை அடைந்தற் கும். 

( வினா 67. ) 
[ " எல்லாம் " என்னும் பொதுப்பெயர் அஃறிணைக்கண் ஆன காலை அத 
னோடு ஆறுஉருபும் புணரின் இடையே அற்றுச் சாரியையும் , உருபின் 
மேல் முற்றும்மையும் பெறும் ; உயர்திணைக்கண் ஆனகாலை இடையே 
நம்முச்சாரியையும் உருபின் மேல் முற்றும்மையும் பெறும் . ) 

( உ - ம் . ) எல்லாம் , எல்லாவற்றையும் முதல் 

எல்லா நம்மையும் முதல் , 


246. THE DECLENSION OF எல்லாரும் , எல்லீரும் . 
உசசு . எல்லாரும் , எல்லீரும் , என்பவற் றும்மை 

தள்ளி நிரலே தம் , நும் , சாரப் 

புல்லும் உருபின் பின்னர் உம்மே . 
[ " எல்லாரும் " என்னும் உயர்திணைப் படர்க்கைப் பெயரோடும் " எல்லீ 
ரும் " என்னும் முன்னிலைப் பொதுப் பெயரோடும் ஆறு உருபும் புணரும் 
இடத்து அவ்விருபெயரின் இறுதிகளினின்ற முற்றும்மைகளைத் தள்ளி , 
அந்நிலைக் களங்களில் படர்க்கைப் பெயர்க்குத் தம்முச் சாரியையும் , 
முன்னிலைப் பெயர்க்கு நும்முச் சாரியையும் , பொருந்த அவற்றால் தள்ளு 
ண்ட முற்றும்மைகள் உருபின் பின்னே வந்து பொருந்தும் . ] 

( உ - ம் . ) எல்லார் தம்மையும் முதல் , 

எல்லீர் மும்மையும் முதல் , 


247. THE DECLENSION OF THE PERSONAL AND REFLEXIVE PRONOUKS .. 
உசஎ . தான் , தாம் , நாம் , முதல் குறுகும் ; யான் , யாம் , 

நீ , நீர் , என் , எம் , நின் , நும் , ஆம்பிற 
குவ்வின் அவ்வரு நான்கா றிரட்டல . 

( வினா 72.74 . ] 


கூரு 


நன்னூல் 


[ இங்கனம் கூறிய இருதிணைப்பொது ஆய மூவிடப்பெயர் ஏழோடும் 
ஆறு உருபும் புணரும் இடத்து , " தான் , " " தாம் , ” நாம் " என்னும் மூன்று 
பெயரும் நெடில் முதல் குறுகி , முறையே தன்னை , " " தம்மை , " நம் 
மை " என வரும் ; யான் , " யாம் , நீ , நீர் என்னும் நான்கு பெயரும் 
முறையே என்னை , " " எம்மை , " " நின்னை , " நும்மை என வரும் ; இவ் 
வேழு பெயரோடும் குவ்வுருபு புணரும் இடத்து இடையே " தனக்கு 
என அகரச் சாரியை வரும் ; குவ்வுருபின் அகரச் சாரியை வரினும் ஆ 
மும் உருபுயிர்கள் வரினும் இவ்வேழு விகாரமொழிகளின் இறுதிய ஆய 
தனிக்குறில் முன் ஒற்றுக்கள் இரட்டாவாம் . ) 


248. THE DECLENSION OF ஆ , மா , கோ : EUPHONIC INSERTION OF ன் . 
உசவு . ஆ , மா , கோ , ன அணைய வும் பெறுமே . 

( வினா 65. ) 
[ ஆ என்னும் பெயரும் , மா என்னும் விலங்கின் பொதுப்பெயரும் , 
கோ என்னும் இறைவனை உணர்த்தி நிற்கும் பெயரும் , உருபுகள் புண 
ரும் இடத்து , னகரச்சாரியை பொருந்தவும் பெறும் . ) 

( உ - ம் . ) ஆ , ஆனை . 


கோ , கோனை . 


மா , மான . 


249. THE DECLENSION OF CERTAIN NOUNS OF NUMBER IN TOETRY . 


உசசு . ஒன்று முதல் எட் டீறாம் எண்ஊர் 

பத்தின் முன் ஆன்வரிற் பவ்வொற் றொழிய, மேல் 
எல்லாம் ஒடும் ; ஒன்பதும் இற்றே . 

( வினா 159. ] 


[ ஒன்று முதல் எட்டீறாம் எண்களோடு புணர்ந்த பத்தென்னும் எண் 
முன்னர் உருபுகள் புணரும் இடத்து இடையே ஆன்சாரியை வரின் , அப் 
பத்தென்னும் எண்ணினது பகர ஒற்றொன்றுமே நிற்க மேல் நின்ற எல்லா 
எழுத்தும் கெடும் ; ஒன்பதென்னும் எண்முன்னரும் உருபுகள் புணருமி 
டத்து ஆன் சாரியை வரின் , அதன்பகர ஒற்று நிற்க மேல் நின்ற எல்லா 
எழுத்தும் கெடும் . ) 

( உ - ம் . ) ஒருபது , ஒருபானை . 


இருபது , இருபானுக்கு 


1. எழுத்ததிகாரத்தில் ( v . ) உருபு புணரியல் . 


250. THE DECLENSION OF CERTAIN DEMONSTRATIVE PRONOUNS. 


உரு . வவ்விறு சுட்டிற் கற்றுறல் வழியே. 

[ வினா 71. ) 


[ அஃறிணைப் பன்மையவாய வகர ஈற்று மூன்று சுட்டுப்பெயர்க்கும் 
உருபுகள் புணரும் இடத்து அற்றுச் சாரியை பொருந்தல் முறைமை ஆக் . ] 

( உ - ம் . ) அவை , அவற்றை . 


251. THE DECLENSION OF அஃது . 
உருக . சுட்டின் முன் ஆய்தம் அன்வரிற் கெடுமே . 

( வினா 71. ] 


[ அஃது , இஃது , உஃது எனவரும் மூன்று சுட்டுப்பெயர்களோடு உரு 
புகள் புணரும் இடத்து , இடையே அன் சாரியைவரின் , மொழி முதற் சுட் 
டெழுத்துக்கள் மூன்றின் முன் நின்ற ஆய்தங் கெடும் . ) 

( உ - ம் . ) அஃது , அதனை 


252. அத்து LOSES ITS INITIAL அ . 
உருஉ . அத்தின் அகரம் அகாரமுனை இல்லை . 

( வினா 66. ) 


( அத்துச் சாரியையின் அகர உயிர் , இயல்பினும் விதியினும் , நின்ற 
அகர உயிர் ஈற்றின் முன்வரின் , வகர உடம்படு மெய் பெறாது கெடும் . ) 


253. THE INCREMENT TO BE DISCOVERED BY ANALYSIS . 


உருந . இதற்கிது சாரியை எனின் அள வின்மையின் 

விகுதியும் பதமும் உருபும் பகுத்திடை 
நின்ற எழுத்தும் பதமும் இயற்கையும் 
ஒன்றஉணர்த்தல் உரவோர் நெறியே. 


13 


கூவ 


நன்னூல் 


( விகுதிமுதலிய புணர்ச்சிக்கண் இதற்கு இது சாரியை என்று வரைய 
றுத்து விதித்தனவற்றுள்ளும் , ஒழிந்தனவற்றுள்ளும் , தனித்தனி சொல்லப் 
புகின் வரையறைப்படாமையின் விகுதிப்புணர்ச்சியினையும் , பதப்புணர்ச் 
சியினையும் , உருபுப்புணர்ச்சியினையும் , கண்டுழிப்பகுத்து இடையே நின்ற 
ஏகாரம் அகரம் முதலிய எழுத்துச் சாரியையினையும் , அன் , ஆன் முதலிய 
பதச் சாரியையினையும் இவ்விரண்டு சாரியையும் தோன்றா இயல்பினையும் 
தெரிய அறிவித்தல் பெரியோரது நெறி ஆம் . ) 


254. THESE RULES TO BE APPLIED WITH DISCRIMINATION , 


உருச . விகுதிபதஞ் சாரியை உருப னைத்தினும் 

உரைத்த விதியுள் ஓர்ந் தொப்பன கொளலே . 


( விகுதியே , பதமே , சாரியையே , உருபே என்னு நான்கின் புணர்ச் 
சிக்கண்ணும் விதிகள் பொதுப்படக் கூறப்பட்டவேனும் அவ்விதிகளுள் 
இவ்விதி இதற்குப் பொருந்தும் இவ்விதி இதற்குப் பொருந்தாது என உய்த் 
துணர்ந்து எவ்விதி எதற்குப் பொருந்துமோ அவ்விதி அதற்குக் கொள்க . ) 


255. PECULIARITIES IN COMBINATIONS OF THE SECOND CASE : 

EXCEPTION TO ( 242. ) 


உருரு . இயல்பின் விகாரமும் , விகாரத் தியல்பும் ; 

உயர்திணை இடத்து விரிந்துந் தொக்கும் ; 
விரவுப் பெயரின் விரிந்து நின்றும் , 
அன்ன பிறவும் , ஆகும்ஐ உருபே. 


( வேற்றுமைப் புணர்ச்சிக்கு விதித்த பொது விதியோடு தானும் ஒருங்கு 
முடிதலே அன்றி அங்ஙனம் விதித்த இயல்பின்கண் விகாரமாயும் , வி 
காரத்தின்கண் இயல்பாயும் , உயர்திணைக்கண் விரிந்தும் தொக்கும் விரவுப் 
பெயர்க்கண் விரிந்தும் விரிதல் ஒழிந்தும் இவை போல்வன பிறவேறுபா 
டாயும் வரும் இரண்டாம் வேற்றுமைப் புணர்ச்சி . ) 


கூறு 


1. எழுத்ததிகாரத்தில் ( v . ) உருபு புணரியல் 


( உ - ம் . ) வழிபடு தெய்வநிற்புறங்காப்ப . ( நின் 218. ) 

மண் கொணர்ந்தான் . ( மட் 209. ) 


256. PECULIAR COMBINATIONS OF TIE THIRD CASE . 


உருசு . புள்ளியும் உயிரும் ஆய் இறு சொன் முன் 

தம்மின் ஆகிய தொழில் மொழி வரினே 
வல்லினம் விகற்பமும் இயல்பும் ஆகும் . 


( மூன்றாம் வேற்றுமைப் புணர்ச்சியுள் ஒற்றும் உயிரும் இறுதி ஆய்கின்ற 
சொல் முன்னர்க் கருவிகருத்தா உடனிகழ்வு அதன்பொருள் என்பவற் 
றுள் , கருத்தா ஆகிய நிலைமொழிப் பொருள் தம்மால் ஆகிய தொழிற் 
சொல்வரின் அங்ஙனம் வரும் வல்லினம் வேற்றுமைப் பொதுமுடி 
பேலாது விகற்பமும் இயல்பும் ஆம் . ) 


( உ - ம் . ) புலி கடிக்கப்பட்டான் . 

பேய் கோட்பட்டான் . 
பேய்க் கோட்பட்டான் . 


[ இயல்பு . ) 
( விகற்பம் . ) 


257. IN CASES NOT PARTICULARIZED JUDGE BY ANAI.OGY . 


உருஎ . இதற்கிது முடி பென் றெஞ்சா தியாவும் 

விதிப்பள வின்மையின் விதித்தவற் றியலான் 
வகுத்துரை யாதவும் வகுத்தனர் கொளலே . 


[ இதற்கிது முடிபென்று இவ்வதிகாரத்துள் விதிக்கத் தகுவனவற்றை 
எல்லாம் தனித்தனி வரையறுத்து விதிக்கப் புகின் அதற்கோர் வரையறை 
இன்மையின் , வகுத்து விதித்தனவற்றின் இலக்கணங்களை ஏதுவாகக் 
கொண்டு வகுத்து விதி உரையாதனவற்றையும் கருதல் அளவையான் 
வகுத்து விதிஉரைத்துக் கொள்க . ) 


கூக 


நன்னூல் 


SUMMARY OF ORTHOGRAPHY . 


கட்டளைக்கலித்துறை 


3 


அடை எண் , பெயர் , முறை , தோற்றம் , வடிவளவாதி , அந்தம் , 
இடைநிலை , போலி , என்றீரைந் தெழுத்தும் , இருபதமும் ,, 
படுபுணர் மூன்றின் இயல்பும் , விகாரமுஞ், சாரியையும் , 
உடன்உணர் வாரை எழுத்தறிவார் என்பர் உத்தமரே . 


உருபு புணரியல் முற்றிற்று . 


க 00 


II . சொல்லதிகாரத்தில் ( 1 ) பெயரியல் . 


நன்னூல. 


II . சொல்லதிகாரத்தில் 


( I. ) பெயரியல் . 


258 , AN INVOCATION . 


உருவு . முச்சக நிழற்று முழுமதி முக்குடை 

அச்சுதன் அடிதொழு தறைகுவன் சொல்லே . 


[ மூன்றுலகத்திற்கு நிழலைச்செய்யும் நிறைந்த மதிபோலும் மூன்று கு 
டையையுடைய அழியாதவன் அடிகளை வணங்கிச் சொல்லுவன் மேலை 
அதிகாரத்தில் கூறிய எழுத்தினான் ஆய சொல்லிலக்கணத்தை. )] 


259. DEFINITION OF சொல் . " 


உருக . ஒருமொழி , தொடர்மொழி , பொது மொழி , என்றா 

இருதிணை , ஐம்பார் , பொருளையும் , தன்னையு 
மூவகை இடத்தும் , வழக்கொடு, செய்யுளின் , 
வெளிப்படை , குறிப்பின் , விரிப்பது சொல்லே . 


[ ஒருமொழியும் , தொடர்மொழியும் , பொது மொழியும் என மூன்று 
கூற்றினதாய் , இருதிணையாகிய ஐம்பால் பொருளினையும் அப்பொருளை 
அன்றித் தன்னையும் மூன்றிடத்தினும் வழக்கின் கண்ணும் செய்யுட்கண் 
ணும் வெளிப்படையானும் குறிப்பினானும் விளக்குவது சொல்லாம் . ) 


கடுக 


நன்னூல் 


260. SINGIR . COMPOUND AND AMRIGCOUS WORDS. 


உசு . ஒருமொழி ஒருபொரு ளனவாந் ; தொடர்மொழி 
பலபொரு ளன ; பொது இருமையும் ஏற்பன . 

( வினா 43. ) 


ஒரு மொழிகளாவன : பகாப்பதமேனும் , பகுபதமேனும் , ஒன்று பின் 
று , தத்தம் ஒருபொருளைத் தருவன ஆம் . தொடர்மொழிகளாவன : அவ்விரு 
வசைப் பதங்களும் தன்னோடும் பிறிதோடும் அல்வழி வேற்றுமைப்பொ 
ருள் நோக்கத்தான் இரண்டு முதலியவாகத் தொடர்ந்து நின்று இரண்டு 
முதலிய பலபொருளைத் தருவன ஆம் . பொதுமொழிகளாவன : ஒன்றாய் 
நின்று , ஒருபொருள் தந்தும் , அதுவே தொடர்ந்து நின்று பலபொருள் தந் 
தும் , இவ்விரண்டற்கும் பொதுவாய் நிற்பன ஆம் . ) 
( உ - ம் . ) ( 1 ) சிலம் , ட , தில் , சனி . ( ஒருமொழிகள் .) 

( 2 ) சிலம் வலிது , அது கொல் , சாலப்பசை, சிலங்கடந்தான் . ( தொடர்மொழிகள் . ) 

( 3.) எட்டு , தாமரை, வேங்கை . ( பொது மொழிகள் .) 
( எட்டு = எள்ளைத்து , தாமரை = தாவுகின்ற மரை, வேங்கை = வேகின்றகை ; 391 ஒத்துக்காண்க . ) 


24 


261. THE TWO CLASSES OF PERSONAL AND INTERSONAL NOUNS . 
உசுக . மக்கள் , தேவர் , நரகர் , உயர்திணை ; 
மற்றுயிர் உள்ளவும் இல்லவும் அஃறிணை . 

( வினா 52. ) 


[ மக்களும் தேவரும் நரகரும் உயர்திணை ஆம் ; அவரை ஒழிந்த விலங்கு 
முதலிய உயிர் உள்ளனவும் , நிலம் நீர் முதலிய உயிர் இல்லனவும் , அஃ 
றிணை ஆம் . ] 


262. DIVISIONS OF WORDS OF THE HIGHER CLASS : SINGULAR MASCULINE , 

SINGULAR FEMININE AND EPICENE PLURAL . 


உசுஉ. ஆண் , பெண் , பலர் என முப்பாற் றுயர்திணை . 

( வினா 53. ) 


[ ஆண் , பெண் , பலர் என்னும் இம்மூன்று பாலினையும் உடைத்து உயர் 
திணை . ) 


க 02 


II . சொல்லதிகாரத்தில் (1 ) பெயரியல் , 


263. DIVISIONS OF THE LOWER CLASS : SINGULAR AND PLURAL . 


உசுங .. ஒன்றே, பல என் றிருபாற் றஃறிணை . 

( வினா 53. ) 


[ ஒன்றும் , பலவும் என்னும் இரண்டு பாலினை உடைத்து அஃறிணை . ) 


264. EPICENES . 


உகாச . 


பெண்மை விட் டாண் அவா வுவபே டாண்பால் ; 
ஆண்மைவிட் டல்ல தவாவுவ பெண்பால் ; 
இருமையும் அஃறிணை அன்னவும் ஆகும் . 


[ பெண்டன்மையினை விட்டு ஆண்டன்மையினை அவா வுவன வாகிய 
பேடுகள் உயர்திணை ஆண்பால் ஆம் ; ஆண்டன்மையினை விட்டுப் பெண் 
டன்மையினை அவாவுவன வாகிய பேடுகள் உயர்திணைப் பெண்பால் 
ஆம் ; இவ்விருவகைப் பேடுகளும் உயர்திணை ஆம் , அன்றி அஃறிணையை 
ஒப்பனவும் ஆம் . ] 

( உ - ம் . ) பெண்ணவாய் ஆண் இழந்த பேடி அணியாளோ, 


கண்ணவாத் தக்க கலம் ? 


265. THE THREE PERSONS WITH THEIR VARYING 2000T AND UI . 
உசுரு . படர்க்கை வினைமுற்று நாமங் குறிப்பின் , 

பெறப்படுந் திணைபால் அனைத்தும் ; ஏனை 
இடத்தவற் றொருமைப் பன்மைப் பாலே . 

( வினா 54. ) 


[ வெளிப்படைச் சொல்லாயும் , குறிப்புச் சொல்லாயும் , வழக்கின் கண் 
ணும் செய்யுட்கண்ணும் நிற்கும் படர்க்கை வினைமுற்றுச் சொல்லையும் , 
படர்க்கைப் பெயர்ச்சொல்லையும் , முன் குறித்தால் பின் அவ்விருவ 
கைச்சொல்லும் கருவியாக இருதிணையும் ஐம்பாலும் பெறப்படும் . ஒழிந் 
ததன்மை முன்னிலை வினைமுற்றுச் சொல்லையும் , தன்மை முன்னிலைப் 
பெயர்ச்சொல்லையும் , முன் குறித்தால் பின்பு அந்நால்வகைச் சொல்லும் 
கருவியாக இருதிணை ஐம்பாலுள் ஒருமைப்பாலும் பன்மைப்பாலும் பெ 
ஜப்படும் . ) 


க 0 m 


நன்னூல் 


சடத்தார் 


( உ - ம் . ) நடந்தான் . 

சடத்தாள் , 
சடந்தது . 


இவை முன்பு தம்மை உணர்த்திப் பின்பு இருதிணை 
ஐம்பலாகிய பொருள்களை உணர்த்தின . 


அவன் . 
அவள் . 


} 


அவர் 


அவை . 


நடந்தேன், நடந்தேம் . 
கடந்தாய் , கடத்தீர் . 


இவை முன்பு தம்மையும் பின்பு ஒருமைப்பாலையும் 
பன்மைப் பாலையும் உணர்த்தின . 


266 . 


THE THREE PERSONS . 


உசுசு தன்மை , முன்னிலை , படர்க்கை விடனே . 

( வினா 54. ) 


[ மூவிடம் ஆவன : தன்மையும் , முன்னிலையும் , படர்க்கையும் ஆம் . ] 


267. PROSE . 


உசுஎ . இலக்கண முடைய திலக்கணப் போலி , 

மரூஉ , என்றாகு மூவகை இயல்பும் ; 
இடக்கர் அடக்கல் , மங்கலங் ; குழூஉக்குறி, 
எனுமுத் தகுதியோ டாறாம் வழக்கியல். 


( இலக்கணமுடையதென்றும் , இலக்கணப்போலி என்றும் , மருஉ 
என்றும் , வழங்கும் மூவகை இயல்பு வழக்கும் ; இடக்கர் அடக்கல் என் 
றும் , மங்கலம் என்றும் , குழூஉக் குறி என்றும் , வழங்கு மூன்று தகுதி 
வழக்குடனே கூட அறுவகைப்படும் வழக்கிலக்கணம் . ) 


( உ - ம் . ) ( 1. ) நிலம் , வீர் . ( இலக்கணம் . ) 
( 2. ) முன்றில், ( இல்முன் . ) 

இலக்கணப்போலி . 
புறாகர் . ( நகர்ப்புறம் . ) 
( 3. ) அருமந்தபின் , 

( அருமருந்தன்னபிள்ளை ) 

சோணா . ( சோழனாம் . ) 
( 4. ) கால் கழ் இவருதும் . ( இடக்கரடக்கல் . ) 
( 5. ) தஞ்சினர் . ( செத்தார் .) 

மங்கலம் . 
சன்காடு , (கொடு ) 
( 6. ) சொல் விளம்பி . ( கள் ) 
கா.ை ( யானைப்பாகர் ஆடை ) 

குமுஉக்குறி . 


கசை 


II . சொல்லதிகாரத்தில் ( 1 ) பெயரியல் . 


268. POETRY . 


உசுவு . பல்வகைத் தாது வின் , உயிர்க்குடற் போல்பல 

சொல்லாற் பொருட்கிடன் ஆக , உணர்வினின் 
வல்லோர் , அணிபெறச் செய்வன செய்யுள் . 

( வினா 167. ) 
( தோல் இரத்தம் இறைச்சி மேதை எலும்பு மச்சை சுவேதநீர் என்னும் 
எழுவகைத் தாதுக்களினால் உயிர்க்கிடனாக இயற்றப்பட்ட உடம்பு 
போல இயற்சொல் திரிசொல் திசைச்சொல் வடசொல் என்னும் நால் 
வகைச் சொற்களால் பொருட்கிடன் ஆகக் கல்வி அறிவினால் செய்யுள் 
இயற்றவல்லோர் அலங்காரம் பெற இயற்றுவன செய்யுள் ஆம் . ] 


269. ABIBIGUOUS AND UNAMBIGUOUS EXPRESSIONS .. 


உசுக . ஒன்றொழி பொதுச்சொல் , விகாரந் , தகுதி , 

ஆகு பெயர் , அன் மொழி ,வினைக் குறிப்பே , 
முதறொகை குறிப்போ டின்ன பிறவுங் , 
குறிப்பிற் றருமொழி ; அல்லன வெளிப்படை . 


( இருதிணை ஆண் பெண்ணுள் ஒன்றனை ஒழிக்கும் பொதுச் சொல்லும் , 
வலித்தல் முதலிய ஒன்பது விகாரச் சொல்லும் , மூவகைத் தகுதி வழக்குச் 
சொல்லும் , ஆகுபெயர்ச் சொல்லும் , அன்மொழித் தொகைச் சொல்லும் , 
வினைக்குறிப்புச் சொல்லும் , முதற்குறிப்புச் சொல்லும் , தொகைக்குறிப் 
புச் சொல்லும் , இம்முதெறொகை அல்லாத பலவாற்றானும் , வருங் குறிப் 
புச் சொல்லும் , இவைபோல்வன பிறவும் , குறிப்பினான் இருதிணை ஐம் 
பாற்பொருளைத்தரும் சொற்களாம் ; இவை அல்லன எல்லாம் வெளிப்ப 
டையான் அப்பொருள்களைத் தரும் சொற்கள் ஆம் . ) 

( உ - ம் . ) ( 1 ) ஆயிரம் மக்கள் பொருதார் . ( உயர்திணை ஆண்பால் , ] 
( 2. ) இப்பெற்றங்கறக்கும் . 

இப்பெற்றம் உழவொழிந்தன. 
( 3. ) மரைபுரைசீறடி . [ தாமரை , ) 
( 4. ) கன்காடு . ( கொடு . ) 
( 5. ) புளித்தின்றான் . ( ஆகுபெயர் , புளியம்பழம் ) 
( 6. ) சொல்லவல்லன் . ( வினைக்குறிப்பு . ) 
( 7. ) அறத்தாறிது வென வெள்ளைக்கிழிபு . ( முதற்குறிப்பு :) 
( 8. ) ஐவர் . [ தொகைக்குறிப்பு , பாண்டவர் . ) 


14 


காரு 


நன்னூல் 


270. CLASSES OF WORDS . 


உஎ . அதுவே , இயற்சொல் , திரிசொல் , இயல்பிற் பெயர்வினை 

என இரண் டாகும் , இடைஉரி அடுத்து 
நான்கும் ஆந் ; திசைவட சொல் அணு காவழி . 

( வினா 43. ) 


( மேற்காட்டிய சொல் இயற்சொல் , திரிசொல் , என்னும் இயல்பினையு 
டைய பெயர்ச்சொல்லும் , வினைச்சொல்லும் , என இரண்டாம் ; இவற்று 

ன் இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் அடுத்து நான்கும் ஆம் ; இவற்று 
டன் திசைச்சொல்லும் வடசொல்லும் அணுகா இடத்து . ) 


271. UNEQUIVOCM PURE TAMIL WORDS . 


உஎக . செந்தமிழ் ஆகித் திரியா தியார்க்கும் 
தம்பொருள் விளக்குந் தன்மைய இயற்சொல் . 

( வினா 43. ) 


( செந்தமிழ் நிலத்து மொழி ஆகி , அந்நிலத்து மொழியுள் மேற்கூறப் 
படும் திரிசொற்போலாது கற்றார்க்கும் கல்லாதார்க்கும் ஒப்பத் தம்பொ 
ருளை விளக்கும் தன்மையினையுடைய உலக வழக்கியற் சொல்லாம் . ) 


( உ - ம் ) மண், பொன் . ( பெயரியற் சொல் . ) 

வினை இயற் சொல் . ) 
வேற்றுமையுருபு இடைஇயற்சொல் . ) 


272 EQUIVOCAL. PURE TAMIL WORDS . 


22. ஒருபொருள் குறித்த பலசொல் ஆகியும் , 

பலபொருள் குறித்த ஒரு சொல் ஆகியும் , 
அரிதுணர் பொருளன திரிசொல் ஆகும் . 

( வினா 43. ) 


கடிகா 


II . சொல்லதிகாரத்தில் ( 1 ) பெயரியல் . 


[ ஒரு பொருளைக் கருதிய பலசொல் ஆகியும் , பலபொருளைக் கருதிய 
ஒருசொல் ஆகியும் , கற்றார் உணரும் பொருளவாய் வருவன திரிசொல் 
ஆம் . ] 
( உ - ம் . ) ( 1 ) கிள்ளை , சுகம் , தத்தை . 

(இனிஎன்னும் ஒரு பொருள் குறித்த பல பெயர்த்திரி சொல் ) 


( 2 ) வாரணம் : 

( யானை , சங்கு, கோழி முதலியவற்றைக் குறித்தலால் பலபொருள் 
குறித்த ஒருபெயர்த் திரிசொல் .] 


( 3. ) படர்ந்தான் , சென்றான் , ஏகினான் . 

( இவை போயினான் என்னும் ஒரு பொருளைக் குறித்தலால் ஒரு 
பொருள் குறித்த பலவினைத் திரிசொல் ) 


( 4 ) ஆர்த்தான் . 

( ஒலித்தான் , கட்டினான், என்னும் பொருலாக்குறித்தலால் 
பலபொருள் குறித்த ஒருவினைத் திரிசொல் . ) 


( 5. ) சேறும் , வருதும் , 

( றும் , தும் என்னும் விகுதிகள் தன்மைப்பன்மை என்னும் ஒரு 
பொருள் குறித்த பலஇடைத் திரிசொல் . ] 


( 6. ) கொல் , 

( ஐயத்தையும் அசைநிலையாவதையும் குறித்து நிற்பதால் பல 
பொருள் குறித்த ஒரிடைத் திரிசொல் . ) 


( 7. ) சால , தவ , உறு , நனி , 

( மிகல் என்னும் ஒரு பொருள் குறித்த பலவரித்திரிசொல் . ] 


( 8 ) கடி . ( காப்பு , கூர்மை , விரை , விளக்கம் முதலிய பலபொருள் 

குறித்த ஓர் உரித்திரி சொல் ) 


WORDS OF LOCAL USAGE. 


273 . 
உஎங . செந்தமிழ் நிலஞ்சேர் பன்னிரு நிலத்தினும் , 

ஒன்பதிற் றிரண்டினிற் றமிழ்ஒழி நிலத்தினும் , 
தங்குறிப் பினவே திசைச்சொல் என்ப . 

[ வினா 43. ) 


( செந்தமிழ் நிலத்தைச் சேர்ந்த பன்னிரண்டு கொடுந்தமிழ் நிலத்தின் 
கண்ணும் , பதினெண் மொழியுள் தமிழும் மேற்கூறும் வடசொற்குக் 
காரணம் ஆகிய ஆரியமும் ஒழிந்த பதினாறு மொழியும் வழங்கும் பதினாறு 
நிலத்தின் கண்ணும் , உள்ளோர் தங்குறிப்பினவாய்ச் செந்தமிழோர் குறிப் 
பின் அன்றி , அத்திசைகளின் நின்றும் செந்தமிழ் நிலத்து வந்து வழங்கு 
வன திசைச்சொல் என்று கூறுவர் புலவர் . ) 


களை 


நன்னூல் 


வெண்பா. 


THE TWELVE DISTRICTS WHERE INFERIOR TAMIL IS SPOKEN . 
தென்பாண்டி , குட்டங் , குடங் , கற்கா , வேண் , பூழி , 
பன்றி , அருவா , அதன்வடக்கு , நன்றாய , 
சீதமலாடு , புனனாடு : செந்தமிழ்சேர் 

ஏதமில் பன்னிரு நாட்டெண் . 
( இவை பன்னிரண்டுங் கொடுந் தமிழ் நாடு . ) 


கலித்துறை 


THE SEVENTEEN DISTRICTS LYING AROUND THE TAMIL COUNTRY . 


சிங்களஞ், சோனகஞ், சாவகஞ், சீனந் , துழுக் , குடகங் , 
கொங்கணங் , கன்னடம் , கொல்லந் , தெலுங்கங் , கலிங்கம் , வங்கம் , 
கங்க மகதங் , கடாரங் , கவுடங் , கடுங்குசலந் 
தங்கும் புகழ்த்தமிழ் சூழ்பதி னேழ்புவி தாம் இவையே . 
[ முற் குறித்தவைகளைச் சூழ்ந்த தமிழ் ஒழிந்த பதினேழு தேசங்கள் 
( உ - ம் ) பசுவை பெற்றம் . ( தென்பாண்டி . ) அந்தோ . ( சிங்களம் ) 
சோற்றை சொன்றி . [ குட்டம் . ) பாண்டில் ( தெலுங்கு .) 

மாமரத்தைக் கொக்கு , ( அழுவம் .] 


ள் . ) 


274. SANSCRIT WORDS .. 
உஎச . பொது எழுத் தானுஞ் , சிறப்பெழுத் தானும் , 
ஈர்எழுத் தானும் , இயைவன வடசொல் . 

( வினா 43. ) 


[ ஆரியத்திற்கும் தமிழிற்கும் பொது எழுத்தானும் , ஆரியத்திற்கே உரிய 
சிறப்பெழுத்துத் திரிந்த எழுத்தானும் , இவ்விரண்டினானும் செந்தமிழ்ச் 
சொல்லை ஒப்பன ஆகி , வடதிசைக்கணின்றும் செந்தமிழ் நிலத்து வந்து 
வழங்குவன வடசொல் ஆம் . ) 

( உ - ம் . ) அமலம் ( பொது எழுத்தால் . ) 
சித்தி , [ சிறப்பெழுத்தால் . ) 

ஈரெழுத்தால் . ) 
[ 146. 147. காண்க . ) 


சலம் . 


கவு 


II . சொல்லதிகாரத்தில் ( 1 ) பெயரியல் . 


275. NOUN . 

பெயரின் பொது இலக்கணம் . 
உஎரு . இடுகுறி காரண மரபோ டாக்கந் 

தொடர்ந்து தொழில்அல காலந் தோற்றா 
வேற்றுமைக் கிடன் ஆய்த் திணைபால் இடத்தொன் 
றேற்பவும் பொதுவும் ஆவன பெயரே . 

[ வினா 44. 48. ) 
( இடுகுறியும் , காரணக்குறியும் , மரபினையும் ஆக்கப்பாட்டினையும் தொ 
டர்ந்து , வினையால் அணையும் காரணக்குறி ஒன்றும் காலம் தோற்ற , அல் 
லன காலம் தோற்றாவாய் , எட்டு வேற்றுமையும் சார்தற்கிடமாய் இருதிணை 
ஐம்பால் மூவிடத்துள் ஒன்றனை ஏற்பவும் பலவற்றினை ஏற்பவுமாய் வரு 
வன பெயர்கள் ஆம் . ] 

( உ - ம் . ) ( 1 ) மரம் , கமுகு . ( இக்குறி மாபு தொடர்ந்து வந்தன . ) 


( 2. ) பறவை . ( காரணக்குறி மரபு தொடர்ந்துவந்தது . ) 


( 3. ) பாட்டினுள் குமரன் பெயர் முட்டை . ( இக்குறியாக்கம் தொடர்ந்துவந்தது . ) 


( 4. ) பொன்னன் . ( காரணக்குறியாக்கம் தொடர்ந்து வந்தது . ) 


( 5. ) மரம் . ( இக்குறிப் பொதுப்பெயர் . ) 
( 6. ) பனை . ( இடுகுறிச் சிறப்புப்பெயர் .) 


( 7. ) அணி , காரணப் பொதுப்பெயர் . ) 
( 8. ) முடி . ( காரணச் சிறப்புப்பெயர் . ) 


276. PERSONAL SLASCULINE NOUNS . 
உயர்திணை ஆண்பால் . 

அவற்றுள் , 
உஎசு . கிளை , எண் , குழூஉ , முதல் , பலபொருள் ; திணை , தேம் , 

வர், வான் , அகம் , புற , முதல நிலன் ; யாண் 
டிருது மதிநாள் , ஆதிக் காலம் ; 
தோள் , குழல் , மார்பு , கண் , காது , முதல்உறுப் 
பளவறி வொப்பு , வடிவு , நிறங் , கதி , 
சாதி , குடி , சிறப் , பாதிப் பல்குணம் , 
ஓதல் , ஈதல் , ஆதிப் பல்வினை ; 
வை அடை சுட்டு வினாப்பிற மற்றோ 


காக 


நன்னூல் 


, 


குற்ற னவ் வீறு ; நம்பி , ஆடூஉ , 
விடலை , கோ , வேள் , குரிசி , றோன்றல் , 
இன்னன ஆண்பெயர் ஆகும் . என்ப . 


[ மேல்பெயரே என்ற வற்றுள் இங்ஙனம் பகுத்துக் கூறிய பொருள் 
ஆதி ஆறனோடும் , இவற்றை அடையும் சுட்டினோடும் வினாவினோடும் பிற 
என்பதனோடும் மற்றென்பதனோடும் பொருந்திய னகர ஈற்றுப்பெயர்க 
ளும் , நம்பி முதலாக எடுத்து ஓதிய பெயர்களும் , இவை போல்வன பிற 
வும் உயர்திணை ஆண்பாற் பெயர்கள் ஆம் என்று சொல்லுவர் புலவர் . ) 
( உ - ம் . ) ( 1 ) தமன் , சமன் . ( இ . யால் வருபெயர். ) 

I. 
( 2. ) ஒருவன் , ( எண்ணால் வருபெயர் . ) 

இவை எல்லாம் பொரு 
( 3. ) அவையத்தான் . ( கூட்டத்தால் வருபெயர் . ) 
( 4. ) பொன்னன் . ( முதல் என்பவற்றால் வருபெயர் . ) 

வால் வருபெயர் 
( 5. ) வெற்பன் . 

மறவன் . 
இடையன் . [ ஐந்திணையால் வருபெயர் . ) 
ஊரன் 

II 
சேர்ப்பன் . 
( 6. ) சோழியன் . ( தேசத்தால் வருபெயர் . ) 

வை இடத்தால் வரு 

பெயர். 
( 7. ) சிற்றூரான் . ( ஊரால் வருபெயர் . ) 
( 8. ) வானத்தான் , அகத்தான் , புறத்தான் . ( வான் , 

அகம் , புறம் , ஆகிய மூன்றால் வருபெயர் . ) 
( 9. ) மண்ணகத்தான் . ( முதல் என்றதினால் வருபெயர் . ) 
( 10. ) மூவாண்டினன் . 
( 11. ) வேனிலான். [ ஆண்டு , இருது , மதிநான் ஆகிய 
( 12 ) தையான் . கான்கினால் வருபெயர் . ) 

இவை காலத்தால் வரு 
( 13. ) ஒணத்தான் . 

பெயர் . 
( 14.) நெருநலான் . ( ஆதி என்றதினால் வருபெயர் . ) 
( 15. ) திணிதோளான் . 
( 16. ) செங்குஞ்சியான் . 
( 17. ) வரைமார்பான் . ( தோன் முதலிய ஐந்தால் வரு 

IV . 
( 18. ) செங்கண்ணான் . பெயர் . ) 

இவை அவயவத்தால் வரு 
( 19 ) குழைக்காதான் . 
( 20. ) குறுந்தாளன் . ( முதல் என்பதினால் வருபெயர் . ) 
( 21. ) பெரியன் . 
( 22. ) புலவன் . 
( 23. ) புலியனையன் , 
( 24. ) கனன் . ( அளவு, அறிவு , ஒப்பு , வடிவு , நிறம் , 

V. 
( 25. ) கரியன் கதி , சாதி , குடி , சிறப்பு ஆகிய ஒன்பதி 
(26. ) மானுடன் . னால் வருபெயர் . ) 

இவை குணத்தால் வரு 

பெயர் . 
( 27. ) அரசன் . 
( 28. ) சோழன் . 
( 29. ) ஆசிரியன் . 
( 30. ) நல்லன் . ( ஆதி என்றதினால் வருபெயர் . ) 
( 31. ) ஓதுவான் . ( ஒதல் ஈதல் என்கிற இரண்டாலும் 

VI . 
( 32.) ஈவான் , வருபெயர் . ) 

இவை தொழிலால் 
( 33. ) கணக்கன் . ( ஆதி என்பதினால் வருபெயர் . ) 

வருபெயர் . 
( 34. ) இவன் 
( 35. ) எவன் 

சட்டு, வினா, பிற மற்று என்பவற்றால் 
( 36. ) பிறன் வருபெயர் . ) 
( 37.) மற்றையான் . 


TAO 


II . சொல்லதிகாரத்தில் (1 ) பெயரியல் . 


277. FEMININE PERSONAL NOUNS . 


உயர்திணைப் பெண்பால் . 
உஎஎ . கிளை முதல் ஆகக் கிளந்த பொருள்களுள் 

ளவ்வொற் றிகரக் கேற்ற ஈற்றவும் , 
தோழி , செவிலி , மகடூஉ , நங்கை , 
தையலோ டின்னன பெண்பாற் பெயரே. 


( மேலைச் சூத்திரத்துக் கிளை முதலாகப் பகுத்துக் கூறிய அறுவகைப் 
பொருள்களும் ளகர ஒற்றும் , இகர உயிரும் , உறுதற்கேற்ற அவ்விரண் 
டீற்றவாய் வரும் பெயர்களும் , தோழி முதலாக எடுத்தோதிய பெயர்க 
ளும் , இவற்றுடனே இவை போல்வன பிறவும் உயர்திணைப் பெண்பாற் 
பெயர்கள் ஆம் . ] 

( உ- ம் . ) தமன் . 


ஒருத்தி . 


இகுளை , மாது , அரிவை , அங்கனை , மடந்தை . 


278. PLURAL OF NOUNS OF THE HIGHER OR PERSONAL CLASS . 


பலர் பால் . 


உஎவு . கிளந்த கிளை முதல் உற்றரவ் வீற்றவும் , 

கள் என்ஈற்றின் ஏற்பவும் , பிறவும் , 
பல்லோர் பெயரின் பகுதி ஆகும் . 

( வினா 69. ) 


[ மேற்கூறப்பட்ட கிளைமுதலிய அறுவகைப் பொருளையும் பொரும் 
திய ரகர ஒற்றீற்றுப் பெயர்களும் , கள் என்னும் விகுதியை ஈறாகவுடைய 
பெயர்களுள் சண்டைக்குப் பொருந்தி வருவனவும் , இவை போல்வன 
பிறவும் , பலர்பாலின் பெயர்கள் ஆம் . ) 


( உ - ம் . ) தமர் , இருவர் . 

கோக்கள் , மனுக்கள் . 
தமர்கள் , அரசர்கள் , 
மாந்தர் , மக்கள் . 


நன்னூல் 


279. SINGULAR OF THE LOWER OR IMPERSONAL CLASS . 


அஃறிணை ஒருமை . 
உஎசு . வினாச் சுட்டுடனும் , வேறும் ஆம்பொருள் 

ஆதி உறு துச் , சுட்டணை ஆய்தம் 
ஒன்றென்எண் ணின்னன ஒன்றன் பெயரே. 


O 


( வினாவின் கண்ணும் சுட்டின்கண்ணும் கரந்தவற்றுடனாயும் வினாவ 
வும் சுட்டவும்படாது , வேறாயும் வரும்பொருளாதி ஆறனையும் பொருந் 
திய துவ்விகுதி ஈற்றுப்பெயரும் , சுட்டோடு கூடிய ஆய்தத்தைப் பொருக் 
திய துவ்விகுதி சுற்றுப் பெயரும் , ஒன்றென்னும் எண்ணாகுபெயரும் , 
இவை போல்வன பிறவும் , அஃறிணை ஒருமைப் பெயர் ஆம் . ) 


( உ - ம் . ) ( 1. ) எது , யாது . 

. 
( 2. ) இது , அது , உது . 
( 3. ) குழையது , நிலத்தது , மூலத்தது , கோட்டது , கரியது , ஆடலது . 
( 4. ) அஃது , இஃது , உஃது . 
( 5. ) ஒன்று . 


280. PLURAL OF THE LOWER OR IMPERSONAL CLASS . 


உவு . முன்னர் அவ்வொடு வருவை , அவ்வும் , 

சுட்டிறு வவ்வுங் , கள் இறு மொழியும் , 
ஒன்றல் எண்ணும் உள்ள, இல்ல , 
பல்ல , சில்ல , உள , இல , பல , சில , 
இன்னவும் பலவின் பெயர் ஆகும்மே. 

( வினா 69. ) 


( முன்னர்க் கூறிய வினாச்சுட்டுடனும் , வேறும் ஆம்பொருள் ஆதி ஆற 
னோடும் , ஏற்ற பெற்றி வரும் வகர ஐகார ஈற்றுப் பெயர்களும் , அகர 
ஈற்றுப் பெயர்களும் , வகர ஒற்று ஈற்றுச் சுட்டுப் பெயர்களும் , கள் என் 
னும் பகுதிப் பொருள் விகுதி இறுதி ஆகிய பெயர்களும் , ஒன்றல்லாத 
இரண்டு முதலிய எண்ணாகு பெயர்களும் , உள்ள என்பது முதலிய குறிப் 
புவினையால் அணைந்த எட்டுப்பெயர்களும் , இவைபோல்வன பிறவும் , 
அஃறிணைப் பன்மைப் பெயர்கள் ஆம் . ) 


கத 2 


II . சொல்லதிகாரத்தில் ( 1 ) பெயரியல் . 


( உ - ம் ) ( 1. ) எவை . 

( 2. ) இவை . 
( 3. ) நெடியவை . 
( 4. ) பொருள் , பொருளன . 
( 5. ) அவ் , இவ் . 
( 6. ) யானைகள் . 
( 7. ) இரண்டு , மூன்று, கோடி , 


281. OTHER NOUNS OF THE LOWER CLASS BOTH SINGULAR AND PLURALD 


உவுக . பால்பகா அஃறிணைப் பெயர்கள் பாற் பொதுமைய . 
[ அஃறிணைப் பெயர்களுள் இங்ஙனம் பால் பகுத்தலை ஒழிந்து நின்ற 
பெயர்கள் அனைத்தும் , அத்திணை இருபாற்கும் உரிய பொதுப் பெயர்கள் 
ஆம் . ] 

( உ - ம் . ) யானை வந்தது . 


யானை வந்தன . 


282. NOUNS COMMON TO BOTH CLASSES . 

. 


உவு2. முதற்பெயர் நான்குஞ், சினைப்பெயர் நான்கும் , 

சினைமுதற் பெயர் ஒரு நான்கு முறை இரண்டும் , 
தன்மை நான்கு முன்னிலை ஐந்தும் , 
எல்லார் , தாந் ,தான் இன்னன பொதுப்பெயர் . 


[ முதற்பெயர் முதலான ஒன்பது கூற்றுப் பெயர்களும் , இவைபோல் 
வன பிறவும் , இருதிணைக்கும் உரிய பொதுப்பெயர்கள் ஆம் . ] 

( உ - ம் . ) சூரியன் உதித்தான் , சூரியன் உதித்தது . 
ஊமை வந்தான் , ஊமைவந்தாள் . 

[ உ அக . காண்க . ) 


283 . SUBDIVISIONS OF NOUNS ( 282. ) ACCORDING TO GENDER AND NUMBER 
உவுநன் ஆண்மை , பெண்மை , ஒருமை பன்மையின் 

ஆம் அந் நான்மைகள் ஆண்பெண் முறைப்பெயர் . 


[ ஆண்மை முதலிய இந்நான்கு பாலுங் காரணமாக முற்கூறிய முதற் 
பெயர், சினைப்பெயர் , சினை முதற்பெயர் என்னும் மூன்றும் ஒவ்வொன் 
றும் நங்கான்காம் ; ஆண்மை , பெண்மை என்னும் இருபாலும் காரண 
மாக முறைப்பெயர் இரண்டாம் . ) 


15 


ககக 


நன்னூல் 


ஆண்மை.. பெண்மை . ஒருமை 
கோதை , 

கோதைகள் , 
( இவை முதற்பெயர் .) 
2. முடவன் , முடத்தி , செவியிலி , 

செவியிலிகள் , 
( இவை சினைப்பெயர் . ) 
3 . முடக்கொற்றன், முடக்கொற்றி . கொடும்புறமாதி , கொம்புறமருதிகள் , 

( இவை சினைமுதற்பெயர் . ) 
தாய் , 
( இவை முறைப்பெயர் .) 


4. தந்தை , 


284. NOUNS COMMON TO BOTH CLASSES ( 281. ) TAKE THE DISTINCTIONS OF பால் , 

அவற்றுள், 
உவுச . ஒன்றே இருதிணைத் தன்பால் ஏற்கும் . 


[ முதற்பெயர் முதல்வாகக் கூறப்படும் இருபத்தாறும் , பிறவும் , ஆகிய 
பொதுப்பெயர்களுள் ஒவ்வொன்று இருதிணைக் கண்ணும் தன்றன் பால்க 
ளை ஏற்கும் . ) 

( உ - ம் ) சாத்தன் இவன் ; சாத்தி இவள் . 

சாத்தன் இவ்வெருது ; சாத்தி இப்பசு . 
கோதை இவன் ; கோதை இவள் . 

கோதைகள் இவர் ; கோதைகள் இவை . 
( 2. ) 

தந்தை இவன் ; தந்தை இவ்வெருது 

தாய் இவள் தாய் இப்பசு, 
( 3 ) யான் தம்பி ; பான் கங்கை , யான் பூதம் , 

யாம் மக்கள் ; யாம் பூதங்கள் . 


285. THE PERSONS OF PRONOUNS . 


உரு. தன்மை : யான் , நான் , யாம் , நாம் ; முன்னிலை : 

எல்லீர் , நீயிர் , நீவிர் , நீர் , நீ . 
அல்லன படர்க்கை , எல்லாம் எனல் பொது . 

[ வினா 72.73 . ) 


مل 


[ தன்மைப்பெயர் நான்காவன : யான் , நான் , யாம் , நாம் என்பன ஆம். 
ன்னிலைப்பெயர் ஐந்தாவன : எல்லீர் , நீயிர் , நீவிர் , நீர் , நீ என்பன ஆம் . 
திணை பாலுள் ஒன்றற் கேற்பவும் பொதுவும் ஆகிய பெயர்களுள் இவ்வி 
ரண்டிடத்து ஒன்பது பெயரும் அல்லாத பெயர்கள் அனைத்தும் படர்க்கை 
இடத்திற்குரிய ஆம் . அவற்றுள் , எல்லாம் என்னும் பெயர் ஒன்று மூவி 
டத்திற்கும் உரித்தாம் . ) 


தகசு 


II . சொல்லதிகாரத்தில் ( 1 ) பெயரியல் ,. 


286. THE PERSONS OF VERBAL NOUNS . 


உவுசு . வினையின் பெயரே படர்க்கை ; வினையால் 

அணையும் பெயரே யாண்டும் ஆகும் . 


( யான் உணல் , நீ உணல் , அவன் உணல் , என மூவிடத்து வினை ஆயி 
னும் அவ்வுணல் , தினல் , என்றற்றொடக்கத்து வினையின் பெயர் படர்க் 
கைக்கே உரிய ஆம் . அவ்வினையால் அணையும் பெயர் அவ்வினையின் 
பெயர்போல் படர்க்கைக்கே உரிய ஆகாது , உண்டேனை , உண்டாயை , 
உண்டானை எனத் தனித்தனி மூவிடத்திற்கும் உரிய ஆம் . ) 


287. THE NUMBERS OF PRONOUNS . 


உவுஎ . தான் , யான் , நான் , நீ , ஒருமை , பன்மைதாம் , 
யாம் , நாம் , எலாம் , எலீர் , நீயிர் , நீர் , நீவிர் . 

( வினா 72.74 . ) 


[ தான் , யான் , நான் , நீ , என்னும் நான்கும் இருதிணை முக்கூற்றொரு 
மைப் பெயர் ஆம் . தாம் , யாம் , நாம் , எலாம் , எல்லீர் , நீயிர் , நீர் , நீவிர் 
என்னும் எட்டும் இருதிணை இருகூற்றுப் பன்மைப் பெயர் ஆம் . ) 


288. NOUNS FROM NUMBERS. 
உவுவு . ஒருவன் , ஒருத்தி பெயர் மேல் எண்ணில. 

( வினா 159. ) 


[ எண்ணான் உயர்திணை ஆண்பாற்பெயரும் , பெண்பாற்பெயரும் , வ 
ருங்காலத்து ஒன்றென்னும் எண்ணானே ஒருவன் , ஒருத்தி , என வருவன 
அன்றி , இவற்றின் மேல் இரண்டு முதலிய எண்களான் இப்பெயர்கள் வரு 
வன இல ஆம் . ) 


289. THE NOUN ஒருவர் . 
உவுக.. ஒருவர் என்ப துயர் இரு பாற்றாய்ப் 
பன்மை வினைகொளும் பாங்கிற் றென்ப 

( வினா 159. ) 


ககடு 


நன்னூல் 


[ ஒருவர் என வழங்குஞ் சொல் உயர்திணை ஆண்பால் பெண்பால் 
இரண்டற்கும் பொது வாய் , அத்திணைப் பன்மை வாய்பாட்டு வினையைக் 
கொண்டு முடியும் பாங்கினை உடைத்து என்று சொல்லுவர் புலவர் . ] 

( உ - ம் . ) ஆடவருள் ஒருவர் அறத்தின் வழி நிற்பார் . 
பெண்டிரும் ஒருவர் கொழுநன் வழி நிற்பார் . 

ஒருவர் உலகத்தோர் சொல்லில்லாச் . 


290. SYNECDOCHE . 


உக . பொருண் முதல் ஆறோ டளவை சொற் , றானி , 

கருவி , காரியம் , கருத்தன் , ஆதியுள் 
ஒன்றன் பெயரான் அதற்கியை பிறிதைத் 
தொன்முறை உரைப்பன 

ஆகு 

பெயரே . 
[ வினா 162. ) 


( பொருளே , இடமே , காலமே , சினையே , குணமே , தொழிலே என் 
னும் ஆறுடனே இவற்றின் பகுதிய ஆகிய நால்வகை அளவையே , சொல் 
லே , தானியே , கருவியே , காரியமே , கருத்தாவே என்னும் ஆறும் ஆதி 
யாக வரும் பொருள்களுள் ஒருபொருளின் இயற்பெயரானே அப்பொரு 
ளினுக்கு இயைந்த பிறிதொரு பொருளைத் , தொன்று தொட்டு , வருமுறை 
யே கூறி வருவன ஆகுபெயர்கள் ஆம் . ) 
( உ - ம் . ) ( 1. ) தாமரை அனைய தான் . ஆம்பல் அனைய தேம்பொதி செவ்வாய் . 

( முதற்பொருளின் பெயர் அதின் சினையாகிய மலருக்கும் ஆயிற்று . ) 
( 2. ) அகன் அமர்ந்து . 

( இடப்பெயர் மனத்துக்காவிற்து . ) 
( 3. ) கார்த்திகை பூத்தது . 

( காலப்பெயர் அக்காலத்தில் உண்டாகும் வேந்தோன்றிக்கும் ஆயிற்று .) 
( 4 ) கார் அறுத்தது . 

( இது மும்மடி ஆகுபெயர் : எப்படியெனில் , கார் என்பது நிறம் , அது 
மேகத்திற்கும் ஆகும் , மேகத்தின் பெயர் பருவத்துக்கும் ஆகும் , அப்பரு 

வத்தின் பெயர் அக்காலத்தில் உண்டாகும் பயருக்கும் ஆகும் . ) 
( 5. ) புளி முளைத்தது . 

( சினைப்பெயர் முதலுக்காயிற்று . இது இருமடி ஆகுபெயர் . எப்படியெனில் , 
புளி என்பது சுவைப்பெயர் , அது பழத்துக்கும் ஆயிற்று . அப்பழத்தின் பெயர் 

மரத்திற்கும் ஆயிற்று . ) 
( 6. ) புளித்தின்றான் . 

[ சுவையாகிய குணப்பெயர் பழத்திற்கும் ஆயிற்று . ) 
( 7. ) எழுத்தறியத்தரும் இழிதகைமை . 

[ தொழிற்பெயர் அக்கரத்திற்கும் ஆயிற்று . ) 
( 8. ) அரை கால் . 

( எண்ணல் அளவைப் பெயர்கள் அவயவங்களுக்கும் ஆயிற்று . ) 
(9. ) கெஞ்ச சொந்தது. 

( மனமாகிய தானி அதின் தானமாகிய மார்புக்கும் ஆயிற்று . ) 


சகசு 


II . சொல்லதிகாரத்தில் ( 1 ) பெயரியல் . 


( 10 ) திருவாசகம் , 

( முதற்கருவிப்பெயர் காரியமாகிய நூலுக்கும் ஆயிற்று .) 
( 11. ) இந்நூல் அலங்காரம் . 

( காரியத்தின் பெயர் காரணத்துக்கும் ஆயிற்று . ) 
( 12 ) இந்நூல் திருவள்ளுவர் . 

( கருத்தாவின் பெயர் நூலுக்கும் ஆயிற்று . ) 
(13 ) காளை வந்தான் . 

( உவமை ஆகுபெயர் . ) .. 


292. CASE . 


வேற்றுமை. 
உகக . ஏற்கும் எவ்வகைப் பெயர்க்கும் ஈ றாய்ப்பொருள் 
வேற்றுமை செய்வன எட்டே வேற்றுமை , 

( வினா 55. ) 


( தம்மை ஏற்றுக் கோடற்குரிய எவ்வகைப்பட்ட பெயர்கட்கும் இறு 
தியாய் அப்பெயர்ப்பொருளை வேற்றுமைப் படுத்து வன ஆன வேற்றுமை 
கள் எட்டே ஆம் . ) 


292. THE SIGNS OF THE CASES. 


உகூஉ . பெயரே, ஐ , ஆல் , கு , இன் , அது , கண் 
விளிஎன் றாகும் , அவற்றின் பெயர்முறை . 

[( வினா 55. & c . ] 


[ மேல் எட்டே வேற்றுமை என்றவற்றின் பெயர் என்னை , கிடக்கை 
முறை என்னை , எனில் பெயர் முதலாக விளிஈறாக இங்ஙனம் கூறிய பெ 
யரும் முறையும் ஆம் . ] 


293 . 


THESE SIX TERMINATIONS ADDED TO THE NOMINATIVD . 


உகநா . ஆறன் உருபும் ஏற்கும் அவ்வுருபே . 


( எழுவாய் வேற்றுமையாவது பெயர்மாத்திரையாய்த் தோன்றி நிற்கு 
நிலை என்ப , ஆகலின் அவ்வெழுவாயாய் நின்ற உருபே ஐம் முதலிய ஆறு 
வேற்றுமைகளின் உருபும் ஏற்கும் . ) 


ககள் 


நன்னூல் 


294. THE NOMINATIVE நீயிர் , நீவிர் , நான் . [ EXCEPTION TO 293. ) 
உகச . நீயிர் , நீவிர் , நான் , எழுவாய் அல பெறா. 

( வினா 72. 73. ) 
[ இம்மூன்று பெயரும் எழுவாய் வேற்றுமையினை அன்றி , ஏனை எழு 
வேற்றுமையினையும் ஏலா . ) 


295. THE NOMINATIVE IS THE NOUN ITSELF : ITS PREDICATE . 

எழவாய் . 

அவற்றுள், 
உகரு . எழுவாய் உருபு திரிவில் பெயரே. 

வினை , பெயர் , வினாக்கொளல் அதன்பய னிலையே . 
( மேற்கூறிப் போந்த எட்டு வேற்றுமையுள் முதல் வேற்றுமையின் உரு 
பாவது திரியில்லாத பெயரே ஆம் . அதன் பொருளாவது : வினையையும் , 
பெயரையும் , வினாவையும் கொளப் பொருணிலையாய் வருதலாம் . ) 

( உ - ம் . ) சாத்தன் வந்தான் . 


சாத்தன் இவன். 


296 , THE SECOND OR ACCUSATIVE CASE . 

ஐயுருபு . 


உகசு . இரண்டா வதன்உரு பையே ; அதன்பொருள் 

ஆக்கல் , அழித்தல் , அடைதல் , நீத்தல் , 
ஒத்தல் , உடைமை , ஆதி ஆகும். 

( வினா 58. 129. ] 


( இரண்டாம் வேற்றுமையினது உருபு மேற்கூறிய ஐஉருபு ஒன்றுமே . 
அதன் பொருள்களாவன : தன்னை ஏற்ற பெயர்ப்பொருளை ஆக்கப்படுபொ 
ருளாகவும் , அழிக்கப்படுபொருளாகவும் , அடையப்படுபொருளாகவும் , 
துறக்கப்படுபொருளாகவும் , ஒக்கப்படுபொருளாகவும் , உடைமைப்படு 
பொருளாகவும் , இவைபோல்வன பிறவாகவும் , வேற்றுமை செய்தலாம் . ) 

( வனைத்தான் . [ ஆக்கல் ) 

உடைத்தான் . ( அழித்தல் ) 
( உ - ம் . ) குடத்தை சேர்ந்தான் [ அடைதல் . ) 

செயப்படு பொருள் . 
[நீத்தல் . ) 
ஒத்தாள் . ( ஒந்தல் .) 

[உடைமை .) 


உடையன் , 


ககவு 


II . சொல்லதிகாரத்தில் ( 1 ) பெயரியல் . 


297. THE THIRD CASE . 


உகஎ. மூன்றா வதன் உரு பால் , ஆன் , ஒடொடு ; 
கருவி , கருத்தா , உடனிகழ் வதன் பொருள். 

( வினா 59. ) 


( மூன்றாம் வேற்றுமையின் உருபு மேற்கூறிய ஆலே அன்றி ஆனும் , 
ஒடுவும் ஒடுவும் ஆம் . அவற்றின் பொருள்களாவன : தம்மை ஏற்ற பெயர்ப் 
பொருளைக் கருவியாகவும் , எதுப்பொருட்டாகிய கருத்தா ஆகவும் , உட 
னிகழ்வதாகவும் , வேற்றுமை செய்தல் ஆம் . ) 


( உ - ம் . ) அறிவால் ஆகிய காட்சி. ( கருவி. ) 

மண்ணால் ஆக்கிய குடம் , 
மண்ணான் இயன்ற குடம் , 
தேவனால் ஆகிய உலகம் . 
தச்சனால் செய்யப்பட்ட தேர் . ( கருத்தா.) 
கொடியொடு கட்ண்ெடான் . [ உடனிகழ்ச்சி . ) 
ஊசியொடு குயின்ற துசம்பட்டு 
மதியோடொக்கும் முகம் , 
பெண்டகையாற் பேர் அமர்க்கட்டு , [ ஆல் உருபால் வந்த உடனிகழ்ச்சி .) 
மனத்தொடு வாய்மை மொழியிற் றவத்தொடு தானஞ்செய் வாரிற்றலை . 

( வேறுவின் உடனிகழ்ச்சியும் , ஒருவின உடனிகழ்ச்சியும் .) 


மதியோடொக்கும் முகம் . ( செயப்படு பொருளிலே ஒவெந்தது . ) 


298. THE FOURTH OR DATIVE CASE . 


உகூவு . நான்கா வதற்குரு பாகுங் குவ்வே . 

கொடை , பகை , நேர்ச்சி , தகவது ஆதல் , 
பொருட்டு , முறை , ஆதியின் , இதற்க்தெனல் பொருளே . 

( வினா 60. ) 


( நான்காம் வேற்றுமைக்கு உருபு மேற்கூறிய கு ஒன்றுமேஆம் . அதன் 
பொருளாவது : கொடையும் , பகையும் , நேர்ச்சியும் , தகவும் , அதுவாதலும் , 
பொருட்டும் முறையும் , முதலான பொருள் தோன்றப் புணரும் புணர்ச் 
சிக்கண் இதற்கிதென அங்ஙனம் வருதற்குரிய எப்பொருளினையும் ஏற்றுக் 
கொள்ளும் பொருளாகத் தன்னை ஏற்ற பெயர்ப்பொருளை வேற்றுமை 
செய்தலாம் . ) 


நன்னூல் 


( உ - ம் . ) இரப்போர்க் கீந்தான் . ( கொடை ,) 

பிணிக்குமருந்து . ( பகை . ) 
விளக்கினுக்கு எண்ணெய் . ( சேர்ச்சி . ) 
அரசருக்கே உரித்து , ( தகுதி . ) 
அவலுக்குநெல் , ( அது அது ஆதல் . ) 
கழிற்கும் குற்றேவல் செய்தான் . [ பொருட்டு .) 
சாத்தனுக்கு மகன் . [ முறை . ) 


அவனுக்கும் அவளுக்கும் பொருத்தம் இல்லை . ( யாப்பு . ) 
இன்றைக்கு வரும் . ( எல்லை . ) 
அவ்வூர்க்கும் இவ்வூர்க்கும் காதம் . ( எல்லை . ) 
அவனுக்குச் சிறந்தவன் இவன் . ( சிறப்பு . ) 
மனைக்கு விளக்கு மனையாட்டி ( உவமை.) 


299. THE FIFTH CASE. 
உக்க . ஐந்தாவதன் உருபில்லும், இன்னும் , 
நீங்கள் ஒப்பெல்லை ஏதுப் பொருளே. 

( வினா 61. ) 


( ஐந்தாம் வேற்றுமையின் உருபாவன: இல்லும், மேற் கூறிய இன்னும் 
ஆம் . அவற்றின் பொருளாவன : நீங்கற்பொருளாகவும் , உவமைப்பொரு 
ளாகவும் , எல்லைப்பொருளாகவும் , ஏதுப்பொருளாகவும் , தம்மை ஏற்ற 
பெயர்ப் பொருளை வேற்றுமை செய்தலாம் . ) 

1. நீக்கப்பொருள் . 
( உ - ம் . ) தலையின் இழிந்த மயிர் அனையர் மாந்தர். 

[ உருபேற்ற சொல் தலை ; உருபு நோக்கிய சொல் மயிர் . ] 
அரசரில் பெரியர் கற்ளேர் . ( உயர்வு . ) 
ஆவின் இழித்தது மேதி . ( தாழ்வு .) 


11. ஒப்பு . 
பாலின் வெளிது கொக்கு . ( வண்ணம் . ) 
அதனிற் பெரிது இது . [ அளவு . ) 


III . எல்ல . 
கருவூரின் கிழக்கு , மருவூரின் மேற்குச்சோணா . 


IV . எது . 
கள்ளரின் அஞ்சினான் . 
வாணிகத்தின் ஆயினன் . 


க 20 


11. சொல்லதிகாரத்தில் (1 ) பெயரியல் . 


300. THE SIXTH CASE . 


ந 00 . ஆறன் ஒருமைக் கதுவும் , ஆதுவும் , 

பன்மைக் கவ்வும் , உருபாம் ; பண்புறுப் 
பொன்றன் கூட்டம் , பலவின் ஈட்டம் , 
திரிபின் ஆக்கம் , ஆந்தற் கிழமையும் ,, 
பிறிதின் கிழமையும் , பேணுதல் பொருளே. 

( வினா 62. ] 


[ ஆறாம் வேற்றுமையினது ஒருமைப் பொருண்மைக்கு மேற்கூறிய அது 
என்பதே அன்றி , ஆது என்பதும் ; பன்மைப் பொருண்மைக்கு அகரமும் 
உருபாம் . அவற்றின் பொருளாவன : குணமும் தொழிலுமாகிய பண்பும் , 
சினையும் , ஒருபொருட்கூட்டமும் , பலபொருட் கூட்டமும் , ஒன்று திரிந் 
தொன்றானதும் , ஆகிய ஐந்து தற்கிழமைப் பொருளினையும் பிறிதின் கிழ 
மைப்பொருளினையும் உடையதாகத் தம்மை ஏற்ற பெயர்ப்பொருளை வேற் 
றுமை செய்தலாம் . ] 

( உ - ம் . ) 1. ஐவகைத்தற்கிழமை . 


நிலத்தது அகலம் , 
சாத்தனது இயல்பு . 


( பண்புத்தற்கிழமை ) 


( 1. ) 
[உறுப்புத்தற்கிழமை ) 


சாத்தனது கண் . 


மக்களது தொகுதி 
நெல்லினது குப்பை . 


( ப . ) 
[ ஒன்று பல கூடிய ஒன்றன் கூட்டத்தற் கிழமை. ) 


( Iv . ) 
( வேறு பல கூடிய பலவின் ஈட்டத்தற்கிழமை ) 


விலக்கினது கூட்டம் , 


செல்லினது பொரி . 


( திரிபினக்கத்தற்கிழமை ) 


II . பிறிதின் தற்கிழமை. 
சாத்தனது வில் . 

( பொருட்பிறிதின் கிழமை ) 
சாத்தறை தோட்டம் . [ இடப்பிறிதின் கிழமை . ) 

பிறவும் அன்ன . 


எனதுகை , தனதுதாள் . ( ஒருமை ) 
எனகைகள் , தனதால்கள் . ( பன்மை ) 


16 


கஉக் 


நன்னூல் 


301. THE SEVENTH CASE . 


ந 0 க . ஏழன் உருபு கண் ஆதி ஆகும் ; 

பொருள் முதல் ஆறும் ஓர் இரு கிழமையின் 
இடன் ஆய் நிற்றல் , இதன் பொருள் என்ப . 

( வினா 63. ) 


( ஏழாம் வேற்றுமையின் உருபு மேற்கூறிய கண்ணே அன்றி , வருஞ் 
சூத்திரத்தில் சொல்லப்பட்ட பிறவும் ஆம் . இவற்றின் பொருளாவன : 
தம்மை ஏற்ற பெயர்ப்பொருளாகிய பொருள் முதலிய ஆறும் மேற்போந்த 
இருகிழமைப் பொருட்கும் இடமாகிநிற்க , அவற்றினை வேற்றுமை 
செய்தலாம் , என்று சொல்லுவர் புலவர் . ] 


302. FORMS OF THE SEVENTH CASE . 


ந 02 . கண் , கால் , கடை , இடை , தலை , வாய் , திசை , வயின் , 

முன் , சார் , வலம் , இடம் , மேல் , கீழ் , புடை , முதல் , 
பின் , பாடளை, தேம் , உழை , வழி , உழி , உளி, 
உள் , அகம் , புறம் , இல் இடப்பொருள்உருபே . 

[ வினா 63. ) 


( இங்கனம் கண் முதலாக இல் ஈறாக எண்ணப்பட்ட இருபத்தெட் 
டும் இடப்பொருளாக வேற்றுமை செய்யும் உருபுகளாம் . ) 


303. THE EIGHTH CASE . 


ந.ந. எட்டன் உருபே எய்து பெயர்ஈற்றின் 

திரிபு , குன்றல் , மிகுதல் , இயல்பயற் 
றிரிபும் ஆம் ; பொருள் , படர்க்கை யோரைத் 
தன் முகம் ஆகத் தான் அழைப்பதுவே . 

( வினா 64. ) 
( எட்டாம் வேற்றுமை ஆகிய விளிக்கு வேறுருபின்று , அவ்விளி 
அடைந்த பெயர் ஈற்றின் திரிபும் , கேடும் , மிகுதலும் , இயல்பும் , ஈற்றயல் 
நின்றதன் திரிபுமே உருபாம் ; இவற்றின் பொருளாவன : இவற்றினை ஏற்ற 


க -2 


II . சொல்லதிகாரத்தில் ( 1 ) பெயரியல் . 


படர்க்கைப் பெயர்ப்பொருளை ஒருவன் தனக்கு எதிர்முகமாக அழைக்கப் 
படுவதாக வேற்றுமை செய்தலாம் . ) 


304. NOUNS WHICH ADMIT OF THE VOCATIVE . 


ந.ச. இ , உ , ஊ , வோ டை , ஓ , ன , ள , , ல , 

ய , ஈற்றுயர்திணை ஓ , ர , அல் இவற்றோடு 
ணஃகான், ஆ , ஈ முகும் பொதுப்பெயர் 

ஞ , ந , ஒழி அனைத்திற் றஃறிணை விளிப்பன . 
[ இ , உ , ஊ , ஐ , ஔ , ன , ள , ர , ல , ய என்னும் பத்தீற்றுயர்திணைப்பெ 
யரும் ; இவற்றுள் ஓகாரமும் , ரகரமுமான இரண்டும் ஒழித்து நின்ற எட் 
டுடனே ணகாரமும் , ஆகாரமுமான இரண்டும் கூடிய பத்தீற்றுப் பொ 
துப்பெயரும் , நாலாறு மீறே ( க 0 எ . ) என்றவற்றுள் ஞகரமும் , நகரமும் , 
இன்னோரன்ன இடங்களின் ஈறாகாதென மேலை அதிகாரத்து விலக்கிய 
எகரமும் ஒழிந்த ( க 0 அ . ) இருபத்தோர் ஈற்றஃறிணைப்பெயரும் விளிக் 
கப்படுவன ஆம் . ] 


305. TERMINATIONS OF EIGHTH CASE .. 
நாரு . இம்முப்பெயர்க்கண் இயல்பும் , ஏயும் , 
இகர நீட்சியும் , உருபா மன்னே . 

( வினா 64. ) 
( மேல் விளிக்கப்படும் என்ற மூவகைப் பெயர்க்கண்ணும் , இயல்பா 
தலும் , ஏகாரமிகுதலும் , இகர ஈறு ஈகார ஈறாய்த் திரிதலும் , விளி உருபாம் 
பெரும்பாலும் . ) 

( உ - ம் . ) முனி வேந்து . ( இயல்பு . ) 

முனியே . ( ஏகாரம் மிகுதல் . ) 
நம்பி . ( இகரம் கீதல் . ) 


306. THE SAME . 


நசுர்ஐ இறு பொதுப்பெயர்க் காயும் , ஆவும் , 

உருபாம் ; அல்லவற் றாயும் ஆகும் . 
( ஐகார ஈற்றுப் பொதுப்பெயர்க்கு இயல்பும் , ஏகாரமிகுதலும் அன்றி , 
ஐகாரம் ஆயும் ஆவுமாய்த்திரிதலும் , உயர்திணை அஃறிணைப்பெயர்க்கு 
அவ்வுருபுகள் அன்றி ஐகாரம் ஆய் எனத் திரிதலும் உருபாம் . ] 

( உ - ம் . ) அன்னை , அன்னாய . 


கரு 


நன்னூல் 


307. THE SAME .. 


ந 0 எ . ஒருசார் ன வீற் றுயர்திணைப் பெயர்க்கண் 

அளபி வழிவயல் நீட்சி ; அதனோ 
டீறு போதல் ; அவற்றோ டோ உறல் ; 
ஈறழிந்தோ உறல் ; இறுதி ய ஆதல் ; 
அதனோ டயல்திரிந் தேஉறல் ; ஈறழிந் 
தயல் ஏ ஆதலும் ; விளி உருபாகும் . 


( பொது விதி அன்றி , னகர சற்று உயர்திணைப்பெயர்களுள் சில அள 
பெழுதலும் , சில ஈறுகெடுதலும் சில ஈற்றயனீடலும் , சில ஈற்றய 
னீண்டு , ஈறுகெட்டு ; ஓகார மிகுதலும் , சில ஈறுகெட்டு ஓகாரமிகுதலும் , 
சில இறுதி னகர ஒற்று யகராற்றாய்த்திரிதலும் , சில இறுதி னகர ஒற்று யாக 
ர ஒற்றாய்த் திரிந்து அயலில் ஆகாரம் ஓகாரமாய் ஏகாரமிகுதலும் , சில ஈறு 
கெட்டயலில் அகரம் ஏகாரம் ஆதலும் , விளியுருபாம் . ) 

( உ - ம் . ) அம்பர்கிழா அன் . ( அளபெடை . ) 

தோழ . (ஈறழிந்தது . ) 
பெருமான் . ( அயல் நீண்டது . ) 
இறைவா . [ அயல் நீட்சியோடு ஈறழிந்தது . ) 
ஐயாவோ. [ அயல் நீண்டு , ஈறு கெட்டு , ஓமிக்கது . ) 
வாயிலாய் . [ ன யவ்வாயிற்று . ) 
வாயிலோயே . [ இறுதியவ்வாகி, ஈற்றயல் - ஆகி , ஏமிக்கது . ) 
ஐயே . ( ஈறுகெட்டு அகரம் ஏகாரம் ஆயிற்று .) 


308. THE SAME . 
நவு. ளஃகான் உயர்பெயர்க் களபீரழிவயல் 

நீட்சி ; இறுதி யாற்றாதல் ; 

அயலில் அகரம்ஏ ஆதலும் விளித் தனு . 
( ளகர ஈற்றுயர்திணைப் பெயர்க்குப் பொது விதியன்றி அளபெழலும் , 
ஈறுகெடலும் , அயல் நீடலும் , இறுதி ளகராற்று யகராற்றாதலும் , ஈற்றயல் 
அகரம் ஏகாரமாதலும் விளியுருபாம் . ) 

( உ - ம் . ) விறன்மிகுவே என் , ( அளபெடை . ) 

துனி கொள்ளல் எல்லா நீ ! ( ஈறு கெட்டது . ) 
நமர்காள் . ( ஈற்றயல் நீண்டது . ) 
குழையாய் . ( எகரம் பகரம் ஆயிற்று .) 
தலைமீது கொள்வேம் அடிகேள் . ( அயல் நின்ற அ , ஏ ஆயிற்று . ) 


D 


கஉச 


II . சொல்லதிகாரத்தில் ( 1 ) பெயரியல் . 


309. THE SAME . 


ஙக . சவ்வீற் றுயர்பெயர்க் களபெழல் ; ஈற்றயல் 

அகரம் இ , ஈ , ஆதல் ; ஆண்டை ஆ 
ஈஆதல் ; அதனோ டேஉறல் ; ஈற்றே 
மிக்கயல் யாக்கெட் டதன் அயல் நீடல் ; 
ஈற்றின் ஈர்உறல் ; இவையும் ஈண்டுருபே .. 


[ பொது விதியன்றி , ரகார ஈற்று உயர்திணைப் பெயர்க்கு அளபெழலும் , 
ஈற்றயல் அகரம் இகரமாதலும் , ஈகாரமாதலும் , அவ்விடத்து ஆகாரம் ஈகா 
ரமாதலும் , அதனோடு ஏகாரம் ஏற்றலும் , ஈற்றில் ஏகாரமிக்கு அயலில் யாக் 
கெட்டு அதன் அயல் இகரம் ஈகாரமாதலும் , ஈற்றினீராதலும் , விளியு 
ருபாம் . ) 

( உ - ம் . ) சிறாஅர். ( அளபெடை ) 

நல்லன்மின் தெவ்விர் . [ தெவ்வர் என்பதில் அர் என்பது இர் ஆயிற்று . ) 
வணிகீர் . ( அ , ஈ ஆயிற்று .) 
சான்றீர் . ( ஆ , ஈ ஆயிற்று . ) 
சான்றீரே . ( ஆ . ச ஆகி , ஏமிக்கது . ) 
நம்பிரே . ( நம்பியார் என்பதில் எமிக்கு , பாகெட்டு , இ , ஈ ஆயிற்று .) 
எமார் . ( ஈற்றில் ஈர் வந்தது . ) 


310. THE SAME . 


நக0 . லகார ஈற்றுயர் பெயர்க் களப்பயல் நீட்சியும் , 

யகார ஈற்றிற் களபும் ஆம் உருபே . 


( பொதுவிதி அன்றி , லகார ஈற்று உயர்திணைப்பெயர்க்கு அளபெழலும் , 
ஈற்றயனீடலும் , யகார ஈற்று உயர்திணைப்பெயர்க்கு அளபெழலும் , உ 
ருபாம் . ] 

( உ - ம் ) மாஅல் . [ அனபெடை . ) 

தோன்ற அல் . ( ஈற்றயல் கட்சி . ) 
சேஎய் , ( யகராற்றிற்கு அளபெடை .] 


311. THE SAME . 


நகக . ன ஈற்றுயர்திணை அல்இரு பெயர்க்கண் 

இறுதி அழிவத னோடயல் நீட்சி ; 


கஉரு 


நன்னூல் 


( பொதுவிதியன்றி , னகர ஈற்று அஃறிணைப் பெயர்க்கண்ணும் , விரவுப் 
பெயர்க்கண்ணும் , இறுதி கெடுதலும் , அதனோடு ஈற்றயல் நீடலும் , விளி 
உருபாம் . ) 
( உ - ம் ) அலவ , ( அஃறிணைப் பெயர் ) 

( பொதுப்பெயர் . ) 


சாத்த . 
சாத்தா . 


312. THE SAME . 


நகஉ . ல , ள , ஈற் றஃறிணைப் பெயர்பொதுப் பெயர்கண் 

ஈற்றயல் நீட்சியும் உருபாகும்மே. 


( பொதுவிதி அன்றி , லகார ளகார ஈற்று அஃறிணைப்பெயர்க்கண்ணும் , 
விரவுப்பெயர்க்கண்ணும் , ஈற்றயல் நீடலும் , விளியுருபாம் . ] 
( உ - ம் ) முயரல் . 

( அஃறிணை . )) 
மக்காள் . ( பொதுப்பெயர் ) 


கிளிகாள் . 


313. KINDS OF VOCATIVE .. 


நகங . அண்மையின் இயல்பும் ,ஈ றழிவுஞ் ; சேய்மையின் 

அளவும் ; புலம்பின் ஓவும் ஆகும் . 


( மேற்போந்த விளியுருபுகளுள் இயல்புகளும் , ஈறழிவுகளும் அண்மை 
விளிக்கண்ணும் ; அளபுகள் சேய்மை விளிக்கண்ணும் ; ஓகாரங்கள் புலம் 
பல் விளிக்கண்ணும் வரும் . ) 


314. VOCATIVE WANTING . 


நகச . நுவ்வொடு வினாச்சுட் இற்றன, ள , ர , 

வை , துத் , தாந் , தான் , இன்னன விளியா . 


[ மேல் விளிக்கப்படும் என்ற வற்றுள் , நுவ்வுடனே மூன்று முதல் வினா 
வையும் , மூன்று சுட்டையும் , வரன்முறையே பொருந்திய ன , ள , ர என் 
னு மூன்றீற்றுயர்திணைப்பெயர்களும் , வை , து என்னும் இரண்டீற் 
றஃறிணைப்பெயர்களும் , தாம் , தான் என்னும் பொதுப்பெயரும் விளிக் 
கப்படா . ) 


கஉகா 


II . சொல்லதிகாரத்தில் (1 ) பெயரியல் . 


315. SPECIAL RULE ABOUT THE TERMINATIONS ஐ , கண் , அது . 
நகரு . முதலை ஐயுறிற் சினையைக் கண்உறும் ; 

அது முதற் காயிற் சினைக்கை ஆகும் . 
[ முதலினை ஐ உருபு பொருந்தில் சினையினைக் கண்ணுருபு பொருந் 
தும் ; அது உருபு முதலுக்கு வரில் சினைக்கு ஐஉருபு வரும் . ] 

( உ - ம் ) யானையைக் காலின்கண் வெட்டினான் . 

யானையது காலை வெட்டினான் . 

யானையின்கண் காலை வெட்டினான் . 
* [ முதல் , சினை , இரண்டிடத்தும் ஐஉருபு வாராது . ) 


316. FURTHER ILLUSTRATION OF ( 315. ) 
THE BODY AND ITS MEMBERS . THE AGGREGATE AND ITS PARTS . 


நகசு . முதல் இவை, சினை இவை , எனவே றுள இல , 

உரைப்போர் குறிப்பின ; அற்றே பிண்டமும் . 
( கடங்கள்இவை , படங்கள் இவை , என்றாற்போல முதற்பொருள்கள் 
வை , சினைப்பொருள்கள் இவை, என வேறுள்ளன இலவாம் , ஒருபொரு 
ளையே இரண்டாகப் பகுத்துக்கூறுவார் குறிப்பின் மாத்திரையவே ஆம் . 
பிண்டப்பொருளும் அத்தன்மைத்தாம் . ) 

( உ - ம் . ) நெல்லைப் பொலியின்கண் வாரினான் . 
நெல்லினது பொலியை வாரினான் . 

( பிண்டப்பொருள் .) 
நெல்லைப் பொலியை வாரினான் , என்பது வழு . 


317. INTERCHANGE OF CASES . 

. 
THE CONTEXT IS THE GUIDE . 


நகஎ . யாதன் உருபிற் கூறிற் றாயினும் 
பொருள் செல் மருங்கின் வேற்றுமை சாரும் . 

( வினா 137. * ] 
[ ஒருவேற்றுமைப்பொருள் மற்றொரு வேற்றுமை உருபால் கூறப்பட் 
டதாயினும் , அவ்வுருபு மயங்கி வந்தமையின் அவ்வுருபு சென்ற வழியே 
பொருள் சாராது , பொருள்சென்றவழியே அவ்வுருபு சாரும் . ) 

( உ - ம் . ) ( 1 ) நாகுவேயொடு நக்கு வீங்கு தோள். 

( ஓைெவ ஐபு ருபாகத் திரித்துக் கொள்க .) 
( 2. ) மணற்கின்ற முனை 

[ குவ்வைக் கண்ணுருபாக்குக . ) 
( 3. ) செய்யவடெ எவையைக்காட்டிவிடும். 

[ ஐபுரபைக் குவ்வுருபாக்குக . ) 


கஉஎ 


நன்னூல் 


அவராற் செய்யத்தகும் அக்காரியம் . 
அவர்க்குச் செய்யத்தகும் அக்காரியம் . 
மதுரைக்கு வடக்குச் சிதம்பரம் . 
மதுரையை நீங்கினான் , 
காளைக்கு வருவான் . 


318. POETICAL INSERTION OF 91. 
கைவு . ஐ , ஆன் , குச் செய்யுட் கவ்வும் ஆகும் ; 

ஆகா அஃறிணைக் கான் அல் லாதன . 


[ ஐ , ஆன் , கு என்னு மூன்று ருபுஞ்செய்யுளகத்து ஒரோவழி அகரமா 
கத் திரிந்து வரவும் பெறும் ; அஃறிணைக்கண்ணெனின் ஆன் ஒன்றுமே 
திரியும் , ஐயுங் குவ்வுந் திரியா . ) 

( உ - ம் . ) காவலோனைக் களிறஞ்சும் . ( காவலோனை . ) 

புலவரான . ( புலவரான் .] 
கடிநிலை இன்றே ஆசிரியற்க. ( ஆசிரியற்கு . ] 
புள்ளினான . ( புள்ளினான் . ] 


319. THE GOVERNING , OR SUPPLEMENTARY WORD . 
நககூ . எல்லை இன்னும் , அதுவும் பெயர் கொளும் ; 

அல்ல வினைகொளு நான் கேழ் இருமையும் 

புல்லும்பெரும்பாலும் , என்மனார் புலவர் . 
( நீங்கல் , ஒப்பு , எல்லை , எதுப்பொருளே " என்னும் நான்குபொருள்க 
ளுள் , எல்லைப்பொருட்டாகிய ஐந்தாம் வேற்றுமையும் ஆறாம் வேற்றுமை 
யும் பெயரைக்கொண்டு முடியும் . ஒழிந்தஎழுவாய் முதலிய வேற்றுமைக 
ளெல்லாம் வினையைக்கொண்டு முடியும் . அவற்றுள் நான்காம் வேற்றுமை 
யும் ஏழாம் வேற்றுமையும் வினையினையே அன்றி வினையொடு பொருந்தும் 
பெயரையுங்கொண்டு முடியும் பெரும்பாலும் , என்று சொல்லுவர் புல 
வர் . ) 
( உ - ம் . ) ( 1. ) கருவூரின் கிழக்கு . சாத்தனதுகை ( பெயர் கொண்டன. ) 

( 2. ) சாத்தன் வந்தான் . 

குடத்தை வனைந்தான் . 
வாளால் வெட்டினான் . 
சாத்தனுக்குக் கொடுத்தான் . ( இவை வினை கொண்டன.) 
நோயின் தீங்கினான் . 
அவையின்கண் இருந்தான் . 

கொற்கு கொள் , 
( 3. ) பிணிக்கு மருந்து . 

( இவை பெயரும் கொண்டன. ) 
மணியின்கண் ஒளி . 


பெயரியல் முற்றிற்று . 


சஉவு 


II . சொல்லதிகாரத்தில் ( II- ) வினையியல் , 


நன் னூல . 


II . சொல்லதிகாரத்தில் 


( II . ) விவனயியல் . 


320. DEFINITION OF A VERB . 


ங 20 . செய்பவன் , கருவி , நிலம் , செயல் , காலம் , 
செய்பொருள் , ஆறு , தருவது வினையே . 

( வினா 45. ) 


[ கருத்தாவும் , கருவியும் , இடமும் , செயலும் , காலமும் , செயப்படுபொ 
ருளும் ஆகிய அறுவகைப்பொருளையும் தருவது தெரிநிலை வினைச் சொல் 
லாம் . ) 
( உ - ம் . ) வனைந்தான் , ( என்பதில் செய்பவன் , குபவன் ; கருவி , தண்டசக்காமுதலியவை ; சிலம் , வனையும் 

நிலம் ; காலம் , இறந்தகாலம் ; செய்பொருள் , குடம் முதலியவை . ) 


321. CONJUGATED APPELLATIVES . 

. 


கூஉக . பொருள் முதல் ஆறினுந் தோற்றி , முன் ஆறனுள் 
வினை முதல் மாத்திரை விளக்கல் வினைக்குறிப்பே . 

( வினா 93. ) 


( பொருளாதி ஆறும் அடியாக அவற்றின்கண் தோன்றி , மேல்கருத்தா 
முதலாகச் சொன்ன ஆறனுள் கருத்தா ஒன்றையுமே விளக்குதல் வினைக்கு 
றிப்புச் சொல்லினது இலக்கணம் ஆம் . ) 


17 


க 2 க 


நன்னூல் 


[ பொருள் . ) 
அகத்தன் . 
ஆதிரையான் , ( காலம் .) 
குறுந்தானன் . ( சினை . ) 
சரியன் . ( குணம் . ) 

( தொழில் ) 

[ 276. காண்க . ) 
[ S இவை " குழையை புடையன் ஆயினான் , " " அகத்தின் கண்ணிருந்தான் , " என அர்த்தம் கொடுப்ப 
தால் வினக்குறிப்பு முற்று என்று சொல்லுவார்கள் . ஆகிலும் இவை எல்லாம் பெயர்ச் சொற்கள் என்றும் ஆயி 
னான் ஆயிருந்தான் என்கிற வினைமுற்று அவற்றின்பின் தொக்கு நிற்கிறதென்றும் கூறுவது தகும் . ] 


322. FINITE TERE AND INCOMPLETE FORMS . 


ங 22 . அவைதாம் , - முற்றும் பெயர்வினை எச்சமும் ஆகி 
ஒன்றற்குரியவும் பொதுவும் ஆகும் . 

னா 77. ) 


[ மேல் இரண்டு சூத்திரத்தானும் கூறிய தெரிநிலையாயும் குறிப்பா 
யும் வரும் வினைச்சொற்கள் தாம் முற்று வினைச்சொற்களும் , பெயரெச்ச 
வினைச்சொற்களும் , வினையெச்ச வினைச்சொற்களும் , ஆகித் திணை பால் 
இடங்களின் ஒன்றற்குரியனவும் பொதுமையில் நிற்பனவும் ஆகும் . ) 


323 . 


THE FINITE VERB , 


முற்றுவினை . 


ஈஉ ங . பொது இயல் பாறையுந் தோற்றிப் பொருட்பெயர் 
முதல் அறு பெயர் அல தேற்பில முற்றே . 

( வினா 77. ) 


[ தெரிநிலை முற்றும் , குறிப்பு முற்றும் , பெயரெச்சமும் , பெயரெச்சக்கு 
றிப்பும் , வினையெச்சமும் , வினையெச்சக்குறிப்பும் ஆகிய அறுவகைவினை 
வினைக்குறிப்புக்கும் பொது இலக்கணமாகிய செய்பவன் முதலிய ஆறனை 
யும் தோற்றுவித்துப் பொருட்பெயர் முதலிய அறுவகைப்பெயரையும் 
பயனிலையாக ஏற்பனவாகி அல்லது ஒன்றனையும் ஏலாதன முற்றுவினை 
வினைச்குறிப்புக்களாம் . ) 

( உ - ம் . ) செய்தான் அவன் . 

சல்வன் அவன் . 


ககூடு 


II . சொல்லதிகாரத்தில் ( ப . ) வினையியல் , 

. 


324. THE TWENTY SEVEN FORMS OF THE FINITE VERB . 

முற்றுவினை இலக்கணம் 
நஉச . ஒருவன் முதல் ஐந்தையும் படர்க்கை இடத்தும் ; 

ஒருமைப் பன்மையைத் தன்மை முன்னிலையினும் . 
முக்காலத்தினு முரண முறையே 
மூவைந்திருமூன் முறாய் முற்று 
வினைப்பதம் ஒன்றே , மூவொன்பான் ஆம் . 

( வினா 77. ) 
[ ஒருவன் , ஒருத்தி , பலர் , ஒன்று , பல என்னும் ஐம்பாலவாகிய வினை 
முற்றுக்களைப் படர்க்கைக்கண்ணும் ; ஒருமை பன்மை என்னும் இருபா 
லவாகிய வினைமுற்றுக்களைத் தன்மைக்கண்ணும் , முன்னிலைக்கண்ணும் , 
வைத்து முக்காலங்களானுமாற , முறையே படர்க்கை வினைமுற்றுப் பதி 
னைந்தும் , தன்மைவினைமுற்றாறும் , முன்னிலை வினைமுற்றாறும் ஆகிய 
முற்றுவினைச்சொல் ஒன்றுமே இருபத்தேழாம் . ] 
( உ - ம் . ) ( 1 ) நடந்தான் , ள் , ர் , து , ன . ( போன காலம் .) 

நடக்கின்றான் , ள் , ர் , து , ன . நிகழ்காலம் . படர்க்கைவினைமுற்று 
நடப்பான் , ள் , ர் , து , ன . ( எதிர்காலம் . ) 


( 2. ) நடந்தேன் , ம் . 

நடக்கிறேன் , ம் . 
நடப்பேன் , ம் . 


[ போனகாலம் . ) 
[ நிகழ்காலம் . ) 
( எதிர்காலம் . ) 


தன்மை வினைமுற்று 


( 3. ) நடந்தாய் , நடந்தீர் . ( போனகாலம் . ) 

நடக்கிறாய் , நடக்கிறீர் . ( நிகழ்காலம் . ) 
நடப்பாய் , எடப்பீர் . ( எதிர்காலம் . ) 


முன்னிலை வினைமுற்று 


ஆக , வலை மூன்றுக்கும் 
முற்றுவினை உஎ . 


325. THE THIRD PERSON SINGULAR , MASCULINE . 
நஉரு . அன் , ஆன் , இறுமொழி ஆண்பாற் படர்க்கை . 


[ அன் , ஆன் என்னும் இருவிகுதியும் இறுதியாகிய மொழிகள் உயர் 
திணை ஆண்பால் படர்க்கை வினைமுற்றும் , வினைக்குறிப்பு முற்றும் ஆம் . ] 
( உ - ம் . ) நடந்தனன் 

நடந்தான் . ( போனகாலம் . ) 
நடக்கின்றனன் 

நடக்கிறான் . ( கெழ்காலம் . ) 

நடப்பான் , ( எதிர்காலம் . ) 
குழையினன் 

குழையான் . ( குறிப்பு வினைமுற்று .) 


நடப்பனன் 


கருக 


நன்னூல் 


326. THE THIRD PERSON SINGULAR , FEMININE . 
கூஉசு . அள் , ஆள் , இறுமொழி பெண்பாற் படர்க்கை , 


[ அள் , ஆள் என்னும் இருவிகுதியும் இறுதி ஆகிய மொழிகள் உயர்தி 
ணைப் பெண்பாற் படர்க்கை வினைமுற்றும் குறிப்பு முற்றும் ஆம் . ] 

( உ- ம் . ) நடந்தனன் 

நடக்கின்றனள் . நடக்கின்றாள் , 


நடந்தாள் . 


... 


... 


நடப்பள் 
குழையினன் ... 


நடப்பாள் . 
குழையாள். 


327. THE THIRD PERSON PLURAI EPICENE . 
ஙஉஎ . அர் , ஆர் , ப , ஊர் அகரமார்ஈற்ற 

பல்லோர் படர்க்கை ; மார் வினையொடு முடிமே . 


[ அர் , ஆர் , ப , மார் என்னும் நான்கு விகுதியினையும் , இறுதியாகவு 
டைய மொழிகள் உயர்திணைப்பன்மைப் படர்க்கை வினைமுற்றும் , குறிப் 
புமுற்றும் ஆம் . இவற்றுள் மாரீற்று வினைமுற்றுப் பொது விதியால் பெய 
ருடன் முடிவதன்றி வினையுடனு முடியும் . ) 

( உ - ம் ) நடந்தனர் , நடந்தார் . 

நடக்கின்றனர் , நடக்கின்னர் , 
நடப்பர் , நடப்பார் . 
குழையினர் , குழையார் . 
நடப்ப , மொழிப . 
ஆர்த்தார் கொண்மார் வந்தார் . 


328. THE THIRD PERSON SINGULAR , NEUTER . 


நஉவு . து , று , டுக் குற்றியல் உகரஈற்ற 

ஒன்றன் படர்க்கை ; டுக் குறிப்பின் ஆகும் . 


[ இம்மூன்று குற்றியலுகர ஈற்று விகுதிகளையும் இறுதியாகவுடைய 
மொழிகள் அஃறிணை ஒருமைப்படர்க்கை வினைமுற்றும் குறிப்பு முற்றும் 
ஆம் . இவற்றுள் , இவ்விகுதி குறிப்பின்கண் அன்றித் தெரி நிலைக்கண் 
வாராது . ) 
( உ - ம் .) நடந்தது , நடக்கின்றது , நடப்பது , 

[ 
உந்தன்று , கயித்து . 

[ தெரிகிலை . ) 
அணித்து , அற்று , பொருட்டு , ( குறிப்பு . ) 


கஉ 


II . சொல்லதிகாரத்தில் ( 11 ) வினையியல் . 


329. THE THIRD PERSON PLURAL , NEUTER . 
கூஉக . அ , ஆ , ஈற்ற பலவின் படர்க்கை ; 

3. 
ஆவே எதிர்மறைக் கண்ணதாகும். 
- [ இவ்விருவிகுதியினையும் இறுதியாகவுடைய மொழிகள் அஃறிணைப் 
பன்மைப் படர்க்கை வினைமுற்றும் குறிப்பு முற்றும் ஆம் . இவற்றுள் , ஆகா 
ரம் எதிர்மறை வினைக்கண்ணதாம் அன்றி , உடன்பாட்டுவினைக்கண் 
வாராது . ) 
( உ - ம் . ) ( 1 ) நடந்தன , நடந்த 

நடவா நின்றன , நடக்கின்றன. [ தெரிகிலை உடன்பாடு ) 

நடப்பன , நடப்ப , 
( 2. ) கரியன் , கரிய . ( குறிப்பு உடன்பாடு ) 
( 3. ) நடந்தில் , நடவாயின்றில் , இல்லன , இல்ல . 
( 4. ) நடவா . 


பயின்றன. 


330. FORMS ADMITTING NO DISTINCTION OF GENDER (OR CLASS . ) 
நங O. தன்மை , முன்னிலை , வியங்கோள் , வேறிலை 

உண்டீர் எச்சம் , இருதிணைப் பொது வினை . 


( தன்மைவினை வினைக்குறிப்பு முற்றும் , முன்னிலை வினை வினைக்கு 
றிப்பு முற்றும் , வியங்கோள் வினைமுற்றும் , வேறு , இல்லை , உண்டு என்னு 
மூன்று வினைக்குறிப்பு முற்றும் , பெயரெச்சவினை வினைக்குறிப்பும் , வினை 
யெச்சவினை வினைக்குறிப்பும் , இருதிணைக்கும் பொதுவினை ஆம் . ) 


331. THE FIRST PERSON SINGULAR . 


நஙக . கு , டு , து , று என்னுங் குன்றியல் உகாமோ 

ல் , அன் , என் , என் , ஆகும்,ஈற்ற 
இருதிணைமுக்கூற் றொருமைத் தன்மை . 


( இவ்வெட்டு விகுதிகளையும் இறுதியாகவுடைய மொழிகள் இருதி 
ணைக்கண்ணவாகிய ஒருவன் ஒருத்தி ஒன்றென்கிற மூன்று பால்களுக்கும் 
ஒருமைத்தன்மை வினைமுற்றும் குறிப்பு முற்றும் ஆம் . ) 
( உ - ம் . ) உண்கு . ( = உண்பேன்.) சென்று . ( = சென்றேன் . ) 

( = உண்டேன் .) சேது . ( = செல்லுவேன் . ) 
- வந்தேன் . ) திருமு . ( = திருமுவேன். ) 

வருவேன் .) 
( = உண்பேன் . ) 

( உண்டேன் .) 
உண்பென் . 


வருது . 
உண்பல் , 


உண்டனன் . 
உண்டனேன் . 


கசுகூ 


நன்னூல் 


332. THE FIRST PERSON PLURAL . 


எ 


நஙஉ . அம் , ஆம் என்பன முன்னிலை யாரையும் , 

எம் , ஏம் , ஓம் இவை படர்க்கை யாரையும் , 
உம் ,ஊர் க , ட , த , ற , இருபா லாரையும் ,, 

தன்னொடு படுக்குந் தன்மைப் பன்மை . 
( தன்னிலையில் நிற்பதன்றி அம் , ஆம் என்னும் இவ்விருவிகுதியினையும் 
இறுதியாகவுடைய மொழிகள் முன்னிலையாரையும் , எம் , ஏம் , ஓம் என் 
னும் இம்மூன்று விகுதியினையும் இறுதியாகவுடைய மொழிகள் படர்க் 
கையாரையும் , கும் , டும் , தும் , றும் என்னும் இந்நான்கு விகுதியினையும் 
இறுதியாகவுடைய மொழிகள் முன்னிலை படர்க்கை என்னும் ஈரிடத்தா 
ரையும் , தன்னுடன் கூட்டும் உளப்பாட்டுத் தன்மைப்பன்மை வினை முற் 
றும் குறிப்பு முற்றுமாம் . ) 
( உ - ம் . ) ( 1. ) உண்டனம் , உண்ணாகின்றனம் , உண்பம் . 

உண்டாம் , உண்ணாநின்றம் , 


உண்பரம் 


தாரினம் , 


தாரினாம் . 


5 


( 2. ) உண்டனெம் , உண்டேம் , உண்டோம் . 

தாரினெம் , தாரினேம் , தாரினோம் . 


உண்கும் , 


உண்டும் , வந்தும் , சேறும் . 


333. SPECIAL RULE . 
ஙஙங . செய்கென் ஒருமையும் செய்கும் என் பன்மையும் 

வினையொடு முடியினும் விளம்பிய முற்றே . 
( செய்கு என்னும் தன்மை ஒருமை முற்றும் , செய்கும் என்னும் தன் 
மைப் பன்மை முற்றும் , பெயருடனே அன்றி வினையுடனேயு முடியும் ; 
அங்ஙன முடியினு மேற்கூறிய முற்றேயாம் . ) 

( உ - ம் ) உண்கு வந்தேன் . 

உண்கும் வந்தேம் , 


எனவரும் . 


334. THE SECOND PERSON IS MORE WORTHY THAN THE THIRD . 
நஙச . முன்னிலை கூடிய படர்க்கையு முன்னிலை . 
[ தன்மையோடு கூடிய முன்னிலை படர்க்கைகள் தன்மையானாற் 
போல முன்னிலையோடு கூடிய படர்க்கையு முன்னிலையாம் . ) 

( உ - ம் .) உண்டீர் நீயும் அவனும் . 


ஒண்விே நாராய் , நின் சேவலு நீயுமாய் 
வண்தேம் பூங்கானல் வைகலுஞ் சென்றீரால் . 


காச 


II . சொல்லதிகாரத்தில் ( ப . ) வினையியல் . 


335. THE SECOND PERSON SINGULAR . 


முன்னிலை ஒருமை . 
நஙரு . ஐ , ஆய் , இகர ஈற்ற மூன்றும் , 

ஏவலின் வரூஉம் எல்லாஈற்றவும் , 
முப்பால் ஒருமை முன்னிலை மொழியே.. 


[ ஐ , ஆய் , இ என்னும் மூன்றீற்று மொழிகளும் விகுதிகுன்றாதும் , குன் 
றியும் , நிற்பனவாகிய ஏவற்கண் வரும் இருபத்து மூன்றீற்று மொழிகளும் , 
ஒருவன் ஒருத்தி ஒன்று என்கிற மூன்று பால்களுக்கும் பொதுவாகிய முன் 
னிலை ஒருமை வினைமுற்றும் குறிப்பு முற்று மாம் . ) 

( உ - ம் . ) உண்டனை , உன்ணாநின்றனை , உண்பை , 
உண்டாய் , உண்ணாநின்றாய் , உண்பாய் . தெரிநிலை முற்று வினைகள் . 

உண்ணாற்றி , சேறி . 


உண்டி , 


நடவாய் , நட , உண் . ( ஏவல் . ) 


வில்லினை , வில்லாய் , வில்லை . ( குறிப்பு ) 


336. ஈ AND I ADDED TO CERTAIN IMPERATIVES .. 
நஙசு . முன்னிலை முன்னர் ஈயும் , ஏயும் , 

அந்நிலை மரபின் மெய் ஊர்ந்து வருமே . 


[ முன்னிலை ஏவல் முற்றென மேற்கூறியவற்றிற்கு முன்னே ஈகாரமும் , 
ஏகாரமும் , ஆண்டு வந்து நிற்றற்குரிய மரபினையுடையமெய் யாதானும் 
ஒன்றை ஊர்ந்து வரும் . ) 

( உ - ம் . ) சென்றி , 


மின்மே 


337. SECOND PERSON PLURAL .. 


நநஎ . இர் , ஈர் , ஈற்ற இரண்டும் இருதிணைப் 

பன்மை முன்னிலை ; மின் , அவற்றேவல் . 


( இர் , ஈர் என்னும் இரு விகுதியினையும் இறுதியாகவுடைய மொழிகள் 
ருதிணைப் பன்மை முன்னிலை வினைமுற்றும் குறிப்பு முற்றும் ஆம் . மின் 


கஙரு 


நன்னூல் 


என்னும் விகுதியை இறுதியாகவுடைய மொழிகள் இருதிணைப் பன்மை 
முன்னிலை ஏவல் முற்றாம் . ) 


( உ - ம் . ) உண்டனிர் , உண்ணாநின்றனிர் , உண்குவிர் 

உண்ணாரின்றீர் , உனையீர் , 


குழையினிர் , குழையீர் . 


உண்மின் . 
[ உண்ணும் , தின்னும் இவைமுதலிய புதியன . ) 


338 . 


THE OPTATIVE . 


நஙவு . க , ய வொடு ர ஒற் றீற்ற வியங்கோள் ; 
இயலும் இடம்பால் எங்கும் என்ப . 

( வினா 85. ) 


[ க , ய என்னும் இரண்டுயிர்மெய்யினையும் , ரகர ஒற்றினையும் இறுதியாக 
வுடையன வியங்கோள் முற்றாம் . அவை மூவிடத்தினும் ஐம்பாலினும் 
செல்லும் என்று சொல்லுவர் புலவர் . ) 


( உ - ம் . ) வாழ்க , வாழிய , வாழியர் . 


வெல்க வாழி வின்வென்றி வார்கழல் , 
செல்க தீயன , சிறக்க நின்புகழ் . 


மகன் எனல் மக்கட்பதடி எனல் . [ அல் . ) 
மரீஇய தொரால் . ( ஆல் . ) 


339. THE DEFECTIVE FORMS வேறு , இல்லை , உண்டு. 
கூகூகூ . வேறில்லை உண்டைம் பால் மூவிடத்தன. 

( வினா 125. ) 


( வேறு , இல்லை , உண்டு என்னு மூன்று வினைக்குறிப்பு முற்றும் ஐம் 
பாற்கும் மூவிடத்திற்கும் உரியனவாம் . ) 

( உ - ம் . ) அவன் 


அவள் 


வேறு . 


இல்லை . 


வான் 


தஙக 


II . சொல்லதிகாரத்தில் ( I. ) வினையியல் . 


340. RELATIVE , OR ADJECTIVAL PARTICIPLES . 


பெயர் எச்சம் . 


நச 0 . செய்த , செய்கின்ற , செய்யும் , என் பாட்டிற் 

காலமுஞ் செயலுந் தோன்றிப் பாலொடு 
செய்வ தாதி அறுபொருட் பெயரும் 
எஞ்ச நிற்பது பெயர் எச்சம்மே . 

( வினா 87. ) 


( செய்த , செய்கின்ற , செய்யும் என்னும் மூவகைப்பட்ட சொல்லின் 
கண் முறையே இறப்பு , நிகழ்வு , எதிர்வு என்னும் மூன்று காலமும் செய 
லும் தோன்றி , வினைமுற்றுதற்கு வேண்டும் பால் ஒன்றும் தோன்றாது 
அப்பாலுடனே செய்பவன் , கருவி , நிலம் , செயல் , காலம் , செய்பொருள் 
என்னும் அறுவகைப் பொருட்பெயரும் ஒழிய நிற்பன பெயரெச்சவினை 
வினைக்குறிப்புகளாம் . ) 

( சாத்தன் . 


கலம் , 


( உ - ம் . ) உண்ட , உண்ணாகின்ற , உண்ணும் . 


உண் . 


வேலான் முகத்த களிறு . 
மூவிலைய வேல் . 
உள்ள பொருள் . 


[ உடன்பாட்டுக் குறிப்புப் பெயர் எச்சம் . ) 


இடாத சாத்தன் . ( எதிர் மறைப் பெயர் எச்சம் . ) 


341. POETICAL CHANGES OF THE FORM செய்யும் . 
நசக . செய்யும் என் எச்சஈற் றுயிர்மெய் சேறலும் , 

செய்யுளுள் உம் உந் தாதலும் , முற்றேல் 
உயிரும் உயிர்மெய்யும் ஏகலும் உளவே . 


[ " செய்யும் ” என்னும் வாய்பாட்டுப் பெயரெச்சத்தின் இறுதி உயிர்மெய் 
கெடுதலும் , செய்யுளகத்து அதன் இறுதி உம்மை உந்தெனத்திரிதலும் , 
அது முற்றாயின் அதன் இறுதி உயிரேனும் உயிர்மெய்யேனும் கெடுதலும் 
உளவாம் . ) 


18 


கஙன 


நன்னூல் 


( உ - ம் . ) ஆகும் பொருள் . 

போகும் பொருள் . 
வாவும் புரவி . 


ஆம்பொருள் . 
போம் பொருள் . 
வரம் புரவி , 


பாயுந்து . 


இவை போம் . 
அமும் , 


முற்று . 


கலுழ்ம் . 


352. THE ADVERBIAL PARTICIPLE . 


வினை எச்சம் . 


நசஉ . தொழிலுங் , காலமும் , தோனறிப்பால்வினை 
ஒழிய நிற்பது வினை எச்சம்மே . 

[ வினா 86. ) 


( பின்னர் , செய்து ” ( செய்பு முதலியவாய் விதந்து கூறும் வாய்பாடுக 
ளின் கண் தொழிலும் , இறப்பு , நிகழ்வு , எதிர்வு என்னும் முக்காலங்களும் , 
முறையே தோன்றி வினை முற்றுதற்கு வேண்டும் பால் ஒன்றும் தோன்றாது 
அப்பாலுடனே வினை ஒழிய நிற்பன வினையெச்சவினை வினைக்குறிப்பு 
களாம் . ) 


343. DIFFERENT FORMS OF THE ADVERBIAL PARTICIPLE . 


வினை எச்ச வாய்பாடுகள் . 
நசங . செய்து , செய்பு , செய்யாச் , செய்யூச் , 

செய்தெனச், செயச் , செயின் , செய்யிய , செய்யியர் , 
வான் , பான் , பாக்கின வினை எச் சம் , பிற 
ஐந்தொன் மாறுமுக் காலமு முறைதரும் . 

( வினா 86. ) 


[ " செய்து " என்பது முதலிய ஒன்பது வாய்பாட்டான் வருவனவும் , 
வான் , பான் , பாக்கு என்னும் மூன்று விகுதியவாய் வருவனவும் , இவை 
போல்வன பிறவும் , வினையெச்ச வினைகளாம் ; இவற்றுள் , முன்னைய 
ஐந்தும் இறந்தகாலமும் , " செய ” என்பதொன்று நிகழ்காலமும் , ஒழிந்த 
ஆறும் எதிர்காலமுங் காட்டுவனவாம் . ) 


கனவு 


II . சொல்லதிகாரத்தில் ( II . ) வினையியல் . 


எதிர்மறை . 


இறந்தகாலம் . 
உ - ம் . (1.) நடந்து , 

உண்டு , 
சென்று , 
கற்று , 


நிகழ்காலம் , அல்லது முக் 

எதிர்காலம். 
காலத்துக்கும் பொது, 
நடக்க, 

( 7. ) நடக்கின் , 
உண்ண , 

நடந்தால் , 
( 6. ) செய்ய , 

கடந்தக்கால் , 

கடத்தற்கு , 
செய்குப் , 

( 8 ) ஆடிய , 
நடப்ப , 

(9. ) ஆடியர் , 
( 10.) விவொன் , 
( 11. ) நடப்பான் , 
( 12 ) விடுபாக்கு , 

செய்மில் . 
காண்டலும் , 


செய்யாது . 
நடவாது . 
செய்யாமல் . 
நடவாமல் , 
செய்யா , 
SLOF . 


அன்றி , 


( 2. ) உண்குடி , 
( 3. ) உண்ணா, 
( 4. ) உண்ணு , 
( 5. ) உண்டென, 


புக்கு, 


பெற்று , 


344. THE WORDS BY WHICH THESE ARE FOLLOWED . 
அவற்றுள், 
நசசு . முதலி னான்கும் ஈற்றின் மூன்றும் 

வினை முதல் கொள்ளும் ; பிறவும் ஏற்கும்பிற . 
( மேலைச் சூத்திரத்து முதற்கட் கூறிய செய்து , செய்பு , செய்யா , செய்யூ 
என்னு நான்கும் , இறுதிக்கண்கூறிய வரன் , பான் , பாக்கு என்னு மூன் 
றும் தன் கர்த்தாவின் வினையைக்கொண்டு முடியும் ; இடை நின்ற செய் 
தென , செய , செயின் , செய்யிய , செய்யியர் என்னும் ஐந்தும் , இன்ன 
வென்றதனால் வருவனவும் , வினையெச்சக்குறிப்புகளும் வினைமுதலையும் 
அஃதல்லாத பிற கர்த்தாவின் வினையையுங் கொண்டு முடியும் . ) 
( உ - ம் . ) அவன் உண்வெந்தான் . 

அவன் உண்புவந்தான் . 
அவன் உண்ணாக்களிப்பான் . 
அவன் உண்ணுமகிழ்வான் . 

வினமுதலைக் கொண்டன . 
அவன் கொல்வான் எழுந்தான் . 
அவன் அலைப்பான் சென்றான் . 
அவன் உண்பாக்குச் சென்றான் . 


அவன் உண்டென மகிழ்ந்தான் . 
அவன் உண்டென மகிழ்ந்தான் இவன் , 
அவன் உண்ண வந்தான் . 
அவன் உண்ண வந்தான் இவன் . 
அவன் உண்ணின் மகிழ்வான் 
வன் உண்ணின் மகிழ்வான் இவன் . 
அவன் உண்ணிய மகிழ்வான் . 
அவன் உண்ணிய மகிழ்வான் இவன் , 


வினைமுதலையும் பிறவினைமுத 
லையும் கெண்டன 


[ அவன் உண்டால் உவப்பான் . அவன் உண்டால் உவப்பான் இவன் . ] 


கஙக 


நன்னூல் 


395. THE SAME : A SPECIAL RULE . 
நசரு . சினைவினை சினையொடு முதலொடுஞ் செறியும் . 


[ முதலினான்கும் , ஈற்றின் மூன்றும் என்ற வினையெச்சங்கள் சினைவி 
னையாயின் , அவை தன் கர்த்தாவின் வினையைக் கொள்ளும் என்ற விதியா 
னே சினையொடு முடிதலே அன்றி , முதலுடனும் முடியும் : அங்ஙனம் முடி 
யுமாயினும் சினையொடு முடிதற்கு ஒற்றுமை யுண்மையின் வினைமுதல் 
கொண்டதேயாம் . ) 

( உ - ம் . ) கால் ஒடித்து இற்று வீழ்ந்தது . [ சினையொடு முடிந்தது . ) 

கால் ஒடிந்து வீழ்ந்தான் . ( வினைமுதலோடு முடிந்தது . ) 


346. FORMS OF THE ADVERBIAL PARTICIPLE INTERCHANGED . 
நசசு . சொற்றிரி யினும் பொருள் திரியா வினைக்குறை . 

[ வினா 137. ) 


[ " முதலி னான்கும் ஈற்றின் மூன்றும் வினை முதல் கொள்ளும் " என்ற 
வினையெச்ச வாய்பாடுகளாகப் பிறவினையெச்ச வாய்பாடுகள் திரியினும் , 
அவற்றின் பொருள் திரியா. ) 

( உ - ம் . ) ஞாயிறுபட்டு வந்தான் . ( பட ) 

யான் கொள்வான் பொருள் கொடுத்தான் . [ கொள்ள .) 


347 . WHEN A CONJUGATED APPELLATIVE [ 321. ] IMPLIES ACQUISITION 

IT MUST NOT BE CONSTRUED WITHOUT A VERB IMPLYING THIS . 


நசஎ . ஆக்க வினைக்குறிப் பாக்கம் இன்றியலா. 


[ ஆக்கத்தால் வரும் வினைக்குறிப்புச் சொற்கள் ஆக்கச் சொல்லின்றி 
வாரா . ) 


( உ - ம் . ) சாத்தன் எல்லன் ஆயினான் . ( ஆக்கச் சொல் விரித்துக் தொக்கும் நின்றது . )) 

சாத்தன் கல்லன் . 
கல்வியாற் பெரியன் ஆயினான் , 
கல்வியாற் பெரியன் , 
சாத்தன் கல்லன் என்பது இயற்கை வினைக்குறிப்பாயில் ஆக்கச் சொல் இன்றிவரும் . 


கசா 


II . சொல்லதிகாரத்தில் ( II ) வினையியல் . 


348. THE FINITE VERBAL FORM செய்யும் CANNOT BE USED WITH 

THE PLURAL OF THE MASCULINE OR FEMININE . 
நசவு . பல்லோர் படர்க்கை , முன்னிலை , தன்மையிற் , 

செல்லா தாகும் , செய்யும் என் முற்றே . 


[ உயர்திணைப் பன்மைப் படர்க்கையினும் , முன்னிலையினும் , தன்மை 
யினும் , செல்லாது செய்யும் என்னும் எச்சத்தானாகும் செய்யும் என்னு 
முற்று . ) 

( உ - ம் . ) அவன். 


அவள் . 


உண்ணும் . 


அவை . 


349. THE INTERROGATIVE யார் . 
நசக . யார் என் வினாவினைக் குறிப்புயர்முப்பால் . 
( வினாப் பொருண்மையைத் தரும் யார் என்னும் வினைக்குறிப்பு முற்று 
உயர்திணை முப்பாற்கும் பொதுவினையாம் . ) 

( உ- ம் . ) அவன் . 


அவள் . 
அவர் . 


350. THE INTERROGATIVE எவன் . 


கூடும . எவன் என் வினாவினைக் குறிப்பிழி இருபால். 


( வினாப்பொருண்மையைத் தரும் எவன் என்னும் வினைக்குறிப்பு முற் 
று அஃறிணை இருபாற்கும் பொதுவினையாம் . ) 

( உ - ம் . ) அஃதெவன் ? 


அவை எவன் ? 


351. FINITE VERBS USED AS PARTICIPLES .. 


நருக . வினை முற் றேவினை எச்சம் ஆகலும் , 
குறிப்பு முற் றீர் எச்சம் ஆகலும் உளவே . 

( வினா 95. ) 


கசக 


நன்னூல் 


( வினைமுற்றே வினையெச்சம் ஆகி வருதலும் , வினைக்குறிப்பு முற்றே 
வினையெச்சமாகியும் , பெயரெச்சமாகி வருதலும் , உளவாம் . ) 

( உ - ம் . ) நடந்தான் வந்தான் . = 

நடந்து வந்தான் . 
நாள் அன்று போகி , = அன்றி . 
வெந்திறலினன் விறல் வழுதியொடு , திறலினனாகிய 


இரண்டாவது வினையியல் முற்றிற்று . 


க 


II . சொல்லதிகாரத்தில் ( II . ) இடையியல் , 


நன்னூல். 


II . சொல்லதிகாரத்தில் 


( II . ) இடையியல் . 


352. PARTICLES IN GENERAL . 


ஙருஉ . வேற்றுமை , வினை , சா ரியை , ஒப்புருபுக 

புத்தம் பொருள , இசைநிறை , அசைநிலை , 
குறிப்பொன் எண் பகுதியிற் றனித்தியல் இன்றிப் 
பெயரினும் வினையினும் பின் முன் னோரிடத் 
தொன்றும் பலவும் வந்தொன்றுவ திடைச்சொல். 

( வினா . 107. 46. ) 


( எழுவாயுருபு முதலிய எட்டு வேற்றுமையுருபுகளுள் பெயரும் பெய 
ரது விகாரமுமாகிய எழுவாயும் விளியும் ஒழித்து ஒழிந்த ஐம் முதலிய 
ஆறு உருபுகளும் , பகுதி விகுதி இடைநிலை என்னும் தெரிநிலையும் குறிப் 
புமாகிய வினையுருபுகளுள் முதனிலை தனிவினைப்பெயரும் பொருளாதி 
அறுவகைப்பெயருமாகிய பகுதி ஒழித்து ஒழிந்த விகுதி முதலிய வினையு 
ருபுகளும் , அன் ஆன் முதலிய சாரியை உருபுகளும் , போலப்புரைய 
முதலிய உவம உருபுகளும் பிறவாறு தத்தமக்குரிய பொருளை உணர்த்தி 
வருவனவும் , வேறுபொருள் இன்றிச் செய்யுள் இசைநிறைத்தலே பொரு 
ளாக வருவனவும் , அசைத்தலே பொருளாக நிற்பனவும் , வெளிப்படை 
யின்வரும் இவைபோலாது குறிப்பின் வருவனவும் என்னும் எட்டுவ 
கையினை யுடையவாய்த் தனித்து நடத்தல் இன்றிப் பெயரின் அகத்தும் 
வினையினகத்தும் அவற்றின் புறமாகிய பின்னும் முன்னும் இவ்விடங்கள் 
ஆறனுள் ஓரிடத்து ஒன்றேனும் பலவேனும் வந்து அப்பெயர் வினைகட்கு 
அகத்துறுப்பாயும் புறத்துறுப்பாயும் ஒன்றுபட்டு நடக்குந் தன்மையது 
இடைச்சொல்லாம் . ) 


கச 


நன்னூல் 


353. SIGNIFICANT PARTICLES . 


நருங . தெரிநிலை தேற்றம் ஐயமுற் றெண்சிறப் 

பெதிர்மறை எச்சம் வினாவிழை வொழி இசை 
பிரிப்புக் கழிவாக்கம் இன்னன இடைப்பொருள் . 

( வினா 110. ) 


[ தெரிநிலை முதலாக விதந்த பதினான்கும் இவை போல்வன பிறவும் 
மேல் தத்தம் பொருள என்ற இடைச்சொற் பொருள்களாம் . ) 


354. USES OF THE PARTICLE ஏ . 
ஙருச . பிரிநிலை வினாஎண் ஈற்றசை தேற்றம் 
இசைநிறை என , ஆறேகாரம்மே . 

( வினா 111. ) 
[ தெரிநிலை முதலிய பதினான்கும் , அவைபோல்வன பிறவும் ஆகிய 
பொருள்களுள்ளும் , இசைநிறைத்தல் அசைத்தல் குறிப்பென்னும் மூன்று 
பொருள்களுள்ளும் , பிரிநிலை முதலிய ஆறு பொருளையும் தரும் ஏகார 
இடைச்சொல் . ) 


355. USES OF ஓ . 
நருரு . ஒழியிசை வினாச் சிறப் பெதிர்மறை தெரிநிலை 
கழிவசை நிலைபிரிப் பெனஎட்டோவே . 

( வினா 112. ] 


( ஒழியிசை முதலிய எட்டுப்பொருளையும் தரும் ஓகார இடைச்சொல் . ) 


356. USES OF G7 GOT AND 676079 . 
நருசு . வினைபெயர் குறிப்பிசை எண்பண் பாறினும் 

என , எனுமொழிவரும் , என்றும் அற்றே . 


( வினைப்பொருள் முதலிய ஆறு பொருளினும் " என " என்னும் இடை ச் 
சொல் வரும் ; என்று " என்னும் இடைச்சொல்லும் அவ்வாறு வரும் . ] 


கசச 


II . சொல்லதிகாரத்தில் ( I.) இடையியல் . 


ளவை 


357. USES OF உம் . 
நரு . எதிர்மறை , சிறப்பையம் , எச்ச முற் றளன 
தெரிநிலை , ஆக்கமோ எம்மை எட்டே 

( வினா 113. ) 


( எதிர்மறை முதலிய எட்டுப் பொருளையும் தரும் உம்மை இடைச் 
சொல் . ) 


358. SPECIAL RULE REGARDING உம் . 
நருவு . முற்றும்மை ஒரோவழி எச்சமும் ஆகும் . 

[ வினா 113. ) 


( முற்றும்மை ஒரோ விடங்களில் எச்ச உம்மையும் ஆம் . ] 
( உ - ம் . ) எல்லாரும் இது செய்யார் . 

ஆறுந் தருவது வினையே . 


359. FINAL உம் . 


நருகூ . செவ்வெண் ஈற்றதாம் எச்ச உம்மை . 

( வினா 113. ) 


[ எச்ச உம்மை செவ்வெண்ணின்கண் வரும் ஆயின் ஈற்றின்கண் 
வரும் . ) 

( உ - ம் . ) செய்பவன் , கருவி , நிலஞ், செயல் , காலஞ், 

செய் பொருளுந் தருந்திறத்தது வினையே . 


360. THE NOUN OF NUMBER SOMETIMES INSERTED , AND 

SOMETIMES OMITTED . 


நசு . பெயர்ச்செவ் வெண்ணே , என்றா, என எண் 

ணான்குந் தொகை பெறும் ; உம்மை , என்றெனா 
டிந்தான் கெண்ணும் அஃதின்றியும் இயலும் . 


19 


கசடு 


நனனூல் 


( பெயர்களினிடையே எண்ணிடைச்சொல் தொக்கு நிற்பவருஞ் 
செவ்வெண்ணும் , பெயரோடு தொகாது வரும் ஏ " எண்ணும் , " என்றா " 
எண்ணும் , " எனா " எண்ணும் , ஆகிய நான்கும் தொகை பெற்று நடக்கும் ; 
உம்மை " எண்ணும் , என்று " எண்ணு 

எண்ணும் , " என எண்ணும் " ஓடு " எண் 
ணும் ஆகிய இந்நான்கெண்ணும் , தொகை பெற்றும் , பொதும் நடக்கும் . ) 
( உ - ம் . ) சாத்தன் , கொற்றன் , தேவன் , பூதன் , நால்வரும் வந்தார் . 

( தொகை பெற்றே வந்தது . ) 
சாத்தனும் கொற்றனுந் தேவனும் பூதனும் வந்தார் . 
சாத்தனும் கொற்றனுந் தேவனும் பூதனும் நால் வரும் வந்தார் . 
( தொகை பெற்றும் பெருதும் வந்தது .) 

( பிறவும் அன்ன . ) 


361. என்று , என , ஒரு NOT ALWAYS REPEATED AFTER EACH NOUN . 
நசுக . என்றும் , எனவும் , ஒடுவும் ஒரோ வழி 
நின்றும் பிரிந்தெண் பொருடொறு நேரும் . 

( வினா 114. ) 


[ இம்மூன்றெண்ணும் எண்ணும் பொருளோடு நிற்றலே அன்றி , ஓரி 
டத்து நின்றும் பிரிந்தெண்ணும் பொருள் தோறும் பொருந்தும் . ] 

( உ - ம் . ) வினைபகை என்றிரண்டின் எச்சம் , 

பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் . 
பொருள் , கருவி , காலம் வினையிடனோடைந்தும் . 


க 


362. CONNECTING PARTICLES WITH VERBS . 


நசுஉ . வினையொடு வரினும் எண் இனைய ஏற்பன . 


( எண்ணிடைச்சொற்கள் வினையோடு வரினும் மேற்பெயரோடு வந் 
தாற்போலும் ஏற்பன . ) 
( உ - ம் ) ( 1. ) மண்டில மழுங்க , மலைநிறங்கினர் . 

வண்டின் மலர் பாந்தூத , மிசையே . 
கண்டலக் கானக் குருகினம் ஒலிப்ப , 
( உம்மை இடைச்சொல் தொக்கு நின்றது . ) 


( 2 ) கற்றுக் கேட்டு கற்பனை கடந்தான் . 


( 3. ) உண்ணவென்றுடுக்கவென்று பூசவென்று முடிக்கவென்று வாதரன் . 
( 4 ) ஆடல் பாடலொடு வந்தான் . 


கசகா 


II . சொல்லதிகாரத்தில் ( II ) இடையியல் .. 


363 . 


THE USES OF தில் . 
நசுந . விழைவே காலம் ஒழி இசை தில்லே. 


[ இம்மூன்று பொருளையும் தரும் " தில் " என்னும் இடைச்சொல் . ) 
( உ - ம் . ) ( 1. ) அரிவையைப் பெறுக தில்லம்மயானே . ( விழைவு . ) 

( 2. ) பெற்றாங்கறிக தில்லம்ம இவ்வூரே . ( காலம் .) 
( 3. ) வருக தில்லம்ம வெஞ்சேரிசோ . [ ஒழியிசை. ) 


364 .. THE USES OF மன் . 
நசுச . மன்னே அசைநிலை , ஒழியிசை, ஆக்கம் , 

கழிவு, மிகுதி , நிலை பேறாகும் . 


[ இவ்வாறு பொருளையும் தரும் " மன் என்னும் இடைச்சொல் . ) 
( உ - ம் . ) அது மற்கொண்கன் றேனே . ( அசைநிலை . ) 

கரியதோர் வாண்மன் . ( ஒழியிசை . ) 
நெடியன் மன் . ( ஆக்கம் . ) 
சிறியகட் பெறினே எமக்கீயுமன்னே . ( கழிவு ) 
எந்தை எமக்கருளுமன் ! ( மிகுதி . ) 
மன்னா உலகத்து மன்னிய புரிமோ . ( நிலைபேறு . ) 


365. THE USES OF மற்று . 
நசுரு . வினைமாற்றசை நிலை பிறிதெனுமற்றே . 


( இம்மூன்று பொருளையும் தரும் “ மற்று " என்னும் இடைச்சொல் . ) 

( உ - ம் . ) இனிமற் றொன்றுரை . ( வினைமாற்று . ) 

அது மற்றம்ம . ( அசைநிலை . ) 
மற்றொன்று குழினும் . ( பிறிது . ) 


366. THE SAME . 


நசுசு . மற்றைய தென்பது சுட்டி அதற்கினம் . 
( மேற்கூறிய மற்றென்னும் இடைச்சொல் பொருள் மூன்றனுள் மற் 
றைய தென்னும் பொருளாகிய வினைமாற்றும் பிறிதும் அங்ஙனங் கருதிய 
தற் கினமாகிய வினை மாற்றும் , இனமாகிய பிறிதும் ஆம் , அன்றி வேறுவினை 
மாற்றும் வேறு பிறிதும் அல்லவாம் . ) 

( உ - ம் ) மற்றையதுக் காணவேண்டும் . 


கசன 


நன்னூல் 


367. USES OF கொல் . 


நசுஎ . கொல்லே ஐயம் அசைநிலைக் கூற்றே . 


[ கொல் என்பது இவ்விரண்டு பொருளையும் தருஞ்சொல்லாம் . ] 
( உ - ம் ) ( 1 ) இவ்வுருக்குற்றி கொல்லோ மகன் கொல்லோ . ( ஐயம் . ) 

( 2. ) சென்ற நங்காதலர் வருவர் கொல் , ( அசைநிலை . ) 


368. USE OF ஒடு AND தெய்ய . 
நசவு . ஒடுவுந் தெய்யவும் இசைநிறை மொழியே. 


( இவ்விரண்டும் இசைநிறைத்தற் பொருளைத் தருஞ்சொற்களாம் . ) 
( உ - ம் . ) விதைக்குறு வட்டில் போதொடு பொதுவ . 

சொல்லேன் றெய்ய நின்னொடு பெயர்ந்தே . 


369. USES OF அந்தில் AND ஆங்கு . 


நசுகூ . அந்தில் ஆங் கசைநிலை , இடப்பொருள் அவ்வே . 


( இவ்விரண்டிடைச்சொல்லும் அசைநிலைப்பொருளவாயும் இடப்பொ 
ருளவாயும் வரும் . ) 

( உ - ம் .) அந்திற் கழலினன் கச்சினன் . ( அசைநிலை .] 

வருமே சேயிழை அந்திற் கொழுநற் காணிய , ( இடம் . ) 


ஆங்கத் திறனல்ல யாங்கற. ( அசைநிலை . ) 
ஆங்காங்காயினுமாக . ( இடம் . ) 


370. USES OF அம்ம . 
நஎ . அம்ம உரையசை , கேள்மின் , என் றாகும் . 
[ " அம்ம ” என்பது உரையசைப் பொருளதாயும் , ஒன்று சொல்வன் 
கேண்மின் என்னும் ஏவற்பொருளதாயும் வரும் . ] 

( உ - ம் . ) அதுமற்றம்ம . [ உரையசை . ) 

அம்மவாழி தோழி . ( கேள்மின் . ) 


கசஅ 


II . சொல்லதிகாரத்தில் ( III. ) இடையியல் . 


371. USE OF மா . 


நஎக . மா என் கிளவி வியங்கோள் அசைச்சொல் . 


[ " மா " என்னுஞ் சொல் வியங்கோளின்கண் வரும் அசைச்சொல் 
லாம் . ) 

( உ - ம் . ) மாயக்கடவுட்குயர்க மாவலனே . 


372 .. USE OF SUNDRY VOCATIVE PARPICLES . 


நஎஉ . மியா, இக , மோ , மதி , அத்தை , இத்தை , 

வாழிய, மாள , ஈ , யாழ , முன்னிலையசை . 


( இங்கனங் கூறிய பத்திடைச்சொற்களும் முன்னிலைக்கண் வரும் 
அசைநிலைகளாம் . ] 


( உ - ம் ) சிலையன் செழுந்தழையன் சென் மியா , ( மியா . ] 

தண்ைெறயூர காணிக . ( இக . ) 
காமஞ் செப்பாது கண்டது மொழிமோ. [ மோ .) 
சென்மதி பெரும் . ( மதி . ] 
சொலியரத்தை நின் வெகுளி ( அத்தை . ] 
நீ ஒன்று பாடித்தை . ( இத்தை . ) 
காணியவா வாழியமலைச்சாரல் . ( வாழிய . ) 
சிறிது தவர்ந்திக , மான , நின்பரிசிலர் உய்ம்மார் . ( மான ) 
சென்றி , பெரும் நிற்றகைக்குர் வாரே . ( ஈ . ] 
செய்வினை மருங்கிற் செலவயர்ந்தி , யாழ . ( யாழ . ] 


373. REDUNDANT PARTICLES . 
நஎசு . யா , கா , பிற பிறக் கரோ, போ , மாதிகும் , 

சின் , குரை , ஒரும் , போலும் , இருந்திட் 
டன்றாம் , தாம் , தான் , கின்று ,நின் றசைமொழி . 


[ இவ்விருபதிடைச்சொல்லும் முன்னைய போலாது , எல்லா இடத்தி 
னும் எல்லாச் சொல்லினும் வரும் அசைச்சொல்லாம் . ) 


கசக 


நன்னூல் 


( உ - ம் . ) யா , பன்னிருவர் மாணாக்கர் அகத்தியனார்க்கு . ( யா . ) 

புறநிழற் பட்டாளோ இவன் இவட்காண்டி , கா , ( கா .) 
ஆயனை அல்லைபிற . ( பிற .) 
பிறக்கிதனுட் செல்லான் பெருந்தவம் பட்டான் . ( பிறக்கு .) 
இருக்குயிலாலும் , அரோ . ( அரோ .) 
பிரியன் வாழாதென் , போ . ( போ .) 
விளிந்தன்று , மாதோ, தெளிந்த வெங் கண்ணே . ( மாதோ . ]) 
காண்டிகுமல்லமோ கொண்க. ( இகும் . ) 
ஈங்காகிய வால் என்றிசின் . ( சின் . ) 
அதுபெறல் அருங்குரைத்தே . ( குரை .) 
அஞ்சுவதோரும் அறனே . ( ஒரும் . ) 
வடுவென்ற கண்ணாய் வருந்தினை , போலும் . ( போலும் .) 
எழுந்திருந்தேன் . ( இருந்து . ) 
நெஞ்சம் பிளந்திட்டு . [ இட்டு . ) 
தேவாதி தேவன் அவன் சேவடி சேர்தும் அன்றே . [ அன்று . ) 
பணியும் ஆம் என்றும் பெருமை , சிறுமை . 
அணியும் ஆந் தன்னை வியந்து . ( ஆம் . ) 
நீர்தாம் , நீதான் . ( தாம் , தான் . ) 
யான்பிறன் அளியன் வாழ்வான் ஆசைப்பட்டிருக்கின்றேன் . ( கின்று . ) 
அழல் அடைந்த மன்றத்தாத்தையராய் நின்னார் நிழல் அடைந்தே 
என்னை என்றேத்த . ( நின்று . ) 


இடையியல் முற்றிற்று . 


கரும் 


II . சொல்லதிகாரத்தில் ( IV . ) உரியியல் ,, 


நன்னூல் . 


II . சொல்லதிகாரத்தில் 


( IV . ) உரியியல் . 


374. QUALIFYING WORDS IN GENERAL . 


உரிச்சொல்லின் பொது இலக்கணம் . 
நஎச . பல்வகைப் பண்பும் பகர்பெயர் ஆகி 

ஒருகுணம் பலகுணம் தழுவிப் பெயர்வினை 
ஒருவா செய்யுட் குரியன உரிச்சொல் . 

( வினா 47. ) 


[ பண்புகள் குணப்பண்பும் தொழிற்பண்பும் ஆகிய இரண்டனுள் 
அடங்குமாயினும் , இசை குறிப்புப் பண்பெனப் பலவேறு வகைப்படுத 
லின் பலவேறு வகைப்பட்ட பண்புகளையும் உணர்த்தும் பெயராகி 
அங்ஙனம் உணர்த்துழி ஒருசொல் ஒருகுணத்தை உணர்த்துவனவும் , பல 
குணத்தை உணர்த்துவனவுமாய் எனைப்பெயர் வினைகளை விட்டு நீங்கா 
வாய்ச் செய்யுட் குரியனவாய்ப் பொருட்குரிமை பூண்டு வருவன உரிச் 
சொல்லாம் . ) 


375. DEFINITION OF " QUALITY " : பண்பு. 
நஎரு . உயிர் , உயிர் அல்லதாம் பொருட்குணம் பண்பே . 


( உயிராகிய பொருளும் , உயிர் அல்லாத பொருளும் என இருவகையுள் 
அடங்கும் உலகத்துப் போருள்களின் குணங்கள் பண்பாம் . ) 


கருக 


நன்னூல் 


376. FIVE - FOLDDIVISION OF IIVING CREATURES . 


உயிராகிய பொருள் . 
நஎசு . மெய் , நா , மூக்கு , நாட்டம் , செவிகளின் 

ஒன்று முதலாக்கீழ்க் கொண்டு மேல் உணர்தலின் 

ஓர் அறி வாதியா உயிர்ஐந் தாகும் . 
இங்ஙனம் மெய் முதலாகக்கூறிய ஐம் பொறிகளானும் , பரிசம் , இர 
தம் , கந்தம் , உருவம் , சத்தம் என்னும் ஐம்புலனையும் உணருங்கால் மெய் 
யாற் பரிசத்தை உணரும் உணர்ச்சி ஒன்று முதலாகக் கீழ்ப்போன 
உணர்ச்சியுங் கொண்டு மேல் வரும் புலன்களை ஒன்றோடொன்றாக உணர் 
தலின் ஓரறிவுயிர் முதலாக ஐந்தாம் அவ்வுயிர் . ] 


377. CREATURES OF ONE SENSE .. 


ஓர் அறிவுயிர் . 
கூஎஎ . புல்மா முதலஉற் றறியும் ஓர் அறிவுயிர். 
( புல்லு , மரம் , முதலியன மெய்யாற் பரிசித்துப் பரிசத்தை அறியும் 
ஓரறிவுயிர்களாம் . ) 


378. CREATURES OF TWO SENSES .. 


ஈர் அறிவுயிர் . 
நஎவு . முரணந் தாதிநா வறிவோடீர் அறிவுயிர். 


[ இப்பியும் , சங்கும் முதலியன கீழ்ப்போன மெய்யறிவே அன்றி 
நாவால் இரதத்தை அறியும் அறிவோடு ஈரறிவுயிர்களாம் . ) 


379. CREATURES OF THREE SENSES . 

மூவறிவுயிர் . 
நஎக . சிதல் எறும் பாதிமூக் கறிவின்மூ வறிவுயிர் 
[ கறையானும் , எறும்பும் முதலியன கீழ்ப்போன இரண்டறிவுகளே 
அன்றிக் கண்ணால் உருவத்தை அறியும் அறிவினோடு மூவறிவுயிர்களாம் . ) 


கருஉ 


11. சொல்லதிகாரத்தில் ( IV . ) உரியியல் . 

. 


380. CREATURES OF FOUR SENSES . 


நாலறிவுயிர் . 
கூவு0 . தும்பி , வண்டாதி கண் அறிவினால் அறிவுயிர். 


( தும்பியும் , வண்டும் முதலியன , கீழ்ப்போன மூன்றறிவே அன்றிக் 
கண்ணால் உருவத்தை அறியும் அறிவினோடு நாலறிவுயிர்களாம் . ] 


381. CREATURES OF FIVE SENSES . 


ஐயறிவுயிர் . 
கூவுக . வானவர் , மக்க ணரகர் , விலங்கு , புள் , 

ஆதிசெவி அறிவோ டைஅறி வுயிரே . 


( வானவரும் , மக்களும் , நரகரும் , விலங்கும், புள்ளும் முதலியன, கீழ்ப் 
போன நாலறிவே அன்றிச் செவியாற் சத்தத்தை அறியும் அறிவினோடு 
ஐயறிவுயிர்களாம் . ] 


382. THINGS WITHOUT LIFE , 


உயிரல் பொருள் . 
கூவு 2 . உணர்வியல் ஆம் உயிர் ஒன்றும் ஒழித்த 

உடல் முதல் அனைத்தும் உயிர் அல் பொருளே . 


( அறிவு மயமாம் உயிர் ஒன்றுமே அன்றி , அவ்வுடம்பு முதலிய உலகத் 
துப் பொருள்கள் எல்லாம் உயிர் அல்லாத பொருள்களாம் . ) 


383. BODY AND SOUL . 


புறனடை . 
நவ ந . ஒற்றுமை நயத்தின் ஒன்றெனத் தோன்றினும் , 

வேற்றுமை நயத்தின் வேறே உடல் , உயிர் . 


20 


கருது 


நன்னூல் 


[ எவ்வுயிர் எவ்வுடம்பெடுத்ததோ அவ்வுடம்பின் மயமாய் நிற்கும் ஒற் 
றுமை நயங்கருதியவழி ஒன்று போற்றோன்று மாயினும் உயிர் சித்தாயும் , 
உடம்பு சடமாயும் நிற்கும் வேற்றுமை நயமாகிய உண்மை கருதிய வழி 
அவ்விரண்டும் தம்முள் வேறாம் ; ஆதலின் உயிரோடு கூடி நின்ற காலத்தும் 
அவ்வுடம்பினை உயிரல் பொருளென்றாம் . ) 


384 QUALITIES OF THE LIVING PRINCIPLE . 


உயிரின் குணம் . 


நவுச . அறிவருள் , ஆசை , அச்ச மானம் , 

நிறை , பொறை , ஓர்ப்புக் கடைப்பிடி , மையல் , 
நினைவு , வெறுப்புவப் பிரக்க நாண் , வெகுளி , 
துணிவழுக்காறன் பெளிமை , எய்த்தல் , 
துன்பம் , இன்பம் , இளமை , மூப்பிகல், 
வென்றி , பொச்சாப் பூக்க மத மறம் , 
மறவி , இனைய உடல்கொள் உயிர்க்குணம் . 


31 


[ அறிவு முதலிய முப்பத்திரண்டும் இவை போல்வன பிறவும் உட 
லோடு கூடிய உயிர்க்குணங்களாம் . ) 


385. FACULTIES OF LIVING CREATURES. 


உயிரின் தொழில் . 


நவுரு . துய்த்தல் , துஞ்சல் , தொழுதல் , அணிதல் , 

உய்த்தல் , ஆதி உடல் உயிர்த் தொழிற்குணம் . 


[ ஐம்புலனையும் நுகர்தல் முதலிய இவ்வைந்தும் இவை போல்வன பிற 
வும் உடலோடு கூடிய உயிரின் தொழிற் குணங்களாம் . ) 


தருச 


II . சொல்லதிகாரத்தில் ( IV . ) உரியியல் . 


386. QUALITIES OF LIFELESS MATTER .. 


உயிர் அல்லாத பொருள்களின் குணம் . 


கூவுசு . பல்வகை வடிவிரு நாற்றம் , ஐவண்ணம் , 

அறுசுவை ஊறெட் யிெரல் பொருட்குணம். 


[ வட்டம் , இருகோணம் , முக்கோணம் , சதுரம் , முதலிய பலவகை வடி 
வும் , நற்கந்தம் துர்க்கந்தம் என்னும் இருநாற்றமும் , வெண்மை , செம்மை , 
கருமை , பொன்மை , பசுமை என்னும் ஐந்து வண்ணமும் ; கைப்பு , புளி 
ப்பு , துவர்ப்பு , உவர்ப்பு , கார்ப்பு , இனிப்பு என்னும் ஆறு இரதமும் ; 
வெம்மை , தண்மை , மென்மை , வன்மை , நொய்மை , சீர்மை , இழுமெனல் , 
சருச்சரை என்னும் எட்றுேம் , உயிரல்லாத பொருள்களின் குணங்களாம் . ) 


387. FACULTIES COMMON TO BOTH . 


இருபொருட்கும் பொதுவான தொழிற் குணம் . 
கூவுஎ . தோன்றல் , மறைதல் , வளர்தல் , சுருங்கல் , 

நீங்கல் , அடைத னடுங்கல் , இசைத்தல் , 
ஈதல் இன்னன, இருபொருட் டொழிற்குணம் . 


[ தோன்றல் , முதலிய ஒன்பதும் இவை போல்வன பிறவும் , உயிர்ப் 
பொருள் உயிரல் பொருள் என்னும் இரண்டற்கும் பொதுவான தொழிற் 
குணங்களாம் . ) 


388. WORDS IMPLYING EXCESS . 


கூவுவு . சால , உறு , தவ , நனி , கூர் , கழி , மிகல் . 


[ சால என்பது முதல் கழி என்ப தீறாகக் கூறிய ஆறு உரிச்சொல்லும் 
மிகுதியாகிய ஒருகுணத்தை உணர்த்தும் சொற்கள் ஆம் . ) 

( உ - ம் . ) பருவத்து சாலப் பல கொலென்றெண்ணி . ( சால .) 

உறுவளி தூக்கும் உயர்சினைமாவின் . ( உர . ) 
தவச்சேய் காட்டார் ஆயினும் , ( தவ . ) 
தனி பேதையே . (கனி. ) 
பொறையில்லா நோய்கரப் புல்லென்றிசினே . [ கர். ) 
காமக்கழிகண் ணோட்டம் . ( சழி ) 


கருடு 


நன்னூல் 


389. MEANINGS OF கடி . 
கூவுகூ . கடி என் கிளவி : காப்பே , கூர்மை , 

விரையே , விளக்கம் , அச்சம் , சிறப்பே , 
விரைவே , மிகுதி , புதுமை , ஆர்த்தல் , 
வரைவே , மன்றல் , கரிப்பின் ஆகும் . 


[ கடி என்னும் உரிச்சொல் காப்பு முதலிய பதின்மூன்று குணத்தை 
யும் உணர்த்தும் . ] 

( உ - ம் . ) ஒண்கடர் நல்லிருங் கடிநீலி . ( சாப்பு .] 

கடிதுனைப்பகழி . ( கூர்மை .) 
கடிமாலை குடி . ( எற்றம் ) 
கண்ணாடியன்ன கடிமார்பன் . ( விளக்கம் . ) 
கடி அரமகளிர்க்கே கைவிளக்காகி . ( அச்சம் .) 
கடிமாமிசைப் பூத்துக்கம்புளோடன்னமார்க்கும் . (சிறப்பு . ) 
எம்மம்பு கடிவிடுது இம்மாண்சேர்மின் . ( விரைவு .) 
கடிஉண் கடவுட்கிட்ட செமூக்குரல் ( மிகுதி . ) 
கடிமுரசு . ( ஆர்த்தல் .] 
கடித்துக்கரும் பினைக்கண்டகரநூறி . ( வரைவு . ) 
கடி வினைமுடிகினி. ( மன்றல் . ) 
கடிமிளகுகின்ற கல்லா மந்தி . ( கரிப்பு . ) 


390. SYNONYMES OF சொல் . 
ந.கூ 0 . மாற்ற நுவற்சி , செப்புரை, கரை , நொடி , 

இசை , கூற்றுப் , புகறல் , மொழி , கிளவி , விளம்பறை , 

பாட்டுப் பகர்ச்சி , இயம்பல் , சொல்லே . 
[ மாற்றம் முதல் இயம்பல் ஈறாகக் கூறிய பதினாறும் சொல் என்னும் 

துதில் 
ஓர்குணத்தை உணர்த்தும் உரிச்சொற்களாம் . ] 

( உ - ம் ) கோவலர் வாய்மாற்றம் , 


பொழுதறித்து ஓவல் , 
செப்பலுற்றேன் 
உரைப்பார் உரைப்பவை எல்லாம் . 
அறங்கரை நாவின் . 
ஆயிழையாடானொடியும் , 
வாயிலிசையெனப்புக்கு 
உற்றதுநாங்கள் கூற . 
புகன்றவன்றியும் பூமிகவருமே , 
கண்டது மொழிமோ. 
கிளக்கும் பாணகேவினி. 
விஎம்பினர் புலவர் . 
அறைகுவன் எண்ணே . 
அறம்பாடின்மே . 
வார்த்தைபகர் குற்றேன் . 
இடிபோல இயம்பினான் . 


கருசு 


II . சொல்லதிகாரத்தில் ( IV . ) உரியியல் . 


391. TWENTY - TWO SYNONYMES OF ஒசை . 


ஙகக . முழக்கிரட் டொலி ,கலி, இசை,துவை, பிளிறிரை , 

இரக்கழுக் கியம்பல் , இமிழ் , குளி றதிர் , குரை, 
கனை ,சிலை , சும்மை , கவ்வை , கம்பலை , 
அரவம் , ஆர்ப்போ டின்னன, ஓசை . 


[ முழக்கு முதலிய இருபத்திரண்டும் இவை போல்வன பிறவும் ஓசை 
என்னும் ஒருகுணத்தை உணர்த்தும் உரிச்சொற்களாம் . ) 


( உ - ம் . ) முழக்குமுந்நீர் . 

குடிஞை இரட்டுக் கோடுயர் கெலவரை. 
ஒல்லென ஒலிக்கும் ஒலிபுனல் . 
கலிகெழு மூதூர் . 
பறையிசை அருவி . 
தோறுவைத்தல் . 
பிளிறு வார் முரசம் . 
இரைக்கும் அஞ்சிறைப் பறவைகள் . 
இரங்கும் முரசினம் . 
அழுங்கின மூதூர், 
காலைமுரசமதியம்ப 
இமிழ்கடல் . 
குவிறு முரசம் . 
களிறு களித்த திருக்கார் . 
குரைபுனற் கன்னி . 
கனைகடற் சேர்ப்பது 
சிலைத்தார் முரசக் கறங்க . 
தள்ளாதகம்மை மிகுதக்கண்காடு , 
கவ்வைதிர் வேலி , 
வினைக்கம்பலை மனைச்சிலம்பவும் , 
அறைகட லரவத்தானை . 
அர்த்த பல்லியக்குழரம் , 


392. DICTIONARIES TO BE CONSULTED FOR PARTICULAR WORDS .. 


ஙகூ 2 . இன்ன தின்னுழி இன்னணம் இயலும் 

என்றிசை நூலுள் குணகுணிப் பெயர்கள் 
சொல்லாம் பரத்தலில் பிங்கல முதலா 
நல்லோர் உரிச்சொலி னயந்தனர் கொளலே. 


கருஎ 


நன்னூல் 


( பெயர் , வினை , இடை , உரி என்னும் நால் வகைச்சொல்லுள் இன்ன 
சொல் தன்மை முன்னிலை படர்க்கை என்னும் முன்றிடத்துள்ளும் வழக் 
குச் செய்யுள் என்னும் இரண்டிடத்துள்ளும் இவ்விடத் திவ்விலக்கணத்த 
தாய் நடக்கும் என்று சொல்லக் கடவதாகிய இந்நூலுள் அவ்விலக்கணங் 
காட்டுதற்கு வேண்டிய மாத்திரையே கூறுவதன்றி உரிச்சொல்லாகிய 
குணப்பெயரையும் , ஏனைக் குணிப் பெயரையும் நிகண்டினுட் கூறினாற் 
போல விரித்துக் கூறக்கடவம் அல்லம் , விரிக்கின் மற்றொன்று விரித்தல் 
என்னும் குற்றம் வரும் ஆதலின் அவற்றினைக் கண்டறிய வேண்டினார் 
இவ்விலக்கணம் அறிதற்கு முன்னரே ஏனைப் புலவராற் கூறப்பட்ட 
பிங்கலந்தை திவாகரம் சூடாமணி முதலிய நூல்களுள் வகுக்கும் உரிச் 
சொற் றொகுதியுள் விரும்பிக் கொள்க . ) 


உரியியல் முற்றிற்று . 


கருவு 


II . சொல்லதிகாரத்தில் ( v . ) பொதுவியல் . 


நன்னூல் . 


. 


II . சொல்லதிகாரத்தல் 


( V. ) பொதுவியல் . 


393. FORMS COMMON TO BOTH GENDERS . 


ந.கூந . இருதிணை ஆண்பெணுள் ஒன்றனை ஒழிக்கும் 

பெயரும் வினையுங் குறிப்பினானே . 


[ உயர்திணை ஆண்பால் பெண்பால் என்னும் இருபாற்கும் பொதுவான 
பெயர்ச்சொல்லும் , வினைச்சொல்லும் . அஃறிணை ஆண்பால் பெண்பால் 
என்னும் இருபாற்கும் பொதுவான பெயர்ச்சொல்லும் , வினைச்சொல் 
லும் , அவ்விருபாலுள் ஒருபாலை ஒழிக்கும் குறிப்பினான் . ] 


394. THE CHANGE OF ஆ TO ஓ IN CERTAIN POETICAL FORMS . 
ங கூச . பெயர்வினை இடத்து ன , ள , ர , ய ஈற்றயல் 
ஆஓ, ஆகலுஞ் செய்யுளுள் உரித்தே . 

( வினா 95. ) 


( பெயர்க்கண்ணும் வினைக்கண்ணும் னகார ளகார ரகார யகார ஈற்றய 
னின்ற விகுதி முதல் ஆகாரம் ஓகாரம் ஆதலும் செய்யுளிடத்துரித்தாம் .) 

(உ - ம் . ) (i . ) வில்லான் என்பதிற்கு வில்லோன் 

( 2. ) தொடியான் எ - திற்கு தொடியோள் எனவும் . 
( 3. ) நல்லார் 

நல்லோர் எனவும் , 
( 4. ) கொடியாய் எ -திற்கு கொடியோய் 


எனவும் , 


எனவும் வரும் . 


வண்ணான் முதலியவை 
இழவோன் என அகாமும் 


வண்ணேன் 

ஆயிற்று , 


ஓகாரம் 


கருக 


நன்னூல் 


395. TERMINATIONS COMPION TO AFFIRMATIVE AND NEGATIVE FORMS . 


நகூரு . உருபும் , வினையும் , எதிர்மறுத் துரைப்பினும் 
திரியா தத்தம் ஈற் றுருபின் என்ப . 

( வினா 89. ) 


[ எட்டுவேற்றுமை உருபுகளும் , மூவகை வினைச்சொற்களும் , எதிர்ம 
றுத்துச் சொல்லுமிடத்தும் , தத்தம் ஈற்றினின்றும் அவ்வவ்வுருபினின்றும் 
வேறுபடா என்று சொல்லுவர் புலவர் . ) 


( உ - ம் ) செய்யான் , செய்வான் என்பவற்றில் ஆன் என்னும் விகுதியைக்காண்க 

கடவாத , நடக்கிற என்பவற்றில் அ என்னும் விகுதியைக்காண்க, 


396. HOWEVER COMPLEX THE SENTENCE THERE CAN BE BUT ONE FINITE WORD . 

. 
நகசு . உருபுபல அடுக்கினும் , வினைவே றடுக்கினும் , 
ஒருதம் எச்சம் ஈறுற முடியும் . 

( வினா 133. 135. ) 


( வேற்றுமை உருபுகள் விரிந்தும் , தொக்கும் , தம்முள் விரவிப்பல 
அடுக்கி வரினும் , வெவ்வேறு பல அடுக்கி வரினும் , மூவகை வினைச்சொற் 
களும் தம்முள் விரவியடுக்கும் தன்மையவன்றி வெவ்வேறு பல அடுக்கி 
வரினும் , தத்தம் எச்சம் இறுதியில் ஒன்று வர அதனோடனைத்தும் முடிவ 
னவாம் . ) 
( உ - ம் .) சாத்தன் யானையது கோட்டை நுனிக்கட் 

பொருட்கு வாளாற் குறைத்தான் . 
( உருபுகள் விரவிப்பல அடுக்கி ஒருவினை கொண்டன . ) 
சாத்தனையும் கொற்றனையும் தேவனையும் பூதனையும் வாழ்த்தினான் . 

( இரண்டாம் உருபு வேறுபல அடுக்கி ஒருவினை கொண்டன .) 
சாத்தனுக்கும் கொற்றனுக்கும் தேவனுக்கும் பூதனுக்குத் தந்தை . 

(நான்காம் வேற்றுமை வேறுபல அடுக்கி ஒருபெயரைக் கொண்டன. ) 
வாள் கைக்கொண்டான் . ( உருபு தொக்கு வந்தது .) 
உண்டான் , தின்றான் , ஓடினான் , பாடினான் சாத்தன் . 


397. IWORDS INTERPOSED BETWEEN THE GOVERNING AND GOVERNED FORMS . 
நகஎ . உருபு முற்றீர் எச்சங் கொள்ளும் 
பெயர்வினை இடைப்பிற வரலும் ஆம் ஏற்பன . 

( வினா 132. ) 


கசுடு 


II . சொல்லதிகாரத்தில் ( v . ) பொதுவியல் . 


[ வேற்றுமை உருபுகளும் , முற்றுக்களும் , பெயரெச்சங்களும் , வினை 
யெச்சங்களுங் கொண்டு முடியும் பெயர்க்கும் வினைக்கும் இடையே பிற 
சொற்கள் வருதலுமாம் , ஆண்டைக்குப் பொருந்துவன . ) 


( உ - ம் . ) சாத்தன் ( வயிறா ) உண்டான் . 

அறத்தை ( அழகுபெற ) செய்தான் . 
விருந்தின்றி ( ஒருபோதும் ) உண்ணான் . 
( மாய ) 

வெட்டினான் . 


பகைவரை 


398. DEPENDANT WORDS MAY ALSO FOLLOW THEIR PRINCIPALS . 
ஙகூவு. எச்சப் பெயர்வினை எய்தும் ஈற்றினும் . 

( வினா 86. 87. ) 


[ உருபுகளும் முற்றுக்களும் பெயர் எச்சங்களும் வினையெச்சங்களும் 
கொண்டு முடியும் எச்சமாகிய பெயரும் வினையும் அவற்றிற்கு ஈற்றினும் 
வரும் . ) 

( உ - ம் . ) சாத்தன் வந்தான் . 


வந்து போனான் . மரத்தைக் குறைத்தான் . 
வந்தான் சாத்தன் , போயினான் வந்து . 
குறைத்தான் மரத்தை . 


399. WORDS WHICH INCLUDE OTHERS BY IMPLICATION . 
நகூகூ . ஒருமொழி ஒழிதன் இனங்கொளற் குரித்தே . 


( பெயர் , வினை , இடை , உரி என்னும் நால்வகைச் சொற்களுள் ஒவ் 
வொன்று , எஞ்சி நின்ற தன்றன் இனங்களைக் கொள்ளுதற்கு உரித்தாம் . ) 


( உ - ம் . ) சோற்றை சனி உண்டான் . ( சறியை எனி தின்றான் . ) 

நஞ்சு உண்டான் சாவான் . (உண்டான் சாவாள் , உண்பது சாம் . ) 


400. COMMON NOUNS . 


500. பொதுப்பெயர் வினைகளின் பொதுமை நீக்கு 

மேல் வருஞ் சிறப்புப் பெயர் வினைதாமே . 
[ திணை பால் இடம் காலங்கட்கும் பொதுவாகிய பெயர் வினைகளினு 
டைய பொதுத்தன்மையினை நீக்கி ஒன்றற்கு உரிமை செய்யும் மேல்வ 
ருஞ் சிறப்புப் பெயர் வினைகள் தாமே . ) 


21 


ககாக 


நன்னூல் 


( உ - ம் . ) சாத்தன் இவன் , சாத்தன் இது . ( சிறப்புப் பெயர் . ) 

ஒருவர் என் ஐயர் , ஒருவர் என் தாயர் . ( சிறப்புப் பெயர் . ) 
மரம் வளர்ந்தது , மரம் வளர்ந்தன . ( சிறப்புவின . ) 


யாம் எல்லாம் வருவம் . எல்லாம் என்பது மூவிடத்திற்கும் பொதுமையை 
நீர் எல்லாம் போமின் . 

சிறப்புப் பெயராலும் வினையாலும் நீக்கின . ) 
அவர் எல்லாம் வருவர் . 


401. IMPERFECT FORMS ARE FOLLOWED BY THEIR APPROPRIATE 

SUPPLEMENTARY WORDS . 


சக . பெயர் , வினை , உம்மை , சொல் , பிரிப்பென, ஒழி இசை 

எதிர்மறை , இசை , எனுஞ் சொல் ஒழிபொன்பதும் , 
குறிப்புந், தத்தம் எச்சங் கொள்ளும் . 


( பெயரெச்சமும் , வினையெச்சமும் , உம்மையெச்சமும் , சொல்லெச்ச 
மும் , பிரிநிலையெச்சமும் , எனவெச்சமும் , ஒழியிசையெச்சமும் , எதிர்ம 
றையெச்சமும் , இசையெச்சமும் ஆகிய சொல்லெச்சம் ஒன்பதும் , குறிப் 
பெச்சம் ஒன்றும் , தத்தம் எச்சங்களைக் கொண்டு முடியும் . ] 
( உ - ம் . ) ( 1 ) செய்த சாத்தன் . ( பெயர் எச்சம் . ) 

( 2 ) செய்து வந்தான் . [ வினை எச்சம் ] 
( 3 ) சாத்தனும் வந்தான் . ( முன்னர் கொற்றன் வந்தான் உம்மை எச்சம் . ) 
( 4 ) இல்லென்றல் பார்க்கும் வசைஅன்று . ( இல்லென்று சொல்லுதல் சொல்லெச்சம் . ) 
( 5 ) சாத்தனே கொண்டான் . ( பிறர் கொண்டிலர் பிரிநிலை எச்சம் . ) 
( 6. ) கடல் ஒல்லென ஒலித்தது . ( என எச்சம் . ) 
( 7. ) உண்ணுதற்கோ வந்தான் . ( ஒழியிசை எச்சம் . ) 
( 8. ) யானோ செய்தேன் . ( எதிர்மறை . ) 
( 9.) இப்பட்சே சீனம் . [ இசை எச்சம் சீனத்துள்ளது . ) 


ஆகுபெயர் , அன்மொழித்தொகை முதலியன குறிப்பெச்சமாம் . 


402. ELLIPSIS . 


தொகை நிலைத்தொடர் . 
102. பெயரொடு பெயரும் , வினையும் , வேற்றுமை 

முதலிய பொருளின் அவற்றின் உருபிடை 
ஒழிய இரண்டு முதலாத் தொடர்ந்தொரு 
மொழிபோ னடப்பன தொகைநிலைத் தொடர்சொல் . 

( வினா 151. ) 


கா 2 


II . சொல்லதிகாரத்தில் ( v . ) பொதுவியல் . 


( பெயர்ச்சொல்லோடு பெயர்ச்சொல்லும் , பெயர்ச்சொல்லோடு வினை 
ச்சொல்லும் , வேற்றுமை வினை பண்பெனப் பின்னர் வகுத்துக்கூறும் 
அறுவகைப் பொருட்புணர்ச்சிக்கண் அவற்றினுருபுகள் இடையே தொக் 
குநிற்ப இரண்டு முதலிய பல சொற்கள் தொடர்ந்து ஒருமொழிபோல் நட 
ப்பன யாவை அவை தொகை நிலைத் தொடர் சொற்களாம் . ) 


403. THE SIX KINDS of ELLIPTICAL EXPRESSIONS . 


சங . வேற்றுமை, வினை , பண் புவமை, உம்மை , 
அன்மொழி , என அத் தொகை ஆறாகும் . 

( வினா 151. ) 


( வேற்றுமைத் தொகையும் , வினைத்தொகையும் , பண்புத்தொகையும் , 
உவமைத்தொகையும் , உம்மைத்தொகையும் , அன்மொழித்தொகையும் 
என மேற்கூறிய தொகைநிலைத்தொடர் சொல் அறுவகைப்படும் . ) 


404. ELLIPSIS OF THE CASAL SIGN . 


3 


வேற்றுமைத் தொகை . 
சமச . இரண்டு முதலா இடையா றுருபும் 
வெளிப்படல் இல்லது வேற்றுமைத் தொகையே . 

( வினா 152. ) 


( எழுவாய்க்கும் விளிக்கும் இடையே நின்ற இரண்டாவது முதலிய 
ஆறுவேற்றுமை உருபும் தொக்க தொடர் சொற்கள் வேற்றுமைத் தொகை 
கள் ஆம் . ] 

( உ - ம் . ) நிலங்கடந்தான் . ( இருமொழித் தொகைநிலைத்தொடர் ) 

யானைக் கோட்டு நுனிக்குறைத்தான் . [ பன்மொழித்தொகை நிலைத்தொடர் . ) 


405. ELLIPSIS IN VERBS OF THE SIGNS OF TENSE , PERSON , & c . 


விவனத்தொகை . 
சாரு . காலங் கரந்த பெயர்எச்சம் வினைத்தொகை. 

( வினா 153. ) 


கசு 


நன்னூல் 


[ காலம் பற்றிப் புடை பெயர்ச்சி வினை உருபாகிய தம்மிறுதிக்கண் 
தொக்குநிற்பச் செய்வதாதி அறுபொருட் பெயராகிய தம் எச்சங் கொண் 
டபெயர் எச்சங்கள் வினைத்தொகைகள் ஆம் . ] 

( உ - ம் . ) ஆடு வேல் , 


ஆடிடம் , 


திரிதொழில் . 
உண்சோறு . 
புணர்பொழுது, 


406. ELLIPSIS OF THE ADJECTIVE SIGN : APPOSITION . 


சமசு . பண்பை விளக்கு மொழி தொக் கனவும் , 
ஒருபொருட் கிருபெயர் வந்தவுங் , குணத்தொகை . 

( வினா 154. ) 


[ குணப்பெயரோடு குணிப்பெயர் புணருங்கால் அக்குணியோடு குண 
த்துக்கு உண்டாகிய ஒற்றுமைநயத்தை விளக்குதற்கு ஆண்டு வரும் ஆகிய 
என்னும் மொழியாகிய பண்புருபு தொக்கு நிற்பனவும் , அப்பண்புருபு 
தொக்கு நிற்பப் பொதுப்பெயருஞ் சிறப்புப் பெயரும் ஆய் ஒருபொருட்கு 
இருபெயர்வந்தனவும் ஆகிய இவ்விரண்டும் பண்புத்தொகைகள் ஆம் . ] 

( உ - ம் ) ஆயன் சாத்தன் . ( இருபெயர் ஒட்டுப்பண்புத்தொகை . ) 


செந்தாமரை, 
கருங்குவளை , 


( செம்மையாகிய தாமரை . ) 
( கருமையாகிய குவளை . ) 


407. ELLIPSIS OF PARTICLE OF COMPARISON . 


சமஎ . உவம உருபில துவமத் தொகையே . 

( வினா 155. ) 
( வினை பயன் மெய் உருவு என்பன பற்றிவரும் உவம உருபுகள் 
தொக்க தொடர் சொற்கள் உவமத்தொகைகள் ஆம் . ) 

( உ - ம் . ) மதிமுகம் , ( மதிபோலும் முகம் . ) 

பவளவாய் , ( பவளம் போலும் வாய் .] 


408. PARTICLES OF COMPARISON . 


சமவு . போலப் , புரைய , ஒப்ப , உறழ , 

மானக் , கடுப்ப , இயைய , ஏய்ப்ப , 
நேர , நிகர , அன்ன , இன்ன , 
என்பவும் , பிறவும் , உவமத் துருபே . 

( வினா 109. ) 


ககாச 


II . சொல்லதிகாரத்தில் ( v . ) பொதுவியல் . 


( போல என்பது முதலிய செய என் எச்சம் பத்தும் , அன்ன, இன்ன 
என்னும் பெயர் எச்சக் குறிப்பிரண்டும் , இவை போல்வன பிறவும் ,, 
உவம உருபுகள் ஆம் . ) 


5 


409. ELLIPSIS OF 2.0, THE CONJUNCTIVE PARTICLE . 

. 
சமக . எண்ணல் , எடுத்தல் , முகத்த னீட்டல் , 
எனுநான் களவையுள் உம் இல தத்தொகை. 

( வினா 156. ) 
( எண்ணல் அளவை , எடுத்தல் அளவை , முகத்தல் அளவை , நீட்டல் அ 
ளவை என்னும் நால்வகை அளவைகளால் பொருள்களை அளக்குங்கால் 
தொடரும் அவ்வளவைப் பெயர்களுள் உம்மையாகிய உருபு தொக்கு 
நிற்பன உம்மைத்தொகைகள் ஆம் . ) 

( உ - ம் . ) கபில பரணர் . ( எண்ணல் ) ( கபிலனும் பாணனும் . ) 

கழஞ்சே கால் . ( எடுத்தல் ) ( கழஞ்சக் காலும் . ) 
கலனே தூணி . ( முகத்தல் .) ( கலனுந் தூணியும் . ) 

( நீட்டல் ) (சாணும் அரையும் . ) 


சாணரை . 


410. THE ELLIPSIS OF OTHER WORDS : METONOMY . 
சகள் . ஐந்தொகை மொழிமேற் பிற தொகல் அன்மொழி . 

( வினா 157. ] 


( வேற்றுமைத்தொகை முதலிய ஐவகைத் தொகைநிலைத்தொடர் மொழி 
களுக்கும் புறத்து அவை அல்லாத பிறமொழிகள் ஆகிய உருபுகள் தொகு 
தல் அன்மொழித்தொகை ஆம் . ) 

( உ - ம் . ) பூங்குழல் = பூவையுடைய குழலினை புடையாள் . 

பொற்றாலி பொன்னினாகிய தாலியினை புடையாள் . 
துடியிடை = துடியன்ன இடையினை யுடையாள் , 


411. THE WORD WHICH RENDERS THE ELLIPTICAL EXPRESSION 

INTELLIGIBLE . 
சகக . முன்மொழி பின்மொழி பன்மொழி புறமொழி 

எனுநான் கிடத்துஞ் சிறக்குந் தொகைப்பொருள் . 
( தொகைநிலைத்தொடர் மொழிகளின் முன்மொழிக்கண் எனும் , பின் 
மொழிக்கண் எனும் , அனைத்து மொழிக்கண் எனும் , அனைத்து மொழிக்குப் 
புறத்து மொழிக்கண் எனும் , சிறந்து நிற்கும் தொகைநிலைத்தொடர் பொ 
ருள் . ) 


கசுடு 


கன்னூல் 


( உ - ம் . ) குடம் வனைந்தான் . ( முன்மொழிக்கண் . ) 

நிலம் உழுதான் . ( பின் மொழிக்கண் . ) 
புலிவிற் கெண்டை . ( அனைத்து மொழிகள் .) 
தாழ்குழல் , 

( புறமொழிக்கண் . ) 


412. TWO ELLIPTICAL FORMS DISTINGUISITED . 


சகஉ . வல்லொற்று வரினே இடத்தொகை ஆகும் ; 

மெல்ஒற்று வரினே பெயர்த்தொகை ஆகும் . 
[ வல்லொற்றிடையே வந்துழி இடத்தின்கண் தொக்க தொகை ஆம் 
மெல்லொற்றிடையே வந்துழிப் பெயரின்கண் தொக்க தொகையாம் . ] 
( உ - ம் . ) வகெக்கண்ணன் , ( வகெநாட்டிற் பிறந்தகண்ணன் . ) 

( வடுகனாகிய கண்ணன் . ) 


கெங்கண்ணன் . 


413. THE PLURAL TERMINATION AFTER THE LAST NOUN .. 
சகங . உயர்திணை உம்மைத் தொகைபலர் ஈறே . 

( வினா 156. ) 


( உயர்திணை ஒருமைப்பாலின்கண் வரும் உம்மைத்தொகைகள் ரவ்வீ 
றும் கள்ளீறும் ஆகிய பலரீற்றனவே ஆம் . ) 

( உ - ம் . ) கபில பரணர் , தேவன் தேவிகள் . 


நிலநீர் தீ காற்றாகாயங்கள் . அஃறிணையிலே பன்மைஈற்றாலும் , 
நிலநீர் தீ காற்றகாயம் , இயல்பான ஒருமை ஈற்றாலும் வந்தன. 


414. AMBIGUOUS ELLIPSIS . 


சகச . தொக்குழி மயங்குக இரண்டு முதல் ஏழ் 

எல்லைப் பொருளின் மயங்கும் என்ப . 


( வேற்றுமைஉருபு முதலிய உருபுகள் தொக்கு நின்ற வழிப்பொருள் 
களான் மயங்கும் இயல்பினவாகிய தொடர்சொற்கள் இரண்டு முதல் 
ஏழீறாகிய பொருள்களால் மயங்கும் என்று சொல்லுவர் புலவர் . ] 

( உ - ம் . ) தெய்வ வணக்கம் , ( இரண்டு பொருள் : தெய்வத்தை வணங்கும் 

வணக்கம் எனவும் ; தெய்வத்துக்கு வணக்கம் , எனவும் விரியும் .) 
தற்சேர்ந்தார் . ( மூன்று பொருள் : தன்னைச் சேர்ந்தார் ; தன்னோடு 

சேர்ந்தார் ; தன்கண்சேர்ந்தார் என விரியும் . ) 
சொல்விலக்கணம் ( நான்கு பொருள். ) 
பொன்மணி . ( ஐந்து பொருள் . ) 
மரவேலி . ( ஆறுபொருள் . ) 
சொற்பொருள் . ( எழுபொருள் . ) 


சாசு 


II . சொல்லதிகாரத்தில் ( v . ) பொதுவியல் . 


415 UNELLIPTICAL EXPRESSIONS . 


சகரு . முற்றீ ரெச்சம் , எழுவாய் , விளிப்பொருள், 

ஆறுரு பிடை , உரி , அடுக்கிவை தொகாநிலை . 


( முற்றும் , பெயர் எச்சமும் , வினை எச்சமும் , எழுவாயும் , விளியும் ஆகிய 
ஐவகைப்பொருளின்கண் பெயர்வினைகள் புணரும் புணர்ச்சியும் ; வேற் 
றுமைப்பொருளின்கண் , அவற்றின் உருபாகிய இரண்டாவது முதலிய 
ஆறும் இடையே விரிந்து நிற்ப பெயர்வினைகள் புணரும் புணர்ச்சியும் , 
ஏனை இடைச்சொற் , புணர்ச்சியும் , உரிச்சொற் புணர்ச்சியும் , ஒரு சொல் 
அடுக்கிவரும் புணர்ச்சியும் ஆகிய ஒன்பதும் தொகாநிலைத்தொடர் ஆம் . ) 

( உ - ம் . ) உண்டான் சரத்தன் . [ தெரிநிலை வினைமுற்று . ) 

குழையன் கொற்றன் . ( குறிப்பு வினை முந்து ) 
உண்ட சாத்தன் . ( பெயர் எச்சம் ) 
கரிய குதின . குறிப்புப் பெயர் எச்சம் . ) 
உண்டு வந்தான் . ( வின் எச்சம் .) 
இன்றி வந்தான் . ( குறிப்பு வினை எச்சம் .) 
சாத்தன் வந்தான் . ( எழுவாய் . ) 
சாத்தவா . ( விளி ) 
குடத்தை வனைந்தான் . ( வேற்றுமை உருபு . ) 
அதுகொனேழி . ( இடைச்சொல் ) 


நனிபேதையே . ( உரிச்சொல் ) 
பாம்பு பாம்பு . ( அடுக்குச்சொல் . ) 


416. GRAMMATICAL ERRORS . 


சகசு . திணையே , பால் , இடம் , பொழுது , வினா , இறை , 

மரபாம் மயங்கின் ஆம் வழுவே . 


[ திணை முதலாக மரபு ஈமுக வரும் எழும் தத்தம் நெறி மயங்கின் 
வழுவாம் . ) 
( உ - ம் .) அவன் வந்தது . ( திணைவழு . ) 

அவன் வந்தார் . ( பால்வழு . ) 
நேற்று வருவான் . (காலவழு . ) 
கறக்கின்ற எருமைபாலோ, சினையோ . ( வினாவழு . ) 
கடம்பூர்க்கு வழியாது ? என்றால் இடம்பூணி என்னாவின் சுன்றன்று . ( விடைவழு .) 
ஆடு மேய்ப்பானைப் பாகன் என்பது . ( மாபுவழு .) 


417. IN QUESTIONS , WORDS OF COMMON GENDER , & c . TO BE USED. 
சகஎ . ஐயந் , திணை , பால் அவ்வப் பொது வினும் 

மெய்தெரி பொருள் மேல் அன்மையும் விளம்புப . 


கசாஎ 


நன்னூல் 


( திணை ஐய்த்தினை அவற்றின் பொதுச்சொல்லானும் , பாலையத்தினை 
அவற்றின் பொதுச்சொல்லானும் , துணிந்தப் பொருண்மேல் எலாத தன் 
மையினை வைத்துங் கூறுவர்புலவர் . ) 

குற்றியோ , மகனோ அவ்எனத் தோன்றுகிறது ? 
தோன்றுகிறவன் ? என்பது வழு . 

குற்றியோ, மகனோ அங்கனந் தோன்றுகிற உரு ? 
( உ - ம் ) ( 1 ) 

எனப் பொதுச் சொல்லாற் கூறுக . (திணை ஐயம் . ) 
ஆண்மகனோ , பெண்மகளோ, அங்கனந் தோன்றுகிறவர் ஆர் ? ( பால்ஐயம் ) 
ஒன்றோ, பலவோ, இச்செய்புக்க பெற்றம் ? [ அஃறிணைப்பால் ஐயம் . ] 


( 2 ) 


ஆண்மகன் எனிற் பெண்மகள் அல்லன் . 


குற்றிஎனின் மகன் அன்று . 


பல எனின் ஒன்றல்ல . 


418 , A NEUTER FOLLOWED BY MASCULINE OR FEMININE : ANOMALY 1 . 
சகவு . உயர்திணை தொடர்ந்த பொருள் முதல் ஆறும் 
அதனொடு சார்த்தின் அத்திணை முடிபின . 

( வினா 137. ] 
( உயர்திணையைத்தொடர்ந்த அஃறிணைப்பொருள் ஆகிய ஆறும் உயர்தி 
ணையோடு சார்த்தி முடிப்பின் அவ்வெழுவாய்க்குரிய உயர்திணை முடிவி 
னவாம் . ) 

( பொன் 


நாடு 


( உ - ம் . ) நம்பி , 


பெரியன் . 
கரியன் . 
நல்லன் . 
கடியன் . 


மூக்கு 
குடிமை 


நடை 


( நம்பிக்குப் பொன் பெரிது என்பது சிறப்பு . ) 


419. HIGH AND LOW CLASS NOUNS SOMETIMES TAKE A COMMON 

VERB : ANOMALY II . 
சகக . திணைபால் பொருள் பல விரவின சிறப்பினும் , 

மிகவினும் , இழிபினும் , ஒருமுடி பினவே . 
[ திணையும்பாலும் வேறுவினைப் பலபொருள்களும் விரவிகின்ற வழி 
யவை பலவும் சிறப்பினாலும் , மிகுதியினாலும் , இழி பினாலும் ஒருமுடிபி 
னவாம் . ) 
( உ - ம் . ) திங்களும் சான்றோரும் ஒப்பர் , ஆமையும் பெரியரும் ஐந்தடக்கி நிற்பார் . ( சிறப்பு . ) 

பார்ப்பார், தவரே , சமந்தார் . பிணிப்பட்டார், மூத்தோர் , குழவி எனும் இவர்கட்கு , ( மிகுதி . ) 
மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடார் . [ இழிபு . ) 


தசு 


II . 


சொல்லதிகாரத்தில் ( v . ) பொதுவியல் . 


420. GENDER AND NUMBER CONFOUNDED , FROM JOY AND 

OTHIDR CAUSES : ANOMALY III . 

வழவமைதி . 
ச 20 . உவப்பினும் , உயர்வினும் , சிறப்பினும் , செறலினும் , 
இழிப்பினும் , பால்திணை இழுக்கினும் இயல்பே . 

( வினா 137. ) 


( உவப்பு முதலிய ஐந்தினும் பாலுந் திணையும் வழுவி வரினும் இயல் 
பாம் . ) 
( உ - ம் . ) தன் புதல்வனை , " என் அம்மை வந்தான் " என்பது உவப்பின் ஆண்பால் பெண்பால் ஆயிற்று , 

ஓர் ஆவினை " என் அம்மை வந்தான் " என்பது மகிழ்ச்சியினால் அஃறிணை உயர்திணை ஆயிற்று . 


ஒருவனை , " அவர் வந்தார் . (உயர்வு .) 


" தாதாய் ! மூவேழுலகுக்குத் தாயே , " ( சிறப்பு . ] 


எனைத்துணையர் ஆயினும் என்னாம் ? 
தினைத்துணையுந் தேரான் , பிறன் இல் புகல் . ( கோபம் ) 


பெண்வழிச் செல்வானை நோக்கி , " இவன் பெண் . " [ இழிவு . ] 


421. NUMBERS AND PERSONS INTERCHANGED : ANOMALY IV . 


வழவமைதி . 
சஉக. ஒருமையிற் பன்மையும் , பன்மையின் ஒருமையும் 
ஓர் இடம் பிற இடம் , தழுவலும் உளவே . 

( வினா 137. ) 
[ ஒருமைப்பாலின்கண் பன்மைச்சொல்லைத் தழுவிக் கூறுதலும் , பன் 
மைப்பாலின்கண் ஒருமைச்சொல்லைத் தழுவிக் கூறுதலும் , ஒரிடத்தின் 
கண் பிறவிடச்சொல்லைத் தழுவிக் கூறுதலும் உளவாம் . ) 
( உ - ம் . ) ( 1 ) இக்குளத்து நீர் எல்லாம் கொண்டுய்த்தான் இவன் . ( ஒருமையில் பன்மை . ) 

( 2. ) இரண்டு கண்ணுஞ் சிவந்தது . ( பன்மையில் ஒருமை . ) 
( 3. ) அஃதைத் தந்தை அடும் போரிற் செறியர் . [ ஒருமையில் பன்மை . ) 
( 4. ) சாத்தன்தாய் இவை செய்வனோ ? ( படர்க்கையில் தன்மை . ) 
( 5. ) நீயோ, அவனோ யார் இது செய்தார் ? ( விரவி ஓரிடத்திற்குரிய முடி பேற்றது .] 


422. CERTAIN UNVARYING USES OF THE PERSONS . 
சஉஉ . தால் , வால் , கொடை , செலல் சாரும் படர்க்கை ; 

எழுவாய் இரண்டும் எஞ்சிய ஏற்கும் . 


22 


ககாசு 


நன்னூல் 


( இக்கால்வகைச் சொற்களையும் படர்க்கை சாரும் ; இவற்றுள் முதற் 
கண் நின்ற தரல் , வரல் என்னும் இருவகைச்சொற்களையும் தன்மை முன் 
னிலைகள் ஏற்கும் . ) 

( உ - ம் . ) அவனுக்குத் தந்தான் . 

அவன்பால் வந்தான் , 


எனக்குத் தந்தான் . 
என்பால் வந்தான் . 


வினக்குத் தந்தான் . 
வின்பால் வந்தான் . 


423. THE THREE TENSES . 


சஉ ங . இறப்பெதிர்வு நிகழ்வெனக் கால மூன்றே. 

( வினா 78. ) 


[ முன்னர்க் கூறிய காலம் இறந்தகாலமும் , எதிர்காலமும் , நிகழ்கால 
மும் என மூன்றாம் . ] 


4:24 . THE PRESENT EXPRESSES ANYTHING SUBSISTING IN THE THREE 

TIMES : ANOMALY Y. 
சஉச . முக்கா லத்தினும் ஒத்தியல் பொருளைச் 
செப்புவர் நிகழுங் காலத் தானே . 

( வினா 146. ) 
( தந்தொழில் இடை அறாது , முக்காலத்தினும் ஒருதன்மையவாய் இய 
லும் பொருள்களை நிகழ்காலத்தாற் கூறுவர் புலவர் . ) 

( உ - ம் .) அவனியைத் தாங்கி அரசர் இருக்கின்றார் . 

மலை நிற்கிறது , தெய்வம் இருக்கின்றது . 


425. INTERCHANGE OF TENSES : ANOMALY VI . 
சஉரு . விரைவினு மிகவினும் , தெளிவினும் , இயல்பினும் , 
பிறழவும் பெறூஉமுக் காலமும் ஏற்புழி . 

( வினா 146-149 . ) 


[ விரைவு , மிகுதி , தெளிவு என்னும் மூன்று காரணங்களினாலும் , கார 
ணமின்றியும் , முக்காலங்களையும் ஒன்றை ஒன்றாகக் கூறப்படும் ஏற்கும் 
இடத்து . ) 


கள O 


II . சொல்லதிகாரத்தில் ( v . ) பொதுவியல் . 


( உ - ம் . ) " உண்டேன் , உண்டேன் . " ( என்பான் விரைவினால் . ] 

களவு செயிற்கை அறுப்புண்டான் . ( மிகுதி . ) 
எறும்பு முட்டை கொண்டு திட்டை ஏறின் மழை பெய்தது . ( தெளிவு .) 
நாம் பண்டு வினையாவெதிக்காய் . ( இயல்பு . ) 


426. SEVEN DIFFERENT KINDS OF QUESTIONS .. 


வினா 


சஉசு . அறிவறி யாமை , ஐயுறல் , கொளல் , கொடை , 

ஏவல் , தரும் வினா ஆறும் இழுக்கார் . 


[ அறிவு முதலியன தருதலான் வரும் வினா ஆறனையும் களையாது 
கொள்வர் புலவர் . ) 

( உ - ம் . ) " இச்சூத்திரத்துக்குப் பொருள்யாது . " 

( 1 ) ஆசிரியன் மாணாக்கனை நோக்கிக் கேட்பது . ( அறிவினா) 
( 2. ) மாணாக்கன் ஆசிரியனை நோக்கி அவ்வாறு கூறுவது . ( அறியாவினா) 
( 3. ) குற்றியோ மகனோ. ( ஐயவினா ) 
( 4 ) பொன்னுளதோ, மணியுளதோ , ( கொளல்வினா.) 
( 5 ) சாத்தனுக்கு ஆடையில்லையே ( கொடைவினா. ] 
( 6. ) சாத்தா உண்டாயோ ( ஏவல்வினா. ) 


427. DIFFERENT NODES OF ANSWERING . 


விடை . 
சஉஎ . சுட்டு , மறை , நேர் ; ஏவல் , வினாதல் , 

உற்ற துரைத்தல் , உறுவது கூறல் , 
இனமொழி எனும் எண் இறையுள் , இறுதி 
நிலவிய ஐந்தும் பொருண்மையி னேர்ப . 


[ இவ்விறை எட்டனுள் முன்னைய மூன்றும் செவ்வனிறை ஆம். பின் 
னைய ஐந்தும் இறைப்பொருள் பயத்தலின் இறையாகத் தழீஇக் கொள்வர் 
புலவர் . ] 

( உ -ம் . ) ( 1 ) " கருவூருக்கு வழியாது " ? இது . ( சட்டு . ) 
( 2. ) செய்வாயோ ? செய்யேன் . [மறைவிடை . ) 

செய்வேன் . [ உடன்படல் . 


செவ்வனிறை 


குறிப்பினாலே 
இறைபயப்பது . 


( சி செய் . ( ஏவல் . ) 
செய்வேனே. ( விதைல் விடை ) 
உடம்பு கொந்தது . ( உற்ற துரைத்தல். ) 
உடம்புசோம் . ( உறுவது கூறல் . ) 
மற்றையதைச் செய்வேன் . ( இனமொழி .) 


கஎக 


நன்னூல் 


428. THE PERSON AND THE MEMBERS NOT TO BE CONFOUNDED . 


சஉவு . வினாவினும் செப்பினும் விரவா சினைமுதல் . 


( வினாவுதற் கண்ணும் , செப்புதற் கண்ணும் சினை முதல்கள் ஒற்றுமை 
கருதி மயங்கக் கூறப்படா . ) 

( உ - ம் . ) சாத்தி கண் பெரியவோ , கொற்றிகண் பெரிய வோ ? 

சாத்தன் நல்லனோ, கொற்றன் நல்லனோ ? 
சாத்திகண் பெரிய , கொற்றிகண் பெரிய , 
சாத்தன் நல்லன் , கொற்றன் நல்லன் . 
( வினாவுதலும் விடை கொடுத்தலும் வழாநிலை . ) 


கண்ணல்லவோ, அவள் நல்லளோ ? 
கணல்ல, அவள் நல்லள் , ( வ . ) 


429. CLASSICAL USAGE . 


மரபு . 


சஉக . எப்பொருள் எச்சொலின் எவ்வா றுயர்ந்தோர் 
செப்பினர் அப்படிச் செப்புதல் மரபே . 

( வினா 163. ) 


[ தொன்று தொட்டு , உலகவழக்கிலுஞ் செய்யுள் வழக்கிலும் யாதொரு 
பொருளை யாதொரு சொல்லால் யாதொரு நெறியால் அறிவுடையோர் 
சொன்னார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அந்நெறியாற் சொல்லு 
தல் மரபு ஆம் . ] 

( உ - ம் . ) யானை மேய்ப்பன் பாகன் . ( வழாநிலை . ) 

குதிரைக்கன்று . ( வழு . ) 


430. A NOUN OF MANY SHADES OF MEANING SHOULD HAVE A VERE 

THAT MAY AGREE WITH ALL . 
சங 0 . வேறுவினைப் பல்பொருள் தழுவிய பொதுச்சொலும் , 

வேறவற்றெண்ணும் , ஓர் பொது வினை வேண்டும் . 


[ வெவ்வேறு வினைகட்குரிய பலபொருள்களையும் ஒருங்கு தழுவி நிற் 
கும் ஓர் பொதுச்சொல்லும் , அவற்றின் சிறப்புச் சொற்களாய் எண்ணிநிற் 
கும் பலசொல்லும் , ஒன்றற்குரிய சிறப்புவினைவேண்டாது எல்லாவற்றிற் 
கும் உரியதோர் பொதுவினை வேண்டுவன ஆம் . ) 
( உ - ம் . ) அடிசில் ( எ -5 ) உண்பன , தின்பன , நக்குவன , குடிப்பனவற்றிற்குப் பொது , 

ஆதலால், அடிசில் அயின்றார் , மிசைந்தார் என்க, 
அணி அணிந்தார் , படை வழங்கினார் . 


கஎ 2 


II . சொல்லதிகாரத்தில் ( v . ) பொதுவியல் . 


431. AN EQUIVOCAL WORD DETERMINED BY A WORD IN THE CONTEXT . 

. 
சஙக . வினைசார் பினம் இட மேவி விளங்காப் 

பலபொருள் ஒருசொல் பணிப்பர் சிறப்பெடுத்தே . 


( குறித்த பொருளை விளக்கும் வினையினையும் , சார்பும் இனமும் இட 
மும் முதலிய பெயரினையம் , பலபொருள் ஒரு சொற்பொருந்தி விளங்கிக் 
கிடந்ததேல் அதனை வாளாகூறி அவ்வினை பெயர்களைப் பொருந்தாமை 
யால் விளங்காது கிடந்ததனைச் சிறப்பொடு கூட்டிக் கூறுவர்புலவர் . ) 

( உ - ம் . ) மா . ( பலபொருள் ஒருசொல் . ) 

மாப்பூத்தது . ( மரம் . ) 
மாவீழ்மலர் . ( வண்டு . ) 
காலான் , கரி , மா, இரதம் , காலங்கம் . ( குதிரை . ) 
மாமரத்த மலர்மார்பன் . [ திருமகள் . ) 


432. COMPOUND WORDS CAPABLE SOMETIMES OF A TWO - FOLD 

DIVISION AND INTERPRETATION . 


சஙஉ . எழுத்தியல் திரியாப் பொருடிரி புணர்மொழி 
இசைத்திரி பாற்றெளி வெய்தும் என்ப . 

( வினா 150. ) 


( எழுத்தினதியல்பு வேறுபடாது பொருள் வேறுபட்டுச் சொல்லும் 
பொருளும் ஐயுற நிற்குந் தொடர்மொழிகள் அங்கனங் குறித்துக் கூறுஞ் 
சொற்களின் இறுதியும் முதலுந் தோன்ற இசை அறுத்துக் கூறும் வேறு 
பாட்டால் துணியப்படும் என்று சொல்லுவர் புலவர் . ) 
( உ - ம் . ) செம்பொன் பதின்நொடி . 

செம்பொன் பதின்றொடி = செம்பொன் பத்துப்பலம் . 
செம்பொன் பதின்நொடி செம்பு ஒன்பது பலம் . 


433. WORDS IN APPOSITION MAY HAVE A COMMON VERB , OR EACH ITS OWN . 
சஙங . ஒருபொருள் மேற்பல பெயர்வரின் , இறுதி 
ஒருவினை கொடுப்ப ; தனியும் ஒரோவழி .. 

( வினா 135. ) 


( ஒரு பொருள் மேல் பலபெயர் வருமாயின் பொருள் ஒன்றே என்பது 
தோன்ற இறுதிக்கண் ஒருவினை கொடுத்துக் கூறுவர் , ஒருபொருளாதல் 
தவறாத வழிப்பெயர்தோறும் கொடுத்துங்கூறுவர் புலவர் . ) 
( உ - ம் . ) ஆசிரியன் , பேரூர்கிழான் , இளங்கண்ணன் , சாத்தன் வந்தான் . 

ஆசிரியன் வருக, பேரூர்கிழான் வருக , இளங்கண்ணன் வருக , சாத்தன் வருக . 


கஎங 


நனனூல் 


434 . 


EPITHETS SHOULD PRECEDE THE NAME . 


சஙச . திணை , நிலம் , சாதி , குடியே , உடைமை , 

குணம் , தொழில், கல்வி , சிறப்பாம் பெயரோ 
டியற்பெயர் ஏற்றிடில் பின்வரல் சிறப்பே . 


( திணைமுதலாகக் கல்வி ஈறாக விதந்தன முதலிய பற்றி வருஞ் சிறப்புப் 
பெயருடனே இயற்பெயரை ஒருபொருள் ஒருங்கேற்குமாயின் அவ்வியற் 
பெயர் பின்வருதல் சிறந்த மரபாம் . ) 


( உ - ம் . ) ( 1 ) குன்றவன் கொற்றவன் . [ திணை .] 

( 2 ) அறிவாளன் அழகன் . ( நிலம் . ) 
(6.) பார்ப்பான் பாராயணன் ( சாதி .) 
( 4. ) சர்கிழான் ஓணன் . ( குடி ) 
( 5.) பொன்னன் பொறையன் . ( உடைமை . ) 
( 6. ) கரியன் கம்பன் . ( குணம் . ) 
( 7. ) நாட்சி தம்பி . ( தொழில் ) 
( 8. ) தெய்வப்புலவன் திருவள்ளுவன் . ( கல்வி . ) 


5. 


435. A DEMONSTRATIVE PRONOUN AFTER THE NOUN ; THE VERB BEFORE OR AFTER . 
சஙரு . படர்க்கை முப்பெயரோ டணையிற் சுட்டுப் 

பெயர்பின் வரும் ; வினை எனிற்பெயர்க் கெங்கும் 
மருவும் வழக்கிடை ; செய்யுட் கேற்புழி . 


( படர்க்கை இடத்தவாகிய உயர்திணைப்பெயர் , அஃறிணைப் பெயர் , 
விரவுப்பெயர் என்னும் மூவகைப் பெயரோடு சுட்டுப்பெயர் சாரின் அச் 
சுட்டுப்பெயர் அம்மூவகைப்பெயர்க்கும் பின்வரும் . அவ்விடத்தே வினை 
யாகிய முடிக்குஞ் சொல்வரும் ஆயின் , அம்முடிக்குஞ் சொல்லில்லை ஆ 
யின் அப்பெயர்க்குப் பின்னும் முன்னும்வரும் ; இம்மரபு வழக்கின் கண் 
ணவாம் செய்யுட்கண்ணே எனின் நியதி இன்றி வேண்டிய ஆறே வரப் 
பெறும் . ] 
( உ - ம் .) நம்பி வந்தான் , அவனுக்குச் சோறு இருக . ( உயர்திணை . ) 

எருது வந்தது அதற்குப் புல்லிகெ . ( அஃறிணை . ) 
சாத்தன் வந்தான் அவனுக்கு பலியிடுக . ( விரவுப்பெயர் ) 
வந்தான் நம்பி சோழ இகே . 


சம்பி அவன் , அவன் எம்பி . 


அவன் அணக்கு போய் செய்தான் , ஆயிழாய் , வேலன் . ( செய்யுள் . ) 


கஎச 


II . சொல்லதிகாரத்தில் ( v . ) பொதுவியல் . 


436. WORDS REPEATED . 

அடுக்குத் தொடர். 
சஙசு . அசைநிலை , பொருணிலை, இசைநிறைக் கொருசொல் 

இரண்டு , மூன்று,நான் கெல்லை முறை அடுக்கும் . 
( அசைநிலைக்கும் , விரைவு , வெகுளி, உவகை , அச்சம் , அவலம் முத 
லிய பொருள் நிலைக்கும் இசை நிறைக்கும் ஒரு சொல் இரண்டு மூன்று 
நான்களவும் முறையே அடுக்கும் . ) 

( உ - ம் ) ( 1 ) அன்றே , அன்றே . [ அசைநிலை . ) 

( 2. ) வந்தேன் , வந்தேன் , ( விரைவு பொருணிலை . ) 
( 3. ) நல்குமே , நல்குமே , நல்குமே நாமகள் ! [ இசையிறை ) 
( 4. ) உய்பேன் , உப்பேன் . [ அவலம் . ) 
( 5. ) தித்தித்தி . [ அச்சம் மும்முறை ) 


437. REDUPLIGATED WORDS MUST NOT BE DIVIDED .. 
சநஎ . இரட்டைக் கிளவி இரட்டிற் பிரிந்திசையா . 
( இரட்டைச் சொற்கள் அவ் இரட்டிப்பிற் பிரிந்து தனித்து ஒலியா . ] 

( உ - ம் . ) சுரு சுருத்தது . [ இது இரட்டித்துப் பிரியாது நின்றது . ) 


438 , ESSENTIAL ADJUNCTS NOT TO BE SEPARATED FROM A NOUN . 
சஙவு . ஒருபொருட் பல்பெயர் பிரிவில வரையார் . 

[ ஒருபொருள் மேல் பலபெயர் கூறுங்கால் அப்பொருளினின்றும் 
பிரிதல் இல்லாதனவற்றை நீக்காது கூறுவர் புலவர் . ] 
( உ - ம் . ) ஆசிரியன் போர்கிழான் இளங்கண்ணன் சாத்தன் வந்தான் . 

(மாணாக்கருக்கு அற்பொருள் உணர்த்தலால் ஆசிரியத்தன்மையும் , 
ஊருரிமையும் கண்ணின் வேறுபாடும் உடையவன் சாத்தன் ஆதலால் பிரிவில்லன் . ) 


439. REDUNDANT WORDS SANCTIONED BY CUSTOM : ANOMALY VII . 

. 


சஙக . ஒருபொருட் பன்மொழி சிறப்பி னின் வழா . 


[ ஒருபொருளையே குறித்து வரும் பல சொற்கள் அவ்வாறு வருதற்கு 
ஓர்காரணம் இன்றேனும் சொல்லின்பந் தோன்றச் சிறந்து நிற்றலின் 
அவை வழுவென்று நீக்கப்படாவாம் . ) 

( உ - ம் . ) மீமிசை. ( மீஎன்பதும் , மிசை என்பதும் , மேல் . ) 

உயர்ந்தோங்கும் மலை . (உயர்ந்து , ஒக்கும் இரண்டும் ஒன்று . ) 
நாகிளக்கமுகு . ( சாகு இளமை இரண்டும் ஒன்று . ) 

கஎரு 


நன்னூல் 


440. உம் TO BE USED IN CERTAIN CASES . 
சசம . இனைத்தென் றறிபொருள் , உலகின் இலாப்பொருள் , 
வினைப்படுத் துரைப்பின் உம்மை வேண்டும் . 

[ வினா 113. ) 


( இத்தனை என்று வரையறை உணரப்படும் பொருளும் , எக்காலத்தும் 
எவ்விடத்தும் இல்லாத பொருளும் , அவற்றை வினைப்படுத்துக் கூறுங் 
கால் முற்றும்மை வேண்டி நிற்கும் . ) 
( உ - ம் . ) (1.) தமிழ்நாட்டு மூவேந்தரும் வந்தார் . [ இனைத்தென்றறி பொருள் .) 
(2.) பவளக்கோட்டு நீலயானை யென்றும் இல்லை . ( உலகின் இலாப்பொருள் .) 

ஒளிமுன்னிருள் எங்கும் இல்லை . 


441. THE OBJECT SOMETIMES MADE THE SUBJECT : ANOMALY VIII . 


சசக . செயப்படு பொருளைச் செய்தது போலத் 
தொழிற்படக் கிளத்தலும் வழக்கினுள் உரித்தே . 

( வினா 129. ) 


( செயப்படுபொருளையுங் கருவியையும் இடத்தையும் செயலையுங் 
காலத்தையுங் கருத்தாவைப் போல வைத்து , அதன்மேல் வினைமுதல் 
வினை ஏற்றிக் கூறுதலும் வழக்கின்கண் உரித்தாம் . ) 

( உ - ம் . ) இம்மாடு நான் கொண்டது . 

இச்சோறு நான் கொடுத்தது . ( செயப்படு பொருள் . ) 
இவ்வெழுத்து நான் எழுதினது . 


இவ்வெழுத்தாணி நான் எழுதியது . ( கருவி . ) 
இவ்வீடுயான் இருந்தது . ( இடம் . ) 
இத்தொழில் நான் செய்தது . [ செயல் . ] 
இந்தாள் நான் பிறந்தது . ( காலம் . ) 


442. THE FIRST MEMBER OF A COMPOUND NOUN MAY BE EITHER 

COMMON , OR PECULIAR TO THOSE WORDS. 


சசஉ . பொருள் முதல் ஆறாம் அடைசேர் மொழி இனம் 
உள்ளவும் , இல்லவும் , ஆம் இரு வழக்கினும் . 

( வினா 150. ) 
[ பொருள் ஆதி ஆறாகிய அடைகள் அடுத்து வருமொழிகள் இனம் 
உள்ளனவே ஆம் , அன்றி இனம் இல்லனவும் ஆம் உலகவழக்கினுள்ளும் 
செய்யுள் வழக்கினுள்ளும் . ) 


கஎசு 


II . சொல்லதிகாரத்தில் ( v . ) பொதுவியல் . 


( உ - ம். ) செந்தாமரை . 

[ இனம் உள்ளது. ) 
நெய்க்குடம் . 
உப்பளம் . 

[ இனம் இல்லது உப்பில்லா அளம் இல்லாததினாலே . ] 
சிறைவண்டு. 
443. SUCH EPITHETS MAY SUGGEST THE OPPOSITE . 

. 


சசங . அடைமொழி இனமல் லதுந்தரும் ஆண்டுறின். 
[ மேற்கூறிய அடைசேர்மொழி இனத்தைத் தருதலே அன்றி , அ 
னோடு இனம் அல்லதனையும் தரும் , அவ்விடத்திற்குப் பொருந்துமாயின் . ) 

( உ - ம் ) அறஞ்செய்தான் மோட்சம் புகுவான் எனின் . 

மறஞ் செய்தான் நரகம் புகுவான் எனவரும் . 


444. SUCH MEMBERS OF COMPOUND WORDS MAY BE ACCUMULATED . 


சசச . அடைசினை முதல் முறை அடைதலும் , ஈர் அடை 

முதலோ டாதலும் , வழக்கியல் ; ஈர் அடை 
சினையொடு செறிதலு மயங்கலும் செய்யுட்கே. 


[ மேற்கூறிய அடை , முதல் சினைகளை அடுத்து வருங்கால் , ஓரடையும் 
ஒருசினையும் ஒரு முதலும் ஒன்றை ஒன்று விசேடித்து வருதலும் ; இரண் 
டடை முதலை விசேடித்து வருதலும் , வழக்கு நடையாம் ; இரண்டடை 
சினையை விசேடித்து வருதலும் இவ்வரம் பிறந்து வருதலும் செய்யுள் 
நடை ஆம் . ) 

( உ - ம் . ) செங்கானாரை . 

பழக்குலை வாழை . [ ஓர்அடை , ஒருசினை , ஒருமுதல் ) 
முழங்குதிரை கடல் 
மனைச்சிறு கிணறு . [ இரண்டு அடை . ) 
சிறுகருங்காக்கை . ( இரண்டடை முதல் .) 


சிறுபைந்து வி . ( ஈரடை , சினை . ) 


பெருந்தோட் சிறுமருங்கும் பேரமர்க்கட்பேதை . ( மயங்கிவந்தது . ) 


445. LET NATURAL QUALITIES BE SO EXPRESSED . 


சசரு . இயற்கைப் பொருளை இற்றெனக் கிளத்தல். 


[ இயற்கைப் பொருள் செயற்கைப் பொருள் என இருவகைப்படும் 
பொருள்களுள் இயற்கைப் பொருளை இத்தன்மைத்து என்று கூறுக . ] 

( உ - ம் . ) நிலம் வலிது , 


23 


கஎஎ 


நன்னூல் 


446. WHEN ARTIFICIAL QUALITIES ARE SPOKEN OF THE CAUSE MAY BE 
EXPRESSED OR UNDERSTOOD ; SO MAY THE WORD IMPLYING THE 

ACQUISITION OF THE QUALITY . 


சசசு . காரண முதலா ஆக்கம் பெற்றும் , 

காரணம் இன்றி ஆக்கம் பெற்றும் , 
ஆக்கம் இன்றிக் காரணம் அடுத்தும், 

இருமையும் இன்றியும் இயலுஞ் செயும் பொருள் . 
[ முதல் துணை நிமித்தங்களால் செய்யும் பொருளாகிய செயற்கைப் 
பொருளைக் கூறுங்கால் காரணச் சொல் முன்வர ஆக்கச் சொல் பின்வரப் 
பெற்றும் காரணச் சொல் தொக்குகிற்ப ஆக்கச் சொல் வரப்பெற்றும் ஆக் 
கச் சொல் தொக்கு நிற்பக் காரணச் சொல்வரப் பெற்றும் இவ்விருவகைச் 
சொல்லும் தொக்கு நிற்கவும் நடக்கும் . ) 
( உ - ம் ) கெவெங்கைபிழி எண்ணெயும் பெற்றமையான் மயிர் நல்லவாயின , 

( காரணமுதலா ஆக்கம் பெற்றது . ) 


மயிர் நல்லவாயின . ( காரணச்சொல் தொக்கு ஆக்கம் பெற்றது . ) 


கவுங் கைபிழி எண்ணெயும் பெற்றமையான் மயிர்தல்ல . [ ஆக்கச்சொல் 
தொக்கு வந்தது . ) 


மயிர்கல்ல . ( இரண்டும் தொக்கு வந்தது ) 


447. METHODS OF NEGATION AND AFFIRMATION . 


சசஎ . தம்பால் இல்ல தில் லெனின் , இன்னாய் 

உள்ளது கூறியு மாற்றியும் , உள்ளது 
சுட்டியும் , உரைப்பர் சொற்சுருங் குதற்கே . 


[ ஒருவன் வினவியது தம்பக்கல் இல்லையாயின் அதனை இல்லை என் 
னல் உறின் அவன் வினவியதற்கு இனமாய்த் தம்பக்கல் உள்ளதனைக்கூறி 
அக்கூற்றானே அதனை இல்லை என்றும் , உள்ளதாயின் இத்துணை உண் 
டென்றும் கூறுவர் புலவர் வினவுதலும் செப்புதலும் ஆகிய சொற்கள் 
சுருங்குதற் பொருட்டு . ) 


( உ - ம் . ) பயறுவதோ, வணினே ? 

உழுந்துண்டு . 


இவ்வளவுண்டு . 


T 의 


II . சொல்லதிகாரத்தில் ( v . ) பொதுவியல் . 


448 .. THE THREE SYNONYMES ஈ , தா AND கொடு . 
சசவு . ஈ , தா , கொடு எனு மூன்று முறையே 

இழிந்தோன் ஒப்போன் மிக்கோன் இரப்புரை . 


[ " ஈ என்பது இழிந்தோன் உயர்ந்தோன் மாட்டு இரக்குஞ் சொல் 
ஆம் . தா என்பது ஒப்போன் ஒப்போன்மாட்டு இரக்குஞ் சொல் 
ஆம் " கொடு " என்பது உயர்ந்தோன் இழிந்தோன் மாட்டு இரக்குஞ் 
சொல் ஆம் . ] 

( உ - ம் . ) தந்தை = ! 

தோழா தா ! 


மைத்தா கொ ! 


449. WORDS THAT SUGGEST AN IDEA . 


சசக . முன்னத்தின் உணருங் கிளவியும் உளவே . 


( வெளிப்படையான் அன்றிக் குறிப்பால் பொருள் உணரப்படுஞ் 
சொற்களும் சில உள ஆம் . ) 

( உ - ம் .) செஞ்செவியர் செவி எல்வாஞ் செம்பொன் அணிந்த செல்வத்தினர் . 


450. WHEN IMPOSSIBLE ATTRIBUTES ARE POETICALLY ASCRIBED USE 

THE WORDS OF THE LOWER CLASS (NEUTER ). 


சரும் . கேட்குந போலவுங் , கிளக்கும் போலவும் , 

இயங்கும் போலவும் , இயற்று போலவும் , 
அஃறிணை மருங்கினும் , அறையப் படுமே . 


[ கேளாதனவற்றைக் கேட்குவன போலவும் , சொல்லாதனவற்றைச் 
சொல்லுவன போலவும் , நடவாதனவற்றை நடப்பன போலவும் , இத் 
தொழில்கள் அல்லன பிறசெய்யாதனவற்றைச் செய்வன போலவும் , அஃ 
றிணை இடத்தும் சொல்லப்படும் . ) 

( உ - ம் . ) இரவெல்லாம் சின்னம் ஆல் ஈர்க்கதிர்த்திங்கள் . 

பகைமையும் கேண்மையும் சண்னுனக்கும் . 
இவ்வழி அவ்ருக்குப் போம் , 
தேன் தேவர்க்யுேம் மலை , 


கஎசு 


நன்னூல் 


451. IN POETICAL AND RHETORICAL FIGURES GENDERS AND CLASSES ARE 

CONFOUNDED [ PERSONIFICATION ) . 


சடுக . உருவகஉவமையில் , திணை ,சினை முதல்கள் , 

பிறழ்தலும் , பிறவும் பேணினர் கொளலே . 


[ உருவகத்தின் கண்ணும் உவமைக் கண்ணும் இருதிணை தமமுள் மயங் 
குதலும் சினை முதல் தம்முள் மயங்குதலும் இவ்வியலுள் சொல்லாது ஒழிக் 
தனவும் போற்றிக்கொள்க . ) 


( உ - ம் . ) மன்னர் மடங்கள் , மறையவர் சொன்மாலை , 

அன்ன சடையினார்க் காரமுதக் , துன்னும் , 
பரிசிலர்க்குவானம் , பனிமலர்ப்பூம்பைந்தார் . 
எரிசினவேற்னை எங்கே ? 


452. THE EIGHT METHODS OF CONSTRUCTION .. 


சருஉ . யாற்று நீர் , மொழி மாற்று , நிரனிறை , விற் பூண் , 

, 
தாப்பிசை, அளைமறி பாப்புக், கொண்டு கூட் 
ட்டிமறி மாற்றெனப் பொருள்கோள் எட்டே . 


( யாற்று நீர்ப் பொருள்கோளும் , மொழிமாற்றுப் பொருள்கோளும் , நிர 
னிறைப் பொருள் கோளும் , விற்பூட்டுப் பொருள் கோளும் , தாப்பிசைப் 
பொருள் கோளும் , அளைமறி பாப்புப் பொருள் கோளும் , கொண்டுகூட்டுப் 
பொருள்கோளும் , அடிமறி மாற்றுப் பொருள்கோளும் எனப் பொருள் 
கோள் எட்டாம் . ) 


( I. ) NATURAL CONSTRUCTION . 


253. WHEN THE CONSTRUCTION FLOWS LIKE A RIVER . 


சருங . மற்றைய நோக்கா தடிதொறும் வான் பொருள் 

அற்றற் றொழுகும் அஃதியாற்றுப் புனலே . 


[ மொழிமாற்று முதலிய போல் பிறழ்ந்து செலவேண்டாது யாற்றுப் 
புனல் ஒழுக்குப்போல் நெறிபட்டு அடிதோறும் வான் பொருள் அற்றற் 
றொழுகும் அப்பொருள்கோள் யாற்றுநீர்ப் பொருள் கோளாம் . ) 


கவும் 


II . சொல்லதிகாரத்தில் ( v . ) பொது வியல் . 


( உ - ம் . ) சொல்லரும் குந் , பசும் பாம்பின் தோற்றம் போல் 

மெல்லவே கரு விருந் தீன்று , மேல் அலார் 
செல்வமே போல் தலை பிறவித் , தேர்ந்த நூற் 
கல்விசேர் மாந்தரின் இறைஞ்சிக் காய்த்தவே . 


( II . ) TRANSPOSED CONSTRUCTION . 


454. WHEN A DISTINCT CLAUBE IS INTERPOSED BETWEEN TWO WORDS 

CLOSELY CONNECTED IN SENSE . 


சச . ஏற்ற பொருளுக் கியையு மொழிகளை 

மாற்றி , ஓர் அடியுள் வழங்கல் மொழிமாற்றே . 


[ இரண்டு மொழியும் அவை கொள்ளும் இரண்டு பயனிலையுமாய் வரக் 
கூறுவார் அந்நான்கனுள் ஏற்ற பயனிலைகட் கியையும் மொழிகளைத் 
தனித்தனிக் கூட்டி ஓரடியுள்ளே கூறும் பொருள்கோள் மொழிமாற்றுப் 
பொருள்கோள் ஆம் . ) 

( உ - ம் . ) கரை ஆடக் ( கெண்டை கயத்தாட ) மஞ்ஞை, சுரை ( ஆழ அம்மி ) 

மிதப்ப , வரை அனைய யானைக்கு ( நீத்து முயற்கு ) நிலை , என்ப 


கானக நாடன் சனை . 


( III .) ARTIFICIALLY ARRANGED CORRESPONDING CONSTRUCTION . 


455 . 


WHEN SEVERAL SUBJECTS ARE STRUNG TOGETHER , AND THEN THEIR 
SEVERAL PREDICATES FOLLOW IN CORRESPONDING ORDER . 


சருரு . பெயரும் வினையும் ஆம் சொல்லையும் பொருளையும் 

வேறு நிரனிறீ இ முறையினும் எதிரினும் 
நேரும் பொருள் கோ ணிரனிறை மொழியே. 

( எக - ம் . சூத்திரம் இதற்கு உதாரணம் . ) 


( பெயரும் வினையும் ஆகிய சொற்களையும் அவைகொள்ளும் பெயரும் 
வினையும் ஆகிய பயன் நிலைகளையும் வேறு வேறு நிறையாக நிறுத்தி 
முறையாய் எனும் எதிராய் எனும் இதற்கிது பயன் நிலை என்பது படக் 
கூறும்பொருள்கோள் நெறிப்பட்ட நிரனிறைப் பொருள் கோள் ஆம் . ) 

( உ - ம் . ) கொடி 


நுசுப்பு 
கண் 
மேனி 


மதி 
பவளம் 
முத்தம் 


முகம் 
வாய் 
முறுவல் 


பிணை 
மஞ்ஞை 


நோக்கு 
சாயல் 


கொட்டை 


- 


கவித 


நன்னூல் 


( IV . ) THE STRING - BOW CONSTRUCTION . 


4:56 . WHEN THE FIRST AND LAST WORDS CORRESPOND . 


சருசு . எழுவாய் இறுதி , நிலைமொழி தம்முள் 

பொருணோக் குடையது பூட்டுவில் ஆகும் . 


. 


( செய்யுட்கண் முதலினும் ஈற்றினும் நிற்கு மொழிகள் தம்முள் பொ 
ருள் நோக்கமுடைய பொருள்கோள் பூட்டுவிற் பொருள்கோள் ஆம் . ] 


( உ - ம் ) திறந்திடுமின் , தீயவை பிற்காண்டு மாதர் 

இறந்து படி பெரிதாம் எதம் உறந்தையர் கோன் 
தண்ணர மார்பிற் றமிழர் பெருமானைக் 
கண்ணக் காணக் கதவு . 


( V. ) THE DOUBLE - FACED CONSTRUCTION 


457. WHEN THE SUBJECT IS IN THE MIDDLE . 


சரு எ . இடைநிலை மொழியே எனைஈர் இடத்து 

நடந்து பொருளை நண்ணுதல் தாப்பிசை , 


[ இடை நிற்கு மொழி ஒழிந்த முதலினும் ஈற்றினுஞ் சென்று பொரு 
ளைக் கூடும் பொருள்கோள் தாப்பிசைப் பொருள்கோளாம் . ) 


( உ - ம் .) உண்ணாமை உள்ள தயிர்நிலை , ஊன், உண்ண 

அண்ணாத்தல் செய்யா தவறு . 


458. ( VI. ) THE INVOLVED CONSTRUCTION . 


சருவு . செய்யுள் இறுதி மொழி இடை முதலினும் 

எய்திய பொருள் கோள் அளைமறி பாப்பே . 


( செய்யுட்கண் ஈற்றின் நின்ற சொல் இடையினும் முதலினுஞ் 
சென்ற பொருள்கோள் அளைமறி பாப்புப் பொருள்கோள் ஆம் . ) 
( உ - ம் . ) தாழ்ந்த உணர்வினாய்த் தான் உடைந்து தண்ன்ேறித் தளர்வார் தாமுஞ் 

சூழ்ந்த வினையாக்கை சடவிளித்து பாற்கதியிற் சுழல்வாத்தாமும் 
மூழ்ந்தபிணி கலிய முன் செய்த வின்என்றே முனிவார்தாமும் 
வாழ்ந்த பொழுதினே வான் எய்து தெறிமுன்னி முயலாதாரே . 


கவு 2 


II . சொல்லதிகாரத்தில் ( v . ) பொதுவியல் . 


459. ( VII. ) THE ENTIRELY DISARRANGED CONSTRUCTION. 
சருக. யாப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை 

ஏற்புழி இசைப்பது கொண்டு கூட்டே . 


( செய்யுள் அடிபலவினும் இயல்பாகிய யாற்றுநீர்ப்பொருளுக் கேலாது 
கோத்துக் கிடந்த மொழிகளை எடுத்து அப்பொருளுக்கேற்ற இடத்துக் 
கூட்டும் பொருள்கோள் கொண்டு கூட்டுப் பொருள்கோள் ஆம் . ) 


5 ... 


3 . 


6 . 


4 . 


( உ - ம் . ) ( தெக்கங்காய் போலத் திரண்ஜெண்ட ) ( பைங்கூந்தல் ) 

( வெண்கோழி முட்டை உடைத்தன்ன ) ( மாமேனி ) 
( அஞ்சனத் தன்ன ) ( பசலை தணிவா 
( வங்கத்துச் சென்றார் வரின் . ) 


7 . 


460. ( VIII . ) THE CONSTRUCTION IN WHICH THE ORDER OF THE 

LINES MAY BE CHANGED . 


சசு . ஏற்புழி எடுத்துடன் கூட்டுறும் அடியவும் 

யாப்பீ றிடைமுதல் ஆக்கினும் பொருள் இசை 
மாட்சியு மாறா அடியவும் அடிமறி . 


[ பொருளுக் கேற்கும் இடத்தெடுத்து நீங்காது கூட்டும் அடியினை 
உடையவும் யாதானும் ஓரடியை எடுத்து அச்செய்யுட்கண் முதல் இடை 
ஈறுகளின் யாதானும் ஓரிடத்துக் கூட்டினும் பொருளோடு ஓசை மாட்சி 
யும் ஓசை ஒழியப் பொருள் மாட்சியும் வேறுபடாத அடியினை உடைய 
வும் ஆகிய பொருள்கோள் அடிமறி மாற்றுப் பொருள்கோள் ஆம் . ] 

( உ - ம் . ) நடுக்குற்றுத் தந்சேர்ந்தார் துன்பந் துடையார் , 

கொடுத்துத்தான்றுய்ப்பினும் ஈண்டுக்கால் ஈண்டும் , 
இக்குற்றுப் பற்றினும் வில்லாது செல்வம் , 
விடுக்கும் வினை உவந்தக்கால் . 


பொதுவியல் முற்றிற்று . 


கவுங் 


நன்னூல் 


461. ALL THINGS OMITTED ARE TO BE INFERRED FROM WHAT 

HAS BEEN LAID DOWN . 


சசுக . சொற்றொறும் இற்றிதன் பெற்றி என் றனைத்தும் 

முற்ற மொழி குறில் முடிவில ; ஆதலில் 
சொற்றவற் றியலான் மற்றைய பிறவும் , 
தெற்றென உணர்தல் தெளிவோர்திறனே . 


( சொற்றொறும் இத்தன்மைத்து இதன் இலக்கணம் என்று முற்ற மொ 
ழியப்புகின் வரம்பில ஆம் ஆதலின் எடுத்துக் கூறிய சொற்களின் இலக் 
கணத்தைக்கொண்டு சொல்லாதனவற்றின் இலக்கணங்களையும் ஒப்புமை 
கருதி இதுவும் அது என முற்ற விளங்க உணர்தல் நூல் ஓதித் தெளிதற்கு 
ரிய மாணாக்கர்திறன் ஆம் . ) 


462. OBSOLETE FORMS TO BE REJECTED AND NEW ONES RECEIVED . 


சசுஉ . பழையன கழிதலும் , புதியன புகுதலும் , 
வழுவல ; கால வகையி 

னே . 


னா 


[ முற்காலத்துள்ள இலக்கணங்களுள் சில பிற்காலத் திறத்தலும் முற்கா 
லத்தில்லன சில பிற்காலத்திலக்கணமாய் வருதலும் குற்றம் அல்லவாம் 
காலவேற்றுமையது ஆகலான் . ) 


SUMMARY OF சொல்லதிகாரம் . 
இருதிணை , மூவிட நான் மொழி , ஐம்பால் , அறுதொகை , ஏழ் 
அருவழு வெட்டுரு பொன்பான் தொகாநிலை , ஆய்ந்தஎச்சம் 
ஒருபது , கோள் எட்டு , முப்பொழு தீர் இடம் , ஓர் இயல்பாய் 
வருமொழி மூன்றும் , உணரச்சொல் வன்மை வருந்திருவே . 


சொல்லதிகாரம் முற்றுப்பெற்றது . 


நன்னூல் , முடிந்தது முற்றும் . 


கவுச 


PART TT 


NATIVE AUTHORITIES . 


II . THE ELEMENTS OF PROSODY . 


( II . ] யாப்பருங்கலம் 


( 1. ) THE COMPONENT PARTS OF VERSE . 


( 1. ) உறுப்பியல் . 


1. VERSE . ITS ESSENTIALS . 


க . எழுத்தசை , சீர் , தளை , அடி தொடை , தூக்கோ 
டிழுக்கா நடைய தியாப் பெனப் படுமே 

( வினா 167. ) 


க . எழுத்து . 


2. LETTERS . 


2. உயிரே , மெய்யே , உயிர்மெய் என்றா; 

குறிலே, நெடிலே , அளபெடை என்றா; 
வன்மை , மென்மை , இடைமை என்றா ; 
சார்பிற் றோன்றுந் தன்மைய என்றா; 
ஐ , ஔ , மகரக் குறுக்கம் என்றாங் 
கைம் மூ எழுத்தும் ஆம் அசைக் குறுப்பே . 


3. AYTIAN AND CONSONANTS HAVE NO DEFINITE QUANTITY .. 


ந . தனிநிலை ஒற்றிவை , தாம் அலகிலவே , 
அளபெடை அல்லாக் காலையான . 


24 


கவுரு 


[ II . ) யாப்பருங்கலம் ( 1. ) உறுப்பியல் . 


4. THE QUANTITY OF SHORTENED 


AND 2 , AND OF PROLONGED VOWELS. 


ச . தளைசீர் வண்ணந் தாங் கெடவரினே 

குறுகிய இகாமுங் , குற்றியலுகரமும் , 
அளபெடை ஆவியும் , அலகியல் பிலவே . 


உ . அசை. 


5. METRICAL SYLLABLES . 

. 


ரு . நேரசை என்றா, நிரையசை என்றா, 
ஆயிரண்டாகி அடங்கு மன் அசையே . 

( வினா 168. ) 


6. நேரசை : LONG METRICAL SYLLABLES . 


சு . நெடில் குறிறனியே நின்றும் ஒற்றடுத்தும் , 
நடை பெறு நேரசை நால்வகையானே . 

( வினா 169. ) 


7. A SHORT LETTER FORMING A SYLLABLE . 


எ . குறிப்பே ஏவ றற்சுட்டல்வழி 
தனிக்குறின் மொழிமுத றனியசையிலவே . 


8. நிரையசை : TWO SHORT , OR A SHORT AND LONG SYLLABLE . 


வு . குறிலிணை குறினெடி றனித்தும் , ஒற்றடுத்தும் , 
நெறிமையினான்காய் வரு நிாை யசையே .. 

( வினா 170. ] 


தவுசு 


[ II . ) யாப்பருங்கலம் ( 1. ) உறுப்பியல் . 


9. ஐ IN THE MIDDLE AND END . 


இணையசை 


கூ . ஈறும் இடையும் இணைந்தும் இணைய 

ஆகும் ஐ என்ப அறிந்திசினோரே . 


ந . சீர் . 


10. METRICAL FEET . 


க 0 . இயற்சீர் , உரிச்சீர் , பொதுச்சீர் என்றும் 
மயக்கற வகுத்த சீர்மூன்றாகும் . 

( வினா 172. ) 


11. FEET OF TWO METRICAL SYLLABLES. 


கக . ஈரசைகூடிய சீர் இயற் சீர் , அவை 
ஈரிரண்டென்ப இயல்புணர்ந்தோரே. 

( வினா 174. ) 


12. FEET OF THREE MATRICAL SYLLABLES . 


கஉ . மூவசைச் சீருரிச் சீர்இரு நான்கனுள் 

நேரிறு நான்கும் வெள்ளை, அல்லன 
பாவினுள் வஞ்சியின் பாற்பட்டனவே . 

[ வினா 175. ) 


( G 


13. FEET OF FOUR METRICAL SYLLABLES . 


கங . நாலசைச் சீர் பொதுச் சீர்பதினாறே . 

( வினா 176. ) 


க அள 


[ II . ] யாப்பருங்கலம் ( 1. ) உறுப்பியல் . 


14. FEET OF ONE METRICAL SYLLABLE . 


கச . ஓரசைச் சீருமல் தோரிரு வகைத்தே . 

( வினா 173. காரிகை II . 5. ] 


15. ANOMALOUS USAGE . 


கரு . விரவியும் அருகியும் வேறும் ஒரோவழி 

மருவியும் பெறாது வழங்கு மன் அவையே . 


16 . FEET OF THREE METRICAL SYLLABLES IN WHICH THE SECOND IS A நேர் . 
கசு . நிரை நடுவியலா வஞ்சிஉரிச்சீர் 

கவியினோடகவலிற் கடிவரையிலவே . 


3 


ச . தளை . 


17. THE MODE OF COMBINING METRICAL FEET .. 
கஎ . சீரொடு சீர்தலைப் பெய்வது தளை , அவை 

ஏழென மொழிப இயல்புணர்ந்தோரே . 


18. COMBINATION PECULIAR TO வெண்பா. 
கவு . வெண்சீர் ஒன்றலும் , இயற்சீர் விகற்பமும் , 
என்றிரண்டென்ப வெண்டளைக்கியல்பே . 

( வினா 179. ) 


19 . 


COMBINATION PECULIAR TO அகவல் . 
கக . ஈரசைச் சீர்நின் றினிவருஞ் சீசொடு 

நேரசை ஒன்ற னிரையசை ஒன்றல் என் 
றாயிருவகைத்தே ஆசிரியத்தளை 

( வினா 178. ) 


கவும் 


( II . ) யாப்பருங்கலம் ( 1. ) உறுப்பியல் . 


20. COMBINATION PECULIAR OF கலிப்பா . 


20. நிரைஈறில்லா உரிச்சீர் முன்னர் 

நிரைவருகாலைக் கலித்தளை ஆகும் . 


21. COMBINATION PECULIAR TO வஞ்சி . 
உக . தன் சீர் இறுதி நிரையொடு நேர்வரின் 

வஞ்சித்தளையின் வகை இரண்டாகும் . 


22 . 


THE LAWS OF COMBINATION STRICTLY OBSERVED ONLY IN வெண்பா.. 


22. வெள்ளையுட்பிறதளை விரவா ; அல்லன 

எல்லாத்தளையு மயங்கியும் வழங்கும் . 


ரு . அடி . 


23. METRICAL LINES . 


உங . குறளடி , சிந்தடி , அளவடி , நெடிலடி , 
கழிநெடிலடி எனக் கட்டுரைத்தனரே. 

( வினா 180. ) 


24. THE NUMBER OF FEET IN EACH. 
உச . குறளடி , சிந்தடி ,-இருசீர், முச்சீர் ; 

அளவடி , நெடிலடி , நாற்சீர் , ஐஞ்சீர் ; 
நிரனிறைவகையா னிறுத்தனர் கொளலே . 

[ வினா 180. ) 


கவுக 


[ II . ) யாப்பருங்கலம் ( 1. ) உறுப்பியல் . 


25. LINES OF FROM SIX TO TWELVE FEET . 


உரு . கழிநெடிலடியே கசடறக்கிளப்பின் , 

அறுசீர்முதலா ஐயிரண்டீறா 
வருவனபிறவும் வகுத்தனர்கொளலே. 

( வினா 180. ) 


26. LINES USED IN வஞ்சிப்பா. 
உசு . சிந்தடி , குறளடி , என்றிரண்டடியான் 

வஞ்சி நடக்கும் என்மனார் புலவர் . 
( காரிகை 21. வஞ்சி என்னும் ஒண்பா அடி குறள் சிந்தென்றுரைப்ப . ] 


27. FEET USED IN கலிப்பா , வெண்பா AND அகவல் . 
உஎ . கலியொடு வெண்பா அகவல் கூறின் 

அளவடி தன்னால் நடக்கும் என்ப . 
[ காரிகை 21. வெண்பா அகவல் கலிப்பா அளவடி . ) 


28. ALL LINES USED IN THE ( INFERIOR ) SPECIES OF METRE . 
உவு . பாவினம் எல்லா அடியினும் நடக்கும் . 


29. IN அகவல் LINES ARE FOUND BELONGING TO OTHER METRES . 
உக . இயற்சீர்வெள்ளடி வஞ்சியடி ; அவை 

அகப்பட வரூஉம் அகவலும் உளவே . 


30. IN கலிப்பா AND வஞ்சிப்பா ALSO OTHER LINES ARE FOUND . 
கூ 0 . வெள்ளடி கலியினுள் விரவவும் பெறுமே . 

வஞ்சியுள் அகவன் மயங்கினும் வரையார் . 


சகல 


[ II . ] யாப்பருங்கலம் ( 1 ) உறுப்பியல் . 


31. HOW MANY LINES IN EACH KIND OF VERSE . 


நாக . ஈரடி வெண்பாச் சிறுமை ; மூவடி 

ஆசிரியத்தொடு வஞ்சி ; எஞ்சிய 
தீரிரண்டடியே இழிபெனமொழிப. 


சு . தொடை . 


32. DIFFERENT KINDS OF CONNECTION BETWEEN LINES . 


ங 2 . தொடையே அடியிரண் டியையத் தோன்றும் ; 

மோனை , எதுகை , முரண் இயைபளபெடை , 
பாதமிணையே , பொழிப்போ டொரூஉத்தொடை 
சீரியன் முற்றொடு , சிவணும் ஆர் அவையே. 

( வினா 181. ) 


33. RECURRENGE OF THE FIRST LETTER IN EACT LINE . 

அடிமோனை . 
நங . ஆதி எழுத்தே அடிதொறும் வரின் அடி 
மோனைத் தொடை என மொழிமனார் புலவர் . 

[ வினா 183. ) 
( உ - ம் . ) " மாவும் புள்ளும் வதுவையிற் படா , 

மாமீர் விரிந்த பூவுக் கம்ப , 
மாலை தொடுத்த கோதையும் கமழ , 
மாலை வந்த வாடை 
மாயோன் இன்னுயிர்ப் புறத்திறுத் தற்றே . " 
அடி தோறும் முதல் எழுத்து ஒன்றி வரத் தொடுத்தது . ) 


34. INITIAL RHYME . 


எதுகை . 
நச . இரண்டாம் எழுத்தொன் றியைவ தேஎதுகை . 

( வினா 182. ) 
( உ - ம் . ) " வடி ஏர்கண் ணீர்மல்க வான் பொருட்கட் சென்றார் , 

கடிஆர் கனக்குழாய் , காணார்கொல் காட்டின் 
இடியின் முழக்கஞ்சி ஈர்ங்கவுள் வேழம் 

பிடியின் புற்த்தசைத்த கை . " 
( அடி தோறும் இரண்டரம் எழுத்து ஒன்று வரத் தொடுத்தது . ) 


ககக 


( II . ] யாப்பருங்கலம் ( 1 ) உறுப்பியல் . 


35. DIFFERENT KINDS OF CONSONANTS ADMISSIBLE . 
நரு , வருக்க நெடில் இனம் வரையார் ஆண்டே . 
( உ - ம் . ) " நாடாது நட்டலிற் கேடில்லை ; நட்டபின் 

வீடில்லை நட்பாள் பவர்க்கு . " [ வருக்கம் .) 


" ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை 
தான் சாந்துயரந் தரும் . ( நெடில் . ] 


" தீயினாற் சுட்டபுண் உள்ளாறும் ; ஆறாதே 
நாவினாற் சுட்டவடு . " [ இனம் . ) 


36. ANTITHESIS .. 


நசு . மொழியினும் பொருளினு முரணுதன் முரணே 


( உ - ம் . ) இருள்பாந் தன்ன மாநீர் மருங்கில் 

நிலவு அவித்தன்ன வெண்மணல் ஒருசிறை 
இரும்பின் அன்ன கருங்கோட்டுப் புன்னை 
பொன்னின் அன்ன ஏண்டா திறைக்கும் 
சிறுகுடிப் பரதவர் மடமகள் 

பெருமதர் மழைக்கணும் உடைய வால் அணங்கே . 
( அடி தோறும் முதற்கண்ணே மறுதலைப்படத் தொடுத்தது . ) 


37. DIFFERENT KINDS OF ANTITHETICAL COMBINATION . 


நஎ . கடைஇணை , பின் முரண் , இடைப்புணர் முரண் என 

இவையுங் கூறுப ஒருசாரோரே. 


38. CONSONANTS IN THE LAST FOOT . 


கூவு . இறு வாய் ஒப்பின் அஃதியை பெனப்படுமே. 


( உ - ம் . ) " இன்னகைத் துவர்வாய்க்கிளவியும் அணங்கே , 

நன்மா மேனிச் சுணங்கும் ஆர் அணங்கே , 
ஆடமைத் தோளி கூடலும் அணங்கே, 
அரிமதர் மழைக்கணும் அணங்கே, 
திருநுதற் பொறித்த திலதமும் அணங்கே . 
[ அடி தோறும் இறுதிச்சீர் ஒன்றி வரத்தொடுத்த. ) 


39. CORRESPONDENCE OF PROLONGED LETTERS . 
நக . அளபெடை ஒன்றுவ தளபெடைத் தொடையே . 
( உ - ம் . ) " ஆஅ ! அளிய அலவன்றன் பார்ப்பினோ 

டீ இர் இரையும் கொண் டீர்அளைப்பள்ளியுட் 
உேந் திரை அலைப்பத் துஞ்சா திறைவன்றோள் 
மேஎ வலைப்பட்ட சம்போ னாறுதால் ! 
ஒத உழக்குத் துயர் , 


கக 2 


[ II . ) யாப்பருங்கலம் ( 1 ) உறுப்பியல் . 


40. COINCIDENCE IN FIRST AND SECOND FEET . 
சம . இரு சீர்மிசை வரத் தொடுப்பதிணையே . 

( உ - ம் .) " வேண்தெல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க் 

கியாண்டும் இடும்பை இல . " 


NO 


41. COINCIDENCE OF THE FIRST AND THIRD FEET . 
சக . முதலொடு மூன்றாஞ் சீர்த்தொடை பொழிப்பே. 

( உ - ம் . ) " வானின் றுலகம் வழங்கி வருதலால் 

தான் அமிழ்தம் என்றுணரற் பாற்று . 


42. COINCIDENCE IN FIRST AND FOURTII . 
சஉ . சீரிரண்டிடைவிடத் தொடுப்ப தொரூஉத்தொடை . 
( உ - ம் . ) " அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி 

பகவன் முதற்றே உலகு . " 


43. COINCIDENCE IN THE THREE FIRST FEET . 


சங . மூவொருசீரு முதல்வரத் தொடுப்பது 

கூழைஎன்மனார் குறிப்புணர்ந்தோரே . 


( உ - ம் . ) தானந் தவம் இரண்டுந் தங்கர் வியனுலகம் 

வானம் வழங்கா தெனின் . ” 


44. WHEN ALL BUT THE SECOND HAVE THE COINCIDENCE . 


சச . முதல் ஆயற் சீர்ஒழித் தல்லன மூன்றின் 
மிசை வரத்தொடுப்பது மேற்கதுவாயே . 
( உ - ம் . ) விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத் 

துண்ணின் அடற்றும் பசி . " 


45. WHEN ALL BUT THE PENULTIMATE FOOT HAVE THE COINCIDENCE .. 
சரு . ஈற்றயற்சீர் ஒழித் தெல்லாந்தொடுப்பது 

கீழ்க்கது வாயின் கிழமையதாகும் . 
( உ - ம் . ) " சொல்லுக சொல்லிற் பயனுடைய ; சொல்லற்க 

சொல்லிற் பயனிலாச் சொல் . " 


25 


ககூக 


[ II . ] யாப்பருங்கலம் ( 1. ) உறுப்பியல் . 


46 . 


WHEN EVERY FOOT HAS THE CONSONANCE . 


சசு . சீர்தொறுந்தொடுப்பது முற்றெனப்படுமே . 


( உ - ம் . ) " துப்பார்க்குத் துப்பாய துப்பாக்கித் துப்பார்க்குத் 

துப்பர பதூஉ மழை . 


47. THREE OTHER KINDS OF COMBINATION . 


சஎ . செந்தொடை இரட்டையோ டந்தாதி எனவும் 

வந்தவகையான் வழங்குமன் பெயசே. 


48. SIMPLE COMBINATION . 


சவு . செந்தொடை ஒவ்வாத் திறத்தன ஆகும் . 
( உ - ம் . ) " பூத்த வேங்கை வியன்சினை ஏறி 

மயிலினம் அகவு நாடன் , 
கன்னுதற் கொடிச்சி மனத்தகத்தோனே ! " 


49. DOUBLE COMBINATION . 


சக . இரட்டை அடிமுழு தொருசீர் இயற்றே . 


( உ - ம் . ) ஒக்குமே , ஒக்குமே , ஒக்குமே ஒக்கும் 

விளக்கினிற் சீறெரி ஒக்குமே ஒக்கும் 
குளக் கெட்டிப் பூவினிறம் . " 


50. THE END OF ONE LINE BECOMES THE BEGINNING OF ANOTHER . 
–0 . ஈறு முதலாத் தொடுப்பதந்தாதி என் 

றோதினர் மாதோ உணர்ந்திசினோரே . 
( உ - ம் ) " உலகுடன் விளக்கும் ஒளிதிகழ் அவிர்மதி , 

மதிகலன் அழிக்கும் வளங்கெழு முக்குடை , 
முக்குடை நீழற் பொற்புடை ஆசனம் , 
ஆசனத் திருந்த திருந்தொளி அறிவனை 
அறிவுசேர் உள்ளமோ டருந்தவம் புரிந்து 
துன்னிய மரந்தர் ஈதெனப் 
பன்னாஞ் சிறப்பின் விண்மிசை உலகே. ” 


51. IN MIKGLED COMBINATIONS THE NAME OF THE FIRST IS GIVEN 
ருக . தொடை பல தொடுப்பினுந் தளைபல விரவினு 


முதல்வந் ததனான் மொழிந்தி சிற்பெயரே. 


[ II . ) யாப்பருங்கலம் ( 2. ) செய்யுளியல் . 


( 2. ) KINDS OF METRE. 


( 2 ) செய்யுளியல் . 


52. KINDS OF VERSE . 

. 
ருஉ . செய்யுட்டாமே மெய்பெறவிரிப்பிற் 
பாவே , பாவினம் , என இரண்டா 

ண்டாகும் . 


53. METRES 


ருங . வெண்பா, ஆசிரியங் , கலியே,வஞ்சி, 
பண்பாய்ந்துரைத்த பா நான்கும்மே .. 

( வினா 184. ) 


[ வெண்பா செப்பலோசையான் வரும் , ஆசிரியப்பா அகவலோசை 
யால் வரும் , கலிப்பாதுள்ளலோசையான் வரும் . வஞ்சிப்பா தூங்க 
லோசையான் வரும் . ) 

[ காரிகை II . 1. ] 


54. SUBORDINATE METRICAL COMPOSITIONS .. 


ருச . தாழிசை, துறையே , விருத்தம் என்றினை 

பாவினம் ; பாவொடு பாற்பட்டியலும். 


க . வெண்பாஇலக்கணம் . 


55. THE MEPRE CALLED வெண்பா. 
ருரு . செப்பல் இசையன வெண்பா ; மற்றவை 

அந்தடி சிந்தடி ஆகலும் , அவ்வடி 
அந்தம் அசைச்சீர் ஆகவும் பெறுமே . 

( வினா 185. ) 


( செப்பலோசையானது ஏந்திசைச்செப்பல் , தூங்கிசைச்செப்பல் , ஒ 
ழுகிசைச்செப்பல் என மூன்று வகையாம் இவற்றுள் : 


( II . ] யாப்பருங்கலம் ( 2. ) செய்யுளியல் . 


( I. ] வெண்சீர் வெண்டனை யான் வரும் பாப்பை 

ஏந்திசைச் செப்பல் என்மனார் புலவர் . 
" யாதானு " நாடாம் ஆல் , ஊர்ஆம் ஆல் , என்னொருவன் 

சாந்துணையுங் கல்லாத ஆறு . 
( II . ) இயற்சீர் வெண்டளை யான் வரும் பாப்பை 

துங்கிசைச் செப்பல் என்மனார் புலவர். 


( உ - ம் . ) " இருமை வகைதெரிந் தீண்டறம் பூண்டார் 

பெருமை பிறங்கிற் றுலகு . " 


[ MI . ] வெண்சீர ஒன்றலும் இயற்சீர் விகற்பமும் , 

ஒன்றிய பாட்டே ஒழுகிசைச் செப்பல் , 


( உ - ம் ) " கடன் என்ப நல்லவை எல்லாக் கடன் அறிந்து 

சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு . " 


வெண்பா, வெள்ளொத்தாழிசை, வெண்ைெற , வெளிவிருத்தம் என நான்கும் , 
ஆசிரியப்பா, ஆசிரியத்தாழிசை, ஆசிரியத்துறை, ஆசிரிய விருத்தம் என என்கும் , 
கலிப்பா , கலித்தாழிசை, கலித்துறை , கலிவிருத்தம் , என நான்கும் , 
வஞ்சிப்பா , வஞ்சித்தாழிசை, வஞ்சித்துறை , வஞ்சிவிருத்தம் என நான்கும் , 

மருட்பா என ஒன்றும், ஆக பதினேழுவகையான செய்யுள் உண்டென்பார் . 


56. FIVE KINDS OF வெண்பா. 


ருசு . குறள் , சிந்தின்னிசை , நேரிசை , பஃறொடை , 
எனஐந்தாகும் வெண்பாத் தானே . 

[ வினா 186. ) 


57. THE குறள் AND சிந்து . 
டூஎ . ஈர் அடிகுறள் ;சிந் திரு தொடை இயற்றே . 

( வினா 137. காரிகை II . 35. ) 


58. THE 

THE நேரிசை . 


ருவு . நால்ஓர் அடியாய்த் தனிச்சொற்பெற்றுடன் 

ஈறொரு வாய்முற் றிருவிகற் பொன்றினு 
நேரிசை வெண்பா எனப்பெயர் ஆகும் . 


[ வினா 189. காரிகை II . 3. ] 


சகசா 


( II . ] யாப்பருங்கலம் ( 2. ) செய்யுளியல் . 


59. THE இன்னிசை. 
ருக . விகற்பொன்றாகியு மிக்கு , தனிச்சொல் 
இயற்றப்படாதன இன்னிசை வெண்பா. 

[ வினா 190. காரிகை 11. 4. ) 


60. THE பஃறொடை . 
சு 0 . பாதம்பல வரிற் பஃறொடைவெண்பா. 

( காரிகை II . 4. ) 


61. வெண்செந்துறை . 
சுக . ஒழுகிய ஓசையின் ஒத்தடி இரண்டாய் 
விழுமிய பொருளது வெண் செந்துறையே . 

( காரிகை II . 6. ) 
( ( க ) இது வெண்பாவிற் கினம் ஆம் . 

உ . ) தளை தட்டும் . ஒழுகிய ஓசை. 
( 5. ) வெள்ளைச் செந்துறை எனவும், வெண்செந்துறை எனவும் படும் . 
( ச . ) எனைத்துச் சீரானும் ஒத்தஅடியாய் வரப்பெறும் . 
( உ - ம் . ) " ஆர்கலி உலகத்து மக்கட் கெல்லாம் 

ஒதலிற் சிறந்தன் றொழுக்கம் உடைமை . " 


அடி இரண்டாய் அளவொத்து விழுமிய பொருளின்னாயும் ஒழுகிய ஓசையின்றாயும் 
வருவன எல்லரம் செந்துறைச் சிதைவுத்தாழிசைக் குறள் எனப்படும் . ) 


62. THE தாழிசைக்குறள் . 
சுஉ . அந்தடி குறைநவுஞ், செந்துறைச் சிதைவுஞ் , 

சந்தழி குறளுந் தாழிசைக்குறளே : 
உரைத்த இரண்டுங் குறட்பாவினமே . 

( காரிகை II . 6. ) 


ககள் 


( II . ) யாப்பருங்கலம் ( 2. ) செய்யுளியல் . 


* ( க ) இதுகாற் சீரின் மிக்க பலசீரால் வரும் 

( உ . ) இரண்டடியில் ஈற்றடி குறைந்து வரும் . 

( க . ) குறட்டாழிசை எனினும் தாழிசைக்குறள் எனினும் ஒக்கும் . 
( உ - ம் . ) " நண்ணுவார் வினையை நாடொறு நற் றவர்க்காசாம் ஞானாற் 

கண்ணினான் அடியே அடைவார்கள் கற்றவரே . " ) 


63. THE வெள்ளைத்தாழிசை. 
சுந . அடி ஒருமூன்றுவந் தந்தடி சிந்தாய் 
விடின் , அது வெள்ளொத் தாழிசை ஆகும் . 

[ காரிகை II . 7. ] 
வெள்ளைத்தாழிசை, வெண்டாழிசை, வெள்ளொத்தாழிசை எனினும் ஒக்கும் . 
( உ - ம் . ) " நண்பி தென்று தீய சொல்லார் , 

முன்பு நின்று முனிவு செய்யார், 
அன்பு வேண்டுபவர் . 


64. THE வெண்டுறை . 
சுச . மூன்றடி முதலா ஏழடி காறும் வந் 

தீற்றடி சிலசில சீர்தப நிறபினும் 
வேற்றொலி விரவினும் வெண்டுறை ஆகும் . 

( காரிகை II . 7. ) 


( உ - ம் . ) " தாளாளர் அல்லாதார் தாம்பலர் ஆயக்கால் என்னாம் ? என்னாம் ? 

யாளியைக் கண்டஞ்சி யானைதன் கோடிாண்டும் 
பீலிபோற் சாய்த்து விழும் பிலிற்றி ஆங்கே . 


65 . 


THE வெளிவிருத்தம் . 
சுரு . நான்கடி யானு நடைபெற் றடிதொறுந் 
தான்றனிச் சொற்கொளின் வெளிவிருத் தம்மே . 

( வினா 193. காரிகை II . 7. ) 


( உ - ம் . ) " ஆவா என்றே அஞ்சினர் ஆழ்ந்தார் ஒருசாரார் ; 

கூட என்றே கூவினிகொண்டார் ஒருசாரார் ; 
மாமா என்றே மாய்ந்தனர் நீந்தார் ஒருசாரார் ; 
எகிர் காகீர் , என் செய்தும் என்றார் ஒருசாரார் . 


ககூவு 


( II . ] யாப்பருங்கலம் ( 2. ) செய்யுளியல் . 


உ . ஆசிரியப்பா இலக்கணம் . 


66. VERSE CALLED அகவல் . 


சுசு . அகவலிசையன அகவன் , மற்றவை 
ஏ , ஓ , ஈ , ஆஎன ஐ என்றிறுமே . 

( வினா 191. ) 
[ அகவல் ஓசையானது ஏந்திசை அகவல் தூங்கிசை அகவல் ஒழுகிசை 
அகவல் என மூன்றாம் . இவையாவன : 

" நேர்நேர் இயற்றளை யான் வரும் அகவலும் ; 
நிரைநிரை இயற்றன் யான் வரும் அகவலும் ; 
ஆய்இரு தளையும் ஒத்தாகிய அகவலும் ; 
எந்த அங்கல் ஒழுகல் என்றிவை 
ஆய்ந்த நிரனிரை ஆகும் என்ப . 


67. FOUR KINDS OF அகவல . 

. 
சுஎ . நேரிசை, இணைக்குறண் , மண்டில நிலைப்பெயர் 
ஆகுமண் டிலம் என் றகவ னான் கே . 

[ காரிகை II . 8. ] 


68. THE VERSE CALLED நேரிசை ஆசிரியம் . 
சுவு . அந்த அடியின் அயல் அடி சிந்தடி 
வந்தன நேரிசை ஆசிரியம்மே . 

( காரிகை II . 8. ) 
( உ - ம் ) " நிலத்தினும் பெரிதே , வானினும் உயர்ந்தன்று , 

நீரினும் ஆர் அளவின்றே , சாரற் 
கருக்கோற் குறிஞ்சிப் பூக்கொண்டு 
பெருந்தேன் இழைக்கு நாடனொடு நட்பே . " 


69. THE VERSE CALLED 

VERSE CALLED இணைக்குறள் . 


சுக . இணைக்குறள் இடைபல குறைந்திறில் இயல்பே . 

[ காரிகை. 11. 8. ] 


[ II . ] யாப்பருங்கலம் ( 2. ) செய்யுளியல் .. 


( உ - ம் .) " நீரின் தன்மையும் தீயின் வெம்மையும் 

சாரச் சார்ந்து 
தீரத் தீரும் ; 
சரர னாடன் கேண்மை 
சாரச் சாரச் சார்ந்து 
தீரத் தீரத் தீர்பொல்லாதே ! " 


70 . THE VERSE CALLED மண்டிலம் . 
எ 0 . மனப்படும் அடிமுதல் ஆய் இறின் மண்டிலம் . 

( காரிகை II . 8. ) 
மண்டிலம் எனினும் நிலைமண்டிலம் எனினும் காரிகையில் , 


71. THE VERSE CALLED நிலை மண்டிலம் . 
எக . ஒத்த அடியின தாகியும் ஒற்றி 

நிறபவும் என்னும் நிலைமண்டிலமே . 


[ இந்நூலின் சூத்திரங்களை இதற்குதாரணம் எனக்கொள்க . ) 

( காரிகை II . 8. ) 
ஓகாரிகையில் இது அடிமறிமண்டிலம் எனப்படும். 


72. THE VERSE CALLED அகவற்றாழிசை. 
எஉ . மூன்றடி ஒத்த முடிபினவாய் விடின் 
ஆன்றடி அகவற் றாழிசை ஆகும் . 

[ காரிகை 11.9 . ] 


73. THE VERSE CALLED அகவற்றுறை . 
எங . கடையதன் அயல் அடி கடைதபுநடையவு 

நடு அடிமடக்காய் நான்கடி ஆகி 
இடைஇடைகுறைநவும் அகவற்றுறையே . 

[ காரிகை II . 9. ] 


200 


( II . ] யாப்பருங்கலம் ( 2. ) செய்யுளியல் . 


74. THE VERSE CALLED ஆசிரியவிருத்தம் . 
எச . கழிநெடில் அடிநான் கொத்திறின் விருத்தம் ; அஃ 
தழியாமரபின தகவலதாகும் . 

( வினா 193. காரிகை II . 9. ] 


நா . கலிப்பா இலக்கணம் . 


எ 


75. THE METRE CALLED கலிப்பா . 
எரு . துள்ளல் இசையன கலியே ; மற்றவை 

வெள்ளையும் அகவலும் ஆய்விளைந்திறுமே . 


( ஏந்திசைத்துள்ளல் கலித்தளை இயையின் ; வெண்டளை தன்றளை என் 
றிரண்டியையின் . ஒன்றி அகவற்றுள்ளல் என்றோதுக ; தன்றளை பிறதளை 
என்றிவை அனைத்தும் பொருந்தி வரினே பிரிந்திசைத்துள்ளல் . ) 


76. THREE KINDS OF கலிப்பா . 
எசு . ஒத்தாழிசைக்கலி, வெண்கலிப்பாவே , 
கொச்சகக்கலியொடு கலிமூன்றாகும் . 

( காரிகை II . 10. ) 


77. THREE KINDS OF ஒத்தாழிசைசக்கலி .. 
எஎ . நேரிசை, அம்போ தரங்கம் , வண்ணகம் என் 
றோதிய மூன்றே ஒத்தாழிசைக்கலி. 

( காரிகை II . 10. ) 


78. SUBDIVISIONS OF வெண்கலி AND கொச்சகம் . 
எவு . வெண்கலிஒன்றே , கொச்சகம் ஐந்தெனப் 
பண்பறிபுலவர் பாற்படுத்தனரே . 

( காரிகை II . 11. ] 


26 


20 க 


[ II . ] யாப்பருங்கலம் ( 2. ) செய்யுளியல். 


79. THE VERSE CATEED நேரிசை ஒத்தாழிசை. 
எசு . தரவொன்று , தாழிசை மூன்றுஞ் சமனாய்த் 

தரவிற்சுருங்கித் தனிநிலைத்தாகிச் , 
சுரிதகஞ்சொன்ன இரண்டினுள் ஒன்றாய் , 
நிகழ்வது நேரிசை ஒத்தாழிசையே . 

( காரிகை II . 10. ] 


80 . 


THE VERSE CALLED அம்போதரங்க ஒத்தாழிசை. 
40. முந்தியதாழிசைக் கீறாய்முறை முறை 

ஒன்றனுக்கொன்று சுருங்குமுறுப்பின 
தம்போதரங்க ஒத்தாழிசைக்கலியே . 

( காரிகை II . 10. ) 


81. THE VERSE CALLED வண்ணக ஒத்தாழிசை. 
அக . அவற்றொடு முடுகியல் அடி உடைய ராகம் 
அடுப்பது வண்ணக ஒத்தாழிசையே . 

( காரிகை II . 11. ) 


( அரசம் , வண்ணகம் , முயல் , அடுக்கியல் போக்கியல் எனவும்படும் . ) 


82. THE VERSE CALLED கலி வெண்பா. 


0 


வுஉ . தன்றளை ஓசை தழீஇய நின்றீற்றடி 
வெண்பா இயலது கலிவெண் பாவே . 

( காரிகை II . 11. ] 


( II . ] யாப்பருங்கலம் ( 2. ) செய்யுளியல் . 


83 . 


THE VERSE CALLED கொச்சகம் . 


வு ந . தரவே , தரவிணை , தாழிசைதாமுஞ் 

சிலவும்பலவுஞ் சிறந்து மயங்கியு 
மற்றுவிகற்பம் பலவாய் வருநவுங் 
கொச்சகம் என்னுங் குறியின ஆகும் . 

( காரிகை II . 12. ) 


84 . 


THE VERSE CALLED கலித்தாழிசை. 
வுசா . அடி எனைத்தாகியும் ஒத்து வந்தளவினிற் 
கடைஅடி மிகுவது கலித்தாழிசையே 

( காரிகை 11. 13. ) 


. 


85. THE VERSE CALLED கலித்துறை . 


வுரு . நெடில் அடிநான்காய் நிகழ்வது கலித்துறை 

( வினா 192. காரிகை II . 13. ) 


கட்டளைக் கலித்துறைக்கு இலக்கணம் ; 
முதற்சீர் நான்கும் வெண்டபிைழையா, 
சடைச்சீர் ஒன்றும் விளங்காய் ஆகி , 
நேர்பதினாறே நிரைபதி னேழென் 
றோதினர் கலித்துறை ஓடிக் கெழுத்தே . 


86. THE VERSE CALLED கலிவிருத்தம் . 
வுசு . அளவடிநான்கின கலிவிருத்தம்மே . 

[ வினா 193. காரிகை II . 13. ) 


( உ - ம் . ) என்புதோல் உடையார்க்கும் இலார்க்குத்தம் 

வன்பகைப்புலன் மாசறமாய்ப்ப தென் 
முன்புவின் பின்றி மூவுலகத்தினும் 
அன்பின் அல்லதோர் ஆக்கம் உண்டாகுமோர் 


உ 0 


[ II . ) யாப்பருங்கலம் ( 3. ) ஒழிபியல் . 


ச . வஞ்சிப்பா இலக்கணம் . 


87. THE METRE CALLED வஞ்சி . 
வுஎ . தூங்கல் இசையன வஞ்சி ; மற்றவை 
ஆய்ந்ததனிச்சொலோ டகவலின் இறுமே . 

( காரிகை II . 14. ) 
( ஒன்றிய வஞ்சித் தலையே வரினும் ; 
ஒன்ற வஞ்சித் தனையே வரினும் ; 
என்றிவை இரண்டும் பிறவு மயங்கிலும் ; 
எத்தல், அவல் , பிரிந்திசைத் சங்கல் என் 
காய்ந்த நிரனிரை ஆகும் என்ப . ) 


88. THE VERSE CALLED வஞ்சி விருத்தம் . 
வுவு . சிந்தடி நான்காய் வருவது வஞ்சி 
எஞ்சா விருத்தம் என்மனார் புலவர் . 

( வினா 193. காரிகை II . 14. ) 


( 3. ) SUPPLEMENT . 


( 3. ) ஒழிபியல் . 


89. ANALOGY TO BE THE GUIDE IN CASES NOT SPECIFIED . 


வுக . மிக்குங் குறைந்தும் வரினும் ஒருபுடை 

ஒப்புமை நோக்கி ஒழிந்தவுங் கொளலே . 


90. THE தனிச்சொல் . 
கூ 0 . அடிமுதற்பொருள் பெற வருவதுதனிச்சொல் ; அஃ 
திடையினும்வஞ்சி யுள் இயலும் என்ப. 

[ காரிகை III . S. ] 
தனிச்சொல் எனினும் கன் எனினும் ஒக்கும் . 


20 ச 


[ II . ] யாப்பருங்கலம் ( 2. ) ஒழிபியல் . 


91 . 


THINGS TO BE OBSERVED BY A POET . 


கூக . நிரனிறை முதலிய பொருள் கோட் பகுதியும் ; 

அறுவகைப் பட்ட சொல்லின் விகாரமும் ; 
எழுத்தின் இசையை அசைபெறுத்தியற்றலும் ; 
வழுக்கா மரபின் வகையுளி சேர்த்தலும் ; 
அம்மை முதலிய ஆயிருநான்மையும் ; 
வண்ணமும் பிறவு மரபுளி வழாமைத் 
திண்ணிதி னடத்த றெளிந்தோர் கடனே . 

( நன்னூல் 401 & c . 155. 441.388 . ) 
அம்மை = அழகு . ( காரிகை III . 9. ) வண்ணம் = சந்தம் . ( காரிகை III . 9. ] 


92. POETICAL ABILITY IS THE TEST . 


வெண்பா . 
கூஉ . செந்தமிழ்ச் செய்யுட் டெரிந்துணர்ந்து , செந்தமிழ்க்கண் 

வந்த வடமொழியு மாற்றாதே , சந்தம் 
வழுவாமற் கொண்டியற்று மாண்பினார்க் குண்டோ 
தழுவாமை நிற்குந் தமிழ் ? 


யாப்பருங்கலம் முடிந்தது முற்றும் . 


20 ரு 


இலக்கண அகராதி . 


Sufficient is given here to enable the student to write out an explanation in prose (which 

he should always do ) of the poetical portions of the Grammar . References in brackets 
refer to the analysis of the word . 
வி . refers to the Catechisn ; ரூ . to the Nannal ; and யாப் : to the Yapparangalam .. 


சூ . 225 . 


அ 

அகம் = இடம் , ஏழன் உருபு . வி . 63 . 

அகத்தால் வருபெயர் . சூ . 276.வி. 
அ . வினா 2. 3. 5. சூத் . 63 , 64.66.73 . 

162 . 
125. ஆறன் உருபு . சூ . 300. சூ . 62 . மனம் . வி . 85.137 . 
பலவின்படர்க்கை விகுதி . சூ . 329 . அகரம் = மெய்யெழுத்தின் சாரியை . 
சாரியை . சூ . 140 , 318.247.244 . 126 . 
வி . 108 . 

அகரமுனை = அகர உயிரீற்றின் முன் . சூ . 
எதிரர்த்தம் . வி . 166 . 

252 . 
விகாரத்தால் இடையிற்றோன்றுவது . அகலல் = அகலம் ஆதல் . வி . 93. 143 . 

நீங்கல் . வி . 81 . 
அஃகான் = அகரஎழுத்து . ( கான் , எழுத் அகவல் . வி . 178. 191. யாப் . 19.29 . 
துச்சாரியை . ) சூ . 126. 212 . 

66. c . மயிலின் நடை . வி . 81 . 
அஃகான் அடைவு = அகரச்சாரியை பெ அகவற்சீர் . வி . 174 . 
றுதல் . சூ . 212 . 

அகவற்றாழிசை . யாப் . 72 . 
அஃகுதல் = குறுகுதல் . சூ . 60. 94. 97. அகவற்றுறை , யாப் . 73 . 
அஃறிணை = [ அன்மையாயதிணை . வி . அகழ்தல் = தோண்டுதல் . வி 143 . 
38. சூ . 228.) மிருகமுதலிய உயிருள் அகற்றுதல் = நீக்கல் . விரிவாக்கல் . வி . 
ளனவும் உயிரில்லனவும் ஆகிய தாழ்ந் 82. ( அகலல் வி . 103.) 
த சாதி . சூ . 261. வி . 52 . 

அகன் = அகம் . சூ .290 . [ வி .17 . சூ . 122. ) 
அஃறிணை இருபாற்று - தாழ்ந்த சாதி ஒ அகில் = நல்லவாசனையுள்ள மரம் . வி .63 . 

ன்றன் பாலும் , பலவின்பாலும் , என அக்கரம் = எழுத்து . ( அஷ்ரம் . ) சூ . 290 . 
இரண்டு பிரிவுடையது . சூ . 263 . ( வி . 18. ) 
அஃறிணைப்பன்மை = அகர இற்று அஃ 

= அகர இற்று அஃ அங்கம் = உறுப்பு . வி . 86 . 
றிணைப்பல பெயர் , சூ . 280. வி . 28. அங்கனை = பெண் .சூ .277 . ( S.Angana . ) 
அஃறிணைப் பெயர் = தாழ்ந்தகுலப்பெ அங்கா = வாயைத்திறத்தல் . சூ . 87 . 
யர் . சூ . 281. வி . 52 . 

அங்காத்தல் = வாயைத்திறத்தல் . 
அகச்சுட்டு . வி . 5. [ 33. 96. ) சூ . 66 . அங்காப்பு = வாயைத்திறத்தல் . சூ . 76 . 
அகடு = நடு . வி . 79 . 

77. ( வி . 94. ) 
அகத்தியம் . வி . 96.1.5.6.27.62.124.56 . அங்ஙனம் = அப்படி . அங்கே . ( அ + ங 
அகத்திலக்கணம் == எழுத்தால் வேறு னம் . வி . 25. சூ . 106. ) 

பொருளை உணர்த்தாது , எழுத்தின் தன் அசை . வி . 168. ( வி . 96. ) 
மையை உணர்த்துவது . ( அகத்து . வி . அசைச்சீர் . வி . 173 . 
119. ) 

அசைத்தல் = அசையச்செய்தல் . யாப் 
அகத்து = உள்ளே . வி . 63 . 
அகப்படுதல் = கிடைத்தல் , யாப் . 29. அசைநிலை = அசையா 

அசைநிலை = அசையாக அசைத்தலே 
( வி . 124. ) 

பொருளாக நிற்பவை . வி . 116 . 
அகப்பொருள் . வி . 220 . 

355. 364.367 . 436 . 


34 . 


சூ . 


18 


கஙஎ , 


அண 


சூ . 430 . 


அத் 
அசைமொழி = அசைச்சொல் . சூ . 373. அணி = அலங்காரம் . சூ . 268. வி . 194 . 

93 . 
அசோகு ஓர்மரம் . சூ . 56 . 

அணி அதிகாரம் . வி . 194-213 . 
அச்சம் = பயம் . அஞ்சிக்கை. சூ . 384 அணிகலம் = ஆபரணம் . வி . 70. ( வி . 
அச்சமாடல் = அச்சமுண்டாகப் பேசு 153. ) 
தல் . சூ . 31 . 

அணிதல் = அணியாக உடுத்துக்கொள் 
அச்சாணி = கடையாணி , தேரின் அச் ளுதல் . சூ . 385. 430 . 
சுக்குரிய ஆணி . வி . 91. ( அச்சு + அணித்து = சமீபம் . ( வி . 93. அணிமை .) 
ஆணி . வி . 119. ) 

அணிந்துரை = அலங்கரித்துச் சொல் 
அச்சுதன் = அழிவில்லாத கடவுள் . சூ . வது . புனைந்துரை என்றது போல் , அ 
258. ( வி . 166. ) 

ணிந்துரைப்பது . சூ .1.55 . 
அஞ்சனம் = கண்ணுக்கிடு மை . சூ . 459. அணிவகுத்தல் = அணி அணியாக வகுத் 
அஞ்சுதல் = பயப்படல் . வி . 92. 213 . 

தல் . வி . 27 . 
அஞ்செஞ்சீறடி = அழகிய சிவந்த சிறி அணு = ஒலிநுட்பம் . சூ . 58 . 
ய அடி . சூ . 156. ( வி . 121. ) 

அணுகாவழி = சேராத இடம் . சூ . 270 . 
அடங்குதல் = வணங்கல் . வி . 95 . 

( வி . 91. ) 
அடி = கீழ் . பாதம் . சூ . 80. முதல் . சூ . அணுகுதல் = கிட்டல் , சேருதல் . 
82. யாப் . 23. F. வி . 180 . 

270 . 
அடிசில் = உணவு . சாதம் . சூ . 430 . அணுத்திரள் = செவிக்கு விடயமாகிய 
அடிநா = முதல் நாக்கு . சூ . 82 . 

நாதம் . சூ . 58.74 . [ வி . 152. ) 
அடிப்பாடு = பகுதி . வி .76 . ( அடியாகப் அணைதல் = சேருதல் . வி . 24. 29.63 . 
படுவது . வி . 96. ) 

சூ . 279. 435 . 
அடிமறிமாற்றுப் பொருள்கோள் . சூ . அண்டகூடம் = உலகம் . வி . 17 . 
460 . 

அண்ணம் = மேல்வாய் அகம் . சூ .74.83 . 
அடிமறி மண்டலம் . யாப் . 71 . அண்ணல் = அரசன் . வி . 157 . 
அடியணம் = மேல்வாய் அடி . சூ . 82. அண்ணாத்தல் = மேனோக்கல் . அங்காத் 
அடியளந்தான் = விட்டுணு . வி . 95. ( வி . தல் . சூ . 457 . 
152. ) 

அண்பல் = முன்னம்பல் , மேல்வாய்ப் 
அடியேன் அடியனேன் = அடியான் .. பல் . சூ . 77.80 . 

அடிமையாகிய நான் . ( வி . 93. ) அண்மை = சமீபம் . சூ . 313. வி .5 . ( p . ) 
அடுக்கு = ஒருசொல் பலதரம் அடுக்கி அதர் = ஆட்டின் கழுத்திலிருக்கும் அதர் . 
வருதல் . சூ . 436. வி . 200 . 

வி . 68. வழி . வி . 86 . 
அடுக்குப்புணர்ச்சி . சூ . 415. வி . 126. அதி . வி . 123. ( 2. ) 
அடுதல் = சமைத்தல் , காய்ச்சுதல் . வி . அதிகார உரை = அதிகாரத்தால் வருவிக் 
188. கொல்லல் . சூ . 421 . 

கப்பட்டுத் தன் அதிகாரத்தோடு பொ 
அடுத்தல் = சேருதல் . வி . 94. சூ . 270 . ருந்தக்காட்டி எழுதுவது . 
அடை = விசேடணம் . ( வி . 96. ) அதிகாரம் = அதிகரித்தல் , முறைமை . 
அடைசேர் மொழி = அடை மொழிகள் 

சேர்ந்து வருஞ்சொல் . சூ . 442 , 443. அதிரல் = ஓசை இடல் . சூ . 391 . 
அடைதல் = சேருதல் . சூ . 387.444 . அது = சுட்டுப்பெயர்.சூ.180.298.வி .71 . 

அடையப்படு பொருள் . சூ . 296 . ஆறாம் வேற்றுமை உருபு . சூ . 292 . 
அடைமொழி = ஒரு மொழியை விசேடி வி . 62. விகுதி . வி . 77.93 . 

த்து வருவது . வி . 132. சூ . 443 , 444. அது வாதல் = முதற் காரணப் பொருள் . " 
அட்டு = பழ இரசம் முதலியவை அட் 
டபாகு . சூ . 203 . 

அத்தி = ஓர்மரம் . வி . 161 . 
அணங்கு = பெண் . யாப் . 38. கொலை . அத்து = சாரியை இடைச்சொல் . சூ . 

244. 252. வி . 66. 108 . 
அணம் = மேல்வாய்க்கட்டை . சூ . 82. அத்தை = முன்னிலை அசை . சூ . 372 . 


சூ . 21 . 


சூ . 298 . 


சூ . 435 . 


ககூவு 


அயி 


அவி 


சூ . 277 . 


அநவரதம் = என்றென்றைக்கும் . வி . அரசு = அரசன் . வி . 108. ( 17. ] 
117. ( வி . 166. ) 

அரமகளிர் = தேவமகளிர் . சூ . 389 . 
அநாதி எழுத்து = ஒலி எழுத்து . அரவம் = ஓசை . சூ . 391. பாம்பு ( சர்ப் 
அது . வி . 123. ( உ . ) 

பம் . ) 
அங் . வி . 166 . 

அரற்றுதல் = ஒலித்தல் . வி . 81 . 
அந்தடி = கடை அடி . யாப் . 55 . 

அரி = கண்வரி. யாப் . 38. ( செவ்வரி, 
அந்தணர் = பெரியோர் . வி . 137.95 . கருவரி . ) 

( அம் + தண் + அர் . வி . 93. ) அரிதுணர்பொருள் = அரிதாகக்கற்றோ 
அந்தம் = இறு , முடிவு . யாப் . 68 . ர் அறிகின்ற பொருள் . சூ . 272. ( வி . 
அந்தாதி . வி . 199. யாப் . 50. ( அந்தம் 93.153 . ) 
+ ஆதி . வி . 42. ) 

அரிப்பரித்தல் = கொழித்தல் . வி . 86 . 
அந்தில் = இடைச்சொல் . சூ . 369 . 

அரிமானோக்கம் = முன்னும் பின்னும் 
அந்தோ . வி . 117 . 

பார்க்கின்ற சிங்கத்தின் பார்வை . சூ 
அப.வி. 123. ( உ . ) 

19 . 
அபி . வி . 123. ( உ . ) 

அரிவை = பெண் . 
அமரர் = சுரர் , வானோர் , ( சாவில்லாத அரு = அரிய . வி . 93. ( அருமை . சூ 
வர் . ) வி . 152. [ 166. ) 

135. 6. வி . 121. ) 
அமர் = யுத்தம் . சிற . பா . 17 . 

அருகு = சமீபம் . வி . 41. 93 . 
அமர்தல் = அமைதல் , இருத்தல் , இளை அருகுதல் = அருகி வருதல் . யாப் . 15 . 

ப்பாறுதல் . சூ . 56 . 
அமிழ்து = அமிழ்தம் = அமிர்தம் = சா 

அருங்கலை 

அருமையான சாத்திரம் . 

சிற . பா . 17. ( வி . 121. ) 
வாமருந்து . வி . 113. ( 166. ) 
அமுதம் = அமிழ்தம் . சூ . 451 . 

அருத்தாபத்தி = அருத்தத்தின் வரிசை . 
அமைபவன் = பொருந்தி இருப்பவன் . அருமந்தபிள்ளை = அருமருந்தன்ன பிள் 
சூ . 26. ( வி . 95.) 

ளை . சூ . 267 . 
அமைதல் . வி . 95 . 

அரும் = அருமையான . ( வி . 121. ) சூ . 

453 . 
அமைத்தோள் = மூங்கில் போன்ற 
தோள் . சூ . 55. ( வி . 155. ) 

அரும்புதல் = மலர்தல் . வி . 84 . 
அமைவரல் = தன் அறிவினிடத்து நிறை அருவா, அருவாவடத்தலை நாடு ( அதன் 
தல் . சூ . 44. ( வி . 124. ( 6. ) ] 

வடக்கு ) = கொடுந்தமிழ் நாடுகள் . சூ . 

273 . 
அம் = சாரியை இடைச்சொல் .. 
202.244 . 

அருவி = மலையின் வீழ் அருவி . வி . 61.64 . 
வினைப் பெயர்விகுதி . வி . 96. தன்மை அருள் = கிருபை . வி . 70. 93. சூ . 384 . 
ப்பன்மை விகுதி . வி . 77. அழகு . 

( அரிய உள்ளம் . ) 
வி . 93 . 

அரூபப்பொருள் = வடிவில்லாப் பொ 
அம்போதரங்கம் . ( கடலலை . ) யாப் . 80 . ருள் . 
( அம்பஸ் + தரங்கம் . ) 

அரை உயிர் . வி . 23 . 
அம்ம = இடைச்சொல் . வி . 117. உரை அரோ = அசைநிலை . வி . 116 . 

373 . 
யசை ஏவல் . சூ . 370 . 

அர் = பல்லோர் படர்க்கை விகுதி . கு . 
அம்மா = அதிசயக்குறிப்பு . வி . 85.117 . 140.327 . வி . 77 . 
அம்முதல் = அகரமுதல் . சூ . 63. 73. அலகு = செய்யுள் அலகு , எண் அளவு . 
அம்மை = அழகு . யாப் . 91. தாய் . சூ . யாப் . 3.4 . 
420 . 

அலங்கல் = மாலை . வி . 94 . 
அயல் = அருகிடம் . வி . 41.64 . ஏழன் அலங்காரம் . வி . 162 . 
உருபு . வி . 63 . 

அலர் = மலர் . சிற . பா . 5 . 
அயற்றிரிபு = இற்றயல் எழுத்துத் திரி அலவன் = நண்டு . யாப் . 39 . 
தல் . சூ . 303. 307 . 

அலறுதல் = புலம்பல் . வி . 79 . 
அயிலல் = உண்ணல் . சூ . 430 . அலி எழுத்து = ஆய்தம் ஆகிய எழுத்து 


கஙகூ , 


அள 


அற் 


39 . 


அலைத்தல் = அலையச் செய்தல். யாப் 39. அளவடி, வி . 180. ( அளவு + அடி . ) 
அல் = மெய்யெழுத்து . வி . 7. இரவு . வி . அளவில் = அளவுக்குத்தக்கபடி. சூ . 27 . 
70 . 

அளவு = மாத்திரை . சூ . 72. 89.101 . 
வினைப்பகுதி . வி . 125. தொழிற்பெ 

பெருமை சிறுமை முதலிய பிரமாணங் 
யர் விகுதி . வி . 94. சாரியை . 108 . 

களால் வருபெயர் . சூ . 276 . 
சூ . 244. ஒருமைத் தன்மை விகுதி . அளவை = எண்ணல் , எடுத்தல் , முகத் 

சூ .331 . வியங்கோள் விகுதி . சூ . 338 . தல் , நீட்டல் , ஆகிய அளத்தல் . கு . 
அல்லவை = தீயவை , ( அறனல்லாத 290 . 
வை . ) வி . 79. 95 . 

அளபெடை . வி .14 . சூ .91,92 . வி . 79 . 
அல்லல் = துன்பம் . வி . 31. 79 . 

( அளபு + எடை . வி . 94.96 ) 
அல்லால் = அல்லாமல் , வி . 41.125 . 
அல்வழி = ( அல்லாத வழி .) வேற்று 

அளறு = நரகம் , நிரயம் . சூ . 457 . 
மை அல்லாதவழி . ( வி . 125. 153. ) 

அளாவுதல் = கலத்தல் . வி . 113 . 

அளி= எளிமை . வி . 72 . 
அல்வழிச்சந்தி . சூ . 152. 171. 176 . 

அளிய = எளிய . யாப் . 39. ( வி . 93.121 . ] 
வி , 22 . 
அல்வழிப்புணர்ச்சி . சூ . 152 . 

அளை = ஏழன் உருபு . வி . 63. வளை . யாப் . 
அவ . வி . 123. ( 2. ) 
அவயவம் = அங்கம் , உறுப்பு . சூ . 276. அளைமறிபாப்பு . சூ . 45.( வளையில் மறி 
அவற்றுள் = முன் சொல்லிய பலவற் 

யும் பாம்பினுடைய . வி . 26. ) 
நில் . ( வி . 71. 63. ) 

அள் = பெண்பாற்படர்க்கை விகுதி . சூ . 
அவனி= பூமி , வி . 86. சூ . 424 . 

140.326 . வி . 77 . 
அவா = ஆசை . சூ . 31. வி . 27 . அள்ளல் = குழை சேறு . வி . 81 . 
அவாநிலை = சில சொற்களை வேண்டிநிற் அற = இல்லாமல் நீங்க . ( வி . 140. ) 
குநிலை . ( அவாவிய நிலை . வி . 153. ) 

யாப் . 25 . 
அவாவுதல் = ஆசித்தல் . வி . 87 . அறத்திற்றிரியாப்படர்ச்சி தருமத்தி 
அவிதல் = அழிதல் . வி . 137 . 

னின்றும் வேறுபடாத நடை . சூ . 46 .. 
அவிழ்தல் = கட்டவிழ்தல் . மலர்தல் . அறம் = தருமம் . சூ . 443. வி . 60.216 .. 
வி . 93 . 

அறிஞன் . வி . 95 . 
அவை = சபை . வி . 26. 213. அஃறிணைப் அறியாமை . சூ . 426. ( வி . 94. ) 

பன்மை . சூ . 250.வி. 71.213 . அறிபொருள் = அளவறியப்படுகிற பொ 
அவையம் = அவை . சூ . 276. வி . 86 . 

ருள் . சூ . 440 . 
( வி . 108. ) 

அறிவு . சூ . 384. 426. [ வி . 94. ) 
அவ்வியயம் = வடமொழி இடைச்சொ அறிவாளன் = ( அறிவு + ஆள் + அன் . ) 
ல் . வி . 123. ( 2. ) 

அறிவையுடையோன் . சூ . 434 . 
அழல் = தீ . சூ . 46 . 

அறு . வி . 159 . 
அழித்தல் = அழிக்கப்படு பொருள் . சூ . அறுசுவை . சூ . 386. வி . 27 . 
296 . 

அறுதல் = நீங்கல் , ஒழிதல் . வி . 79 . 
அழுகல் = அழுகியது . சூ . 229 . 
அழுக்காறு = பொறாமை . சூ . 31. 384 . 

அறைதல் = சொல்லுதல் . 
( வி . 89. ( H . ) ] 

அற்குதல் = நிலை பெறுதல் . வி . 93 . 
அழுக்கு = ஓசை . சூ . 391 . 

அற்பு . வி . 26 . 
அழுங்கல் = ஒலித்தல் . சூ . 391 . அற்புதம் = அதிசயம் . சிற . பா . 5 . 
அழைத்தல் = விளித்தல் . சூ . 303 . அற்று = அது போல . சூ . 95. வி . 41.137 . 
அளபு = மாத்திரை , அளபெடுத்தல் . சூ . 108 , 109. அத்தன்மைத்து . சூ . 164 . 
307 , 308. 310 . 

ஓர்சாரியை . சூ . 244 , 245 . 
அளபெழல் = ஒசைநிரம்பத்தத்தம்மாத் அற்றற்றொழுகுதல் = அறுபட்டு அறு 
திரையின் மேற்பட்டொலித்தல் . சூ . பட்டு நடக்குதல் . சூ . 453. ( அறு . 
91 . 


சூ . 450 . 


வி . 86.) 


கச O 


சூ .47 . 


அனாள் . வி . 93 . 

ஆகுலம் = ஆரவாரம் , ஒலி . வி . 93 . 
அனை = அளவு . வி . 96. 93 . 

ஆக்கம் = ஆக்கப்பாடு . சூ . 275. 357 . 
அனைத்து = அத்தன்மைத்து . சூ . 156 . 300. 364. 347. 446. பொருள் . வி . 
எல்லாம் . சூ . 209. வி . 93 . 

79.86 . 96 . 
அனைய = போல . வி . 93.109 . 

தமிழ் மொழி ஆக்கம் . சூ . 128 . 
அன் = சாரியை இடைச்சொல் . வடமொழி ஆக்கம் . 146 . 
251.வி. 108.65 . 

ஆக்கப்பாடு = விகுதிகள் சேர மொழி 
ஆண்பாற்படர்க்கை விகுதி . சூ . 140 . உண்டாக்கப்படுந் தன்மை . சூ . 275 . 
325.வி. 77 . 

ஆக்கம் பெறுதல் = ஆக்கச் சொல்லைப் 
ஒருமைத்தன்மை விகுதி . சூ . 331 . பெறுதல் . சூ . 446 . 
அன்பு = ஆர்வம் . சூ . 384. வி . 60.212 . ஆக்கல் = ஆக்கப்படு பொருள் . 
யாப் . 63 . 

296. எடுத்துக்கூட்டல் . சூ . 460 . 
அன்மை = அல்லாத தன்மை . சூ . 417. ஆக்கியோன் = கர்த்தா , நூல் செய்தவன் . 

( அல் + மை . வி . 94. ) 
அன்மொழி அல்லாதவார்த்தை தொக் ஆங்கு = அசைநிலை . இடப்பொருள் ஆ 
கு நிற்பது . சூ . 152. 410. வி . 157 . 

கிய இடைச்சொல் . சூ . 369 . 
அன்றி = அல்லாமல் , வினை எச்சக்குறிப் போல . வி . 109 . 
பு . சூ . 173. வி . 125.93 . 

அவ்விடம் . வி . 93 . 
அன்றில் ஒர் பட்சி . வி . 63 . 

ஆசான் = குரு . சூ . 37. 44 . 
அன்று = அல்ல என்னும் வினைக்குறிப்பு . ஆசிரியத்தளை . வி . 178. யாப் . 19 . 
சூ . 180. வி . 125 . 

ஆசிரியப்பா . வி . 191. யாப் . 66-74 . 
அன்றோ= அல்லவோ. வி . 93. [ வி . 125. ஆசிரியவசனம் = ஆசிரியவசனங்களை எ 
93.112 ) 

டுத்தெழுதுவது . சூ . 21 . 
அன்ன = ஒப்பன . சூ . 19. வி . 109. சூ . ஆசிரியன் = குரு . சூ . 276 . 
408. வி . 63 . 

ஆசை ( S. ஆசா ) ஆவல் , இச்சை . கு . 
அன்னம் = அன்னப்பட்சி . 451 . 

384 . 
அன்னாள் . வி . 93 . 

ஆடமை = ஆடும் மூங்கில் . யாப் . 38 . 

( வி . 153. ) 
ஆ 

ஆடரங்கு = ஆடும்படியான அரங்கம் . 

வி . 120. [ 153. ) 
ஆ . பசு . வி . 61. 65. சூ . 171. 248 . 
வினை எச்ச விகுதி . வி . 86. ( செய்யா. ) ஆடல் = கூத்தாடல் . வி . 79. 120. வாவு 
எதிர்மறை வினைமுற்று விகுதி . வி . 89 . 

தல் . வி . 86 . 
வடமொழிச் சந்தியில் அ + அ = ஆ . 

ஆடி = கண்ணாடி . சூ . 18 . 
வி . 42. ஆகாரம் அகரம் ஆகும் . வி . 41. ஆஉே = ஆண்மகன் பெயர் . சூ . 276. ( ஆ 
விளிவேற்றுமையின் இறுதி . வி . 64 . 

டுவோன் . வி . 96. ] 
வடமொழி அவ்வியயம் . வி . 123. ஆட்சி . ( ஆள் + சி . வி . 96. ) உரிமை . வி . 

33 . 
( உ . ) வினைப்பகுதி . வி .2 . ( ஆகு . ) 
அகரச்சுட்டின் நீட்டல் . சூ . 163 . 

ஆண்டு = அவ்விடம் . சூ . 196. 443 . 

வருடம் . சூ . 276 . 
ஆக . வி . 60. 140.120 . 

ஆண்டை = அவ்விடம் . சூ . 23 . 
ஆகார இறுகள் . சூ . 171 , 172 . 

ஆண்பால் . வி . 53. சூ . 276 . 
ஆகார வீற்று வினைமுற்று முதலிய . சூ . ஆண் பெயர் = உயர்திணை ஆண்பாற்பெ 

171 . 
ஆகிய ஆன . பண்புருபு . சூ . 406. வி . 

ஆண்மை = ஆண்டன்மை . சூ . 264.283 . 
119.87 . ( ஆ . ஆகு . ) 

தைரியம் . வி . 92. ( வி . 94. ) 
ஆகிலும் . வி . 142 . 

ஆதி = முதல் . சூ .79 . முதலான . வி . 
ஆகுபெயர்ச்சொல் . 

158. கடவுள் . வி .27.70 . ( 162 . ) = ஆகு . 
சூ . 269.290 . வி . 162 . 

வி . 84 . 


சூ . 276 . 


ஆகுபெயர் 


கசக , 


சூ . 450 . 


சூ . 13 . 


சூ . 163 . 


கு . 293 . 


ஆல 
ஆதியெழுத்து = வடிவெழுத்து . ஆல் = மூன்றாம் வேற்றுமை உருபு . சூ 
ஆக = ஆறன் உருபு . வி . 62. எதிர்மறை 292. 297. வி . 59.86 . ( 2. ) 
வினை எச்சவிகுதி . வி . 90 . 

ஓர்மரம் . வி . 161. அசைநிலை . வி . 116 . 
ஆத்திரையன் = பேராசிரியன் . தொல் 
காப்பியன் . 

ஆவது . வி . 142. [ 95.) 
ஆநின்று = நிகழ்கால இடைநிலை . சூ . ஆவி = உயிரெழுத்து . சூ . 63. 101. 159 . 
143. வி . 80 . 

75. வி . 2. ஆவி = உயிர் . வி . 124 . 
ஆமை = கூர்மம் . சூ . 419 . 

ஆழமுடைத்தாதல் = ஆழமான கருத் 
எதிர்மறை விகுதி . வி . 90.91 . 

தை உடையதாதல் . 
ஆம்பல் = அல்லி , செவ்வாம்பல் . ஆழி = சமுத்திரம் . வி . 155. வி. 96. ( 0. ) 
290 . 

ஆழ்தல் = அமிழ்தல் . வி . 25. ஆழமா 
ஆயம் = ஆதாயம் . சூதாடுங்கருவி . வி . தல் . வி . 79 . 
30 . 

ஆளுதல் = ஆண்டு கொள்ளல் , அப்பி 
ஆயிடை . சூ . 

யாசித்தல் . வி . 70 . 
ஆயிழாய் . வி . 64. ( ஆய் + இழை . வி . ஆள் = ஆண்மகன் . 
153. 157. ) 

பெண்பாற்படர்க்கை விகுதி . சூ .326 . 
ஆயிழையாள் = தெரிந்தெடுத்த ஆபர வி . 77 . 
ணங்களை யுடையவள் . ( ஆய்ந்த + இ ஆறனுருபு = ஆறு வேற்றுமை உருபுகள் . 

ழை + ஆள் . வி . 153.157 . ) 
ஆயினும் , வி . 142 . 

ஆறாவது வேற்றுமையின் உருபு . சூ . 
ஆய்தம் = தனிநிலை எழுத்து . சூ . 235 . 300. ( வி . 159. 65. ) 
வி . 12. சூ . 87 . 

ஆறாம் வேற்றுமை. வி . 62. 65. சூ . 300 . 
முப்புள்ளி ஆகிய ஆய்தவெழுத்து . சூ . ஆறு = வழி , விதம் . நதி . வி . 26. ஓர் எண் . 

வி . 159 . 
( அதின் வடிவு சூலாயுதத்தின் வடிவு ஆறுருபு = ஐ முதலிய ஆறுருபு . சூ . 415 . 
எனக் காண்க . ) 

404 . 
உயராய்தம் = குறுகாத ஆய்தம் . சூ . ஆற்ற = மிகவும் . வி . 113 . 
60. 97. 61 . 

ஆற்றங்கரை . வி . 108 . 
ஆய்தக்குறுக்கம் = தன்மாத்திரையிற் கு ஆற்றல் = வலிமை . 

ஆற்றல் = வலிமை . சூ . 53. = செய்தல் . 
றைந்தது . வி . 12. ( G. ) சூ . 97 . 

வி . 143 . 
ஆய்தல் = ஆராய்தல் . தெரிந்தெடுத்தல் . ஆற்றுப்புனல் = ஆற்று நீர் . சூ . 453 . 
யாப் . 87. 35.வி. 121 . 

ஆற்செழுக்கு = 56 வில் விடாது செல் 
ஆரியம் = வடமொழி . 

ஒகின்ற ஆற்றினது நீரோட்டம் . ரூ .19 . 
ஆர் = அருமையான . வி . 121. வினைப்ப ஆனாலும் . வி . 142 . 
குதி ( ஆர்தல் . ) பலர்பால் விகுதி . ஆன் = பசு . சூ . வி . 30. சூ . 248 . 
வி . 77. சூ . 327 . 

மூன்றன் உருபு . சூ . 297. வி . 59 . 
ஆர்கலி = கடல் , யாப் . 61. ( நிறைந்த ஆண்பாற் படர்க்கை விகுதி . சூ . 325 . 
ஓசை ( உடையது ) வி . 153. 156. ) 

வி . 77 . 
ஆர்க்கோடு = ஆர்ங்கோடு = ஆத்திமரத்தி ஒர்சாரியை . வி . 108 . 

ன் கொம்பு . ( ஆர் + ங் + கோடு . ) சூ . எண் பெயர்களோடு வருஞ் சாரியை . 
116.224 . 
ஆர்தல் = நிறைதல் . வி . 152 . 

ஆன்ற . வி . 79 . 
ஆர்த்தல் = சத்தித்தல் , ஒலித்தல் . 

27.79 . 391. கட்டல் . சூ .272 . 
ஆர்வத்தன் = விருப்பமுடையவன் . க = முன்னிலை அசை இடைச்சொல் . 
[ 40. ஆர்வம் . வி . 93.) 

சூ .372 . 
ஆர்வம் = ஆசை . வி . 95 . 

இகத்தல் = போகுதல் . 

சூ . 41. கடத் 
ஆலயம் = தேவர் ஆலயம் . வி . 33 . தல் . சிற . பா . 4 . 


251.90 . 


244 . 


சூ . 249 . 


கசஉ 


இடை 


சூ . 62 . 


சூ .62 . 


இகரக்கு = இகர எழுத்துக்கு. சூ .277 . இடுகுறிப் பொதுப்பெயர் = பலபொ 
( வி . 66. ) 

ளுக்குப் பொது வாய் வரும் பெயர் . 
இகரக்குறுக்கம் = குற்றியல் இகரம் . சூ . 
93.வி. 24 . 

இடுகுறிச் சிறப்புப் பெயர் = ஒரு பொ 
கரநீட்சி = இகரம் இகாரமாதல் . சூ . ருளுக்குச் சிறப்பாய் வரும் பெயர் . 

305 . 
இகல் பகை . சூ . 384 . 

டுக்கண் = துன்பம் . வி . 34 . 
இகழ்தல் = நிந்தித்தல் . வி . 189 . இடுக்கு = நெருக்கம் , துன்பம் . கு . 460 . 
இகுளை = தோழி . சூ . 277 . 

இடும்பை = பொல்லாங்கு . வி .89 . யாப் . 
சின் = இறந்தகாலத்து இடைநிலை . 

40 . 
யாப் . 9.51 . 

= இடைச்சொல் . சூ . 239. நடு . 
( இ சாரியையுஞ் சின் இடைச்சொல் சூ . 57. 91.253 . 
லும் எனக்காண்க . சூ . 373. ) 

இடம் . சூ . 53. 302. வி . 63. 23 . 
இசைநிறை = ஓசையை நிறைத்து நிற்ப டை ( நிலை ) = எழுத்துகள் சொல்லின் 

வை . வி . 115. சூ . 352. 354.368 . நடுவில் நிற்கும் இலக்கணம் . சூ . 57 . 
இசை = பாட்டின் ஓசை . சூ . 91. இரா 

110-121 . 
கம் . சூ . 101. சேர்வு . சூ . 432 . இடை எழுத்து . சூ . 94. வி . 10 . 
சொல் . சூ . 401 . 

இடைகள் = நடுத்தரமானவர் . வி . 86 . 
சை எச்சம் = பெயர் வினை இடை உ இடைக்கணம் = இடை எழுத்துகள் , 
ரி என்னும் நால்வகைச் சொல்லுள் 

வி .. 10 . 
ஒன்றும் பலவுந் தனித்து தொடர்க் இடைக்குறை . வி . 41 . 
தும் வரவேண்டுவது . சூ . 401 . இடைச்சொல் = பெயர் வினைகளுக்கு 
இசைத்தல் = ஒலித்தல் . சூ . 125. கூறுத அகத்துறுப்பாயும் புறத்துறுப்பாயும் 
ல் . வி . 89. சூ . 387. சேர்த்தல் . சூ . 

ஒன்றுபடுந் தன்மையது . வி .107 . கு . 
459 . 

352-373 . 239 . 
இடக்கர் அடக்கல் சொல்லத்தகாத ( முன்னும் பின்னும் வரும் , ஆயினும் 

தை மறைத்துச்சொல்வது . சூ . 267 . பெரும்பாலும் இடையிலே வருத 
இடத்தே = இடத்தில் . வி . 63 . 

லால் இடைச்சொல் . ) 
இடத்தொகை . சூ . 412 . 

டைத்தொடர் = இடைச்சொற்கள் கூ 
இடப் பொருளுருபு = தம்மை ஏற்ற பெ 

டிநிற்பது . ரூ . 152.182.415 . 
யர்ப்பொருளை இடப்பொருளுக்காக 

டைநிலை = முதனிலைப்பகுதிக்கும் 
ச் செய்கின்ற ஏழாம் வேற்றுமையின் 

இறுதிநிலை விகுதிக்கும் இடை நிற்ப 

தால் இடைநிலை . 
உருபு . சூ . 302. வி . 63 . 
இடப்பொருள் = வினைமுதலின் தொழி 

பெயர் இடைநிலை = பகுபதப்பெயர் 
ற்காயினுஞ் செயப்படு பொருட்காயி 

ச்சொற்களின் இடையில் நிற்பது . 
னும் இடமாகிய பொருளாம் . 

சூ . 141.வி. 95 . 

வினை இடைநிலை . சூ . 133.142-144 .. 
இடம் = சொல் நிற்கின்ற மூன்று தா 
வி . 123 . 
னம் . சூ.266.416.வி .54 . இடத்தால் 

மை = இடை எழுத்துகள் . சூ . 
வருபெயர் . சூ . 132. ஏழன் உருபு . 75. வி .10 . 
வி . 63 . 

இடையறாது = இடைவிடாமல் . சூ . 424 . 
எழுத்து பிறக்கும் இடம் . 75-87 . 

வி . 164 . 

டையினம் = வல்லெழுத்திற்கும் 
இடவாகுபெயர் . வி . 162 . 

மெல்லெழுத்திற்கும் பொதுவாய் உச் 
இடி = அசனி. யாப் . 34 . 

சரிக்கப்படுகிற எழுத்துகள் . சூ . 70 . 
இடுகுறி = இடப்பட்ட அடையாளம் . 

வி . 10 . 
275.வி. 49. ( ரூடி . ) 

இடையூறு = உபத்திரம் . தடை ( இடை 
டுகுறிப் பெயர் . சூ . 

யில் உறுவது . ) வி . 96 . 


இடைமை 


டவழு . சூ . 416 . 


சூ . 290 . 


62 . 


கசங , 


இய 


43 . 


. 


இடைப்பிறவரல் = நடுவிலே பெயர் வி இயற் சொல் = யாவ 

யாவருக்கும் வழக்க 
னைகளுக்குரிய பிறசொற்கள் வருதல் . மாய்த் தெரியுஞ்சொல் . சூ .270 . வி . 
சூ . 397.வி. 132 . 
இடைப்பொருள் எட்டு . சூ . 353. இயற்பெயர் = சிறப்பில்லாத இயல்பா 
டை மாணாக்கர் = நடுமாணாக்கர் . 

னபெயர் . 
38 . 

இயற்றமிழ் = சுத்ததமிழ் . 
டையன் = இடைச்சாதியான் . ஐவகை இயற்றுதல் = செய்தல் . சூ . 450. வி . 164 . 
நிலத்தில் நடுவாகிய முல்லை நிலத்தில் யாப் . 92 . 
இருப்பவன். சூ . 276. ( திணைகாண்க.) இயற்றுதற்கருத்தா , குலாலன் குடத் 
இணை = இரண்டு . யாப் . 40 . 

தை வனைந்தான் எ - ல் குலாலன் 
ணைக்குறள். யாப் . 69 . 

எ - து இயற்றுதற்கருத்தா . 
ணைந்தியலல் = இரண்டெழுத்தோரெ இயற்றும் வினை முதல் = செய்யுங்கர்த்தா 

ழுத்தாய்க் கூடி நடத்தல் . சூ . 149 . கருவியைத் தொழிற்படுத்துவது . 
இதழ் = உதடு . சூ .74.78. 

இயைதல் = பொருந்தல் . சூ . 274. ( இ 
இதற்கிது முடிபு = இவ்விலக்கியத்திற்கு சை . ) 
வ் விலக்கணந்தான் முடிபு . சூ . 257 . 
முடிபு . சூ . 257. இயைபு = புணர்ச்சி . சூ . 97. ( இசைவு . ) 

யாப் . 38 . 
இதன் பெற்றி = இதன் இலக்கணம் . சூ 
461 . 

இயையப்புணர்த்தல் = பொருந்தும்படி 
இத்தை = முன்னிலை அசை இடைச் 

புணர்க்கை . சூ . 239 . 
சொல் . சூ . 372 . 

இயைவன = வழங்குவன . சூ . 274 . 
இமிழ்தல் = ஒலித்தல் . சூ . 391 . இரக்கம் = உருக்கம் . சூ . 384 . 
இமை = நிமைக்கொட்டுதல் . சூ . 100. இரக்கு = ஓசை . சூ . 391 . 
வி . 16 . 

இரங்கல் = ஒலித்தல் . சூ . 391 . 
இயங்கியற் பொருள் = திரிகிறதாகிய சர இரட்டுற மொழிதல் = ஒரு வாக்கியத்தில் 
ப்பொருள் . 

இரண்டு பொருள் படச்சொல்லுதல் . 
இயங்குதல் = நடத்தல் . சூ . 450 . 
இயம்புதல் = சொல்லுதல் . சூ . 

சூ . 36.56 . 

இரட்டைக்கிளவி = இரட்டைச் சொல் . 
இயலுதல் = வருதல் . சூ . 121. 128.131 . சூ . 437. ஒலிக்குறிப்பில் வரும் இரட் 

நடக்கல் . சூ .360.392.446 . யாப் . 90 . டைமொழி . 
இயல் = ஒரு சாதிப்பொருள் கொண்ட ( உ - ம் . ) மொடு மொடுத்தது , கறுகறுத் 

து . அங்கம் . ஒத்து . உறுப்பு . 
இயல்பின் விகாரம் = விதித்தயியல் பிலே இரட்டல் = ஒலித்தல் . சூ . 391. ( இரட் 
விகாரமாதல் . சூ . 255 . 

டையாதல் . ) 
இயல்பு = சுபாவம். சூ . 100. 136.151 இரட்டு = இருமடங்கு . இரட்டுநூறு = இ 
இயல்புப்புணர்ச்சி . சூ . 153 . 

ருநூறு . சூ . 61 . 
வரலாறு . சூ . 4.160.178.179.201 . இரத்தல் = யாசகஞ்செய்தல் . வி . 124 . 
165.172 , 173.176 . 

. 
இயல்புச்சந்தி = விகாரமின்றிப் புணரும் இரப்புரை = இரத்தற்கு வருகிற சொற் 
புணர்ச்சி . சூ . 153. வி . 19 . 

கள் . சூ . 448 . 
யற்கை = தன்மை , சுபாவம் . சூ . 253. இரவு = இராத்திரி . சூ . 450 . 

இரிதல் = ஓடுதல் . சிற . பா . 6 . 
இயற்கை அளபெடை = விகாரத்தால் இரீஇ - வி . 70 . 
வராத அளபெடை . சூ . 91 . 

பெரிய . வி . 157. இரண்டு . வி . 
இயற்கைப் பொருள் = தொன்று தொட்டு 159 . 
இயல்பாய் வழங்கிவருகின்ற பொ ஓர்வினைப்பகுதி . வி .24 . ( உ.ந . ) 89.92 . 
ருள் . சூ . 445 . 

இருகால் = இரண்டுதரம் . சூ . 42. ( வி . 
இயற்சீர் . வி . 174 . 


ரூ . 14 . 


சூ . 448 . 


வி . 59. [ 96. ) 


159. ) 


கசச 


சூ .401 . 


ரண்டனு 


இரு 
ருதிணை = உயர்திணை , அஃறிணை . சூ லங்குதல் = பிரகாசஞ்செய்தல் . முக . 
330.337 . 

லன் . வி . 93. 125 . 
இருது = பருவம் . சூ . 276 . ( S. Ritu . ) இலிகாள் = இல்லாதவரே . வி . 86. ( வி . 

பருவத்தால் வருபெயர் . சூ . 276 . 125. 96.64 . ) 
இருபால் = இரண்டு வகை . கு . 128 . இல் = ஓர் வினைப்பகுதி . வி . 125 . 
இருபாற்று = இருபாலையுடையது . வேற்றுமையுருபு . சூ . 299. வி . 61. 63 . 
289. ( வி . 93. ] [ சூ . 57. காண்க . 

வினை எச்சவிகுதி . வி . 86. சூ . 343 . 
இருபான் = இருபது . சூ . 137.249 . 

வீடு . சூ . 420 . 
இருபெயரொட்டுப் பண்புத்தொகை = இல்பொருள் உவமை . வி . 204 . 
இரண்டு பெயர்கள் கூடும் இடத்து இல்லம் = வீடு. ( இல் . ) வி . 26. [ வி . 96. ) 
ஆகிய என்னும் பண்புருபு தொக்கு இல்லறம் = வீட்டிற்குரிய கடமைகள் . 
நிற்பவை . சூ . 406 . 

வி . 216 . 
இருபெயர் = பொதுப்பெயர் , சிறப்புப் இல்லிக்குடம் = ஒட்டைப்பானை . சூ. 38 . 
பெயர் . சூ . 406 . 

நீர் வார்க்குந்தோறும் கீழிழிந்து நிரம் 
ருமை = இம்மை மறுமைகள் . யாப் . 55 . 

பாதது . (இல்லி = சில்வி . ) 
இருதன்மை . ( வி . 159. 94. ) 
இருமைக்குறில் = உயிர்க்குறில் , உயிர் 

இவறுதல் = உலோபமுடைமையாதல் . 

வி . 35 . 
மெய்க்குறில் . சூ . 126. ( வி . 154.) 
இருவர்ளல் = கடவுள் , பின்னவன் என் இவ்விரண்டு = இரண்டிரண்டு . சூ . 71 . 

னும் இருவராற் செய்யப்பட்ட முத இழத்தல் =வீணாகப் போக்கடித்தல் . வி . 
னூல் வழிநூல் . சூ . 8. [ வி . 152. ) 

79 . 
இருவர்மாறு கோள் ஒருதலை துணிவு இழி இருபால் = அஃறிணையில் வரும் இர 
இருவராலே மாறுபட்ட இரண்ட 

ண்ண் பொல் . சூ . 350 . 
ள் ஒன்றை நீக்கி ஒனறைத் துணிந்து இழிதல் = விழுதல் . வி . 61. தாழ்தல் . 

எடுத்துக்கொள்ளுதல் . சூ . 11 . இழிதிணை = அஃறிணை . சூ . 245 . 
இருவழக்கு = உலகவழக்கஞ் செய்யுள் இழிந்தோன் = தாழ்ந்தோன் . சூ . 448 . 
வழக்கம் . சூ . 442 . 

( வி . 95. ) 
இருவழி = வேற்றுமைவழி , அல்வழி . சூ . இழிபு = தாழ்வு . யாப் . 31. ( வி . 94. ) 

214. 227. ( சூ . 152. ] 
இருளல் = அந்தகாரமாதல் . வி . 82. ( இ இழுக்கம் = இழிவு . வி . 86 . 

இழிப்பு = பழிப்பு. சூ . 420. [ வி . 94.) 
ருள் . வி . 76.) 
ருள் = அந்தகாரம், இருட்டு , வி . 93. இழுக்கல் = வழுவுதல் . சூ . 420. யாப் . 1 . 
( இரவில் உள்ளது . ) 

வழுக்குரிலம் . வி . 41 . 
இரை = ஆகாரம் . யாப் . 39. ஓசை . சூ . 

இழுக்கார் = வழுவாது கூறுவார்கள் . 
391 . 
இரைத்தல் = சத்தித்தல் , ஒலித்தல் . சூ . 

இழுக்கு = வழு , தப்பு . வி . 143 . 

ழை = பஞ்சின்நூல் . சூ . 24 .. 
இர் = பன்மை விகுதி . வி . 69 . 

ஆபாணம் . வி . 121 . 
முன்னிலை விகுதி . வி . 77. ரூ .140.337 . இழைத்தல் நியமித்தல் . வி . 89. ஒழு 

கல் யாப் . 68 . 
இலகல் = விளங்கல் . சிற . பா . 2 . 
இலக்கணம் = இலக்கியத்தின் அமை 

ள = இளைய = இளம் = இளமையான . 

வி . 121 . 
தி . சூ .141 . வி .1 ( A. ) முகவுரை ( ச . ) 

ளங்கண்ணன் 
தேவலட்சணம் . ( காப்பு . ) 

இளையகண்ணையுடை 
இலக்கணப்போலி இலக்கணமுடை 

யவன் . சூ . 433. [ வி . 121. 93. ) 
யது போல் வருவது . சூ . 267 . 

இளமை = இளைமை = இளைமைப்பருவம் . 
இலக்கியம் = அறிவுடையோராலே நிய 

வி . 191. சூ . 384 . 
மிக்கப்பட்ட புராண காவியங்கள். கு . 

இறத்தல் = கடத்தல் . சூ .101 . மரித்தல் 
141. முகவுரை . ( ச . ) 

இறந்தகாலம் = போன காலம் . சூ . 142 . 


சூ . 426 . 


391 . 


19 


கசடு 


இன் 


ஈர 


சூ . 23 . 


சூ . 392 . 


சூ . 453 . 


இறந்தது விலக்கல் = முன்புள்ளதாய்ப் வினைஎச்சவிகுதி . வி . 86. கு . 343. 

பின்பு வழங்காதாயின் அதனைவிலக்கு சாரியை . வி . 65. 93. 108. சூ . 244 . 
தல் . சூ . 14 . 

இன்பம் = 

நூற்பயன் ஒன்று . சூ . 10 . 
இறப்பு = போனகாலம் . சூ . 145. 423 . 384. வி . 218 . 
( வி . 94. ) 

இன்றி = இல்லாமல் . வி . 93. 125 . 
இறல் = சாவு . வி . 164 . 

இன்றி அமையாத = இல்லாமல் தீராத . 
இற்றுப்போதல் . அழிதல் . வி . 191 . 
இறுதல் = முடிதல் . யாப் . 87. சூ . 256. இன்று = இன்றைக்கு . வி . 25. 93 . 
இறுதி = கடைசி . சூ . 94. 122 . 

இல்லாதது . வி . 125 . 
கடைநிலை . சூ . 256 . 

ன்ன = இவை போல்வன . சூ . 135.280 . 
இறுதி அழிவு= இறு கெடுதல் . சூ . 311 . வி . 5 . 
இறுதிநிலை = இற்றிலே நிற்பது . ( வி . 96. ) இன்னணம் = இவ்வகையாய் . சூ . 
( செய்யும் என்பதில் இறுதிநிலை கால இன்னதல்லதுவென மொழிதல் = சந் 
ங்காட்டும் . ) 

தேகப்பட வந்தவிடத்து " இது அன்று , 
இறுதிப்போவி = கடைப்போவி . ரூ . 122 . இதுதான் " எனத் துணிந்து சொல்லு 
இறுத்தல் = செலுத்தல் , ஒடித்தல் , சே தல் . சூ . 14 . 
ரல் . யாப் . 33 . 

இன்னல் = துன்பம் . 

. 

வி . 124. 164 . 
இறை = கடவுள் . வி . 95 . 

( இன் + அல் . ) 
விடை . சூ .427 . 

இன்னன = இவை போல்வன . சூ . 276 . 
இறைஞ்சுதல் = தொழுதல் . ( காப்பு . ) 277.279.282.314.353 . 

இன்னா = தீமை . வி . 38. 93 . 
இறைத்தல் = சிதறல் . யாப் . 36 . இன்னாது = தீமையுள்ளது . வி . 34 . 
இறைவழு . சூ . 416. விடைவழு . இன்னாய் இல்லாததாக . சூ . 

447 . 
இறைவன் = கடவுள் . வி . 63 . 

இன்னான் . வி . 5 . 
புருடன் . யாப் . 39. ( இறை + அன் . இன்னிசை . வி . 190. யாப் . 59 . 

இன்னிசைவெண்பா. யாப் . 59 . 
இற்று = ஓர்சாரியை . 

சூ 244. இத்தன் இன்னினியே = உடனே . 
மைத்து . சூ . 445. 461 . 
இற்றை . வி . 26 . 

இவை போல்வன பிற . ( இன்ன . ஈ = முன்னிலை அசையாகிய இடைச் 
வி . 41. ) ரூ .343 . 

சொல் . 372 . 
இனக்குறில் = நெட்டெழுத்திற்கினமாகி வினைப்பகுதி . சூ . 44S . 
ய குற்றெழுத்து . சூ . 91 . 

நெட்டெழுத்து . சூ . 65. வி . 4 . 
இனமணி = ( ஒரு ) சாதிமணி . சூ . 16 . ஈஇர் = இர்= இரமான . யாப் . 39. [ வி . 
இனமிகல் = வருமெழுத்திற்கு இனமான 121. ) 

எழுத்து மிகுதல் . சூ . 136 . ஈகை = தானம் . வி . 203. [ 94. ) 
இனமொழி . சூ . 427. ( ஓர் இறை : இதை ஈங்கு = இவ்விடம் . வி . 72 . 
ச்செய்யேன் , எ - கு வேரொன்றைச் ஈசன் = ஆதிகடவுள் . வி . 112 . 
செய்வேன் . ) 

ஈட்டம் கூட்டம் . திரள் . தேட்டம் . கு . 
இனம் = சேர்க்கை , கூட்டம் . சூ .71 . வி . 300. ( இட்டல் . வி . 96. ) 
11. ( p . ) 

ஈண்டல் = சேர்தல் . சூ . 460 . 
பந்துக்கள் . வி . 596 . 

ஈண்டு = இண்டை = இவ்வுலகம் . சூ . 

.73 . 
இனிய இன்பமான . வி . 34. [ 93. ) யாப் . 55 . 
இனைத்து = இப்படி . கு . 197. ( வி . 93. ) ஈதல் = கொடுத்தல் . சூ . 34. 387 . 
இனைய = இவை போல்வன பிற . சூ . 26 . கற்பித்தல் , கு . 36 . 
136. 384. ( வி . 93.) 

ஈம் சுடுகாடு . 
இன் = ஐந்தாம் வேற்றுமைஉருபு . சூ .292 . ஈரடை = இரண்டு அடைமொழிகள் . கு . 

னிமையான . வி . 30. யாப் . 38 . 


வி . 93. ) 


எ 


223 . 


உட 


உய 


சூ . 434 . 


ஈரறிவுயிர் = இப்பி ,சங்கு முதலிய சூ .378 . உடனிலை மெய்மயக்கம் = எழுத்துகள் 
ஈரெச்சம் = பெயரெச்சம் , வினைஎச்சம் . தன்னொடுதான் கூடுங் கூட்டம் . 
சூ . 351. 397 , 415 . 

110. 118 . 
ஈரேவல் = இருவரை ஏவுதல் . சூ . 138. உடன் படல் = பிறர் மதத்திற்குத் தான் 
ஈரைங்குற்றம் = பத்துக்குற்றம் . சூ . 12 . உடன்படல் . சூ . 11 . 
ஈர் = இரமான . [ வி . 121. ) யாப் . 39. உடைதல் = ஒடிதல் . வி . 65 . சூ . 458 . 

இரண்டு . வி . 159. சூ . 457 . உடைத்தல் = ஒடித்தல் . சூ . 459 . 
ஈர்ங் = இரம் . சூ . 224. யாப் . 34. சூ . 450. உடைமை = உடைமைப் பொருள் . 
ஈர்த்தல் = இழுத்தல் . வி . 27 . 

296 . 
ஈறழிதல் = கடைசியில் கெடுதல் .சூ . 307 . செல்வம் . 
308. 313 . 

உடைய , உடை , உட . வி . 62. 93 . 
ஈறு = இறுதி , கடை . சூ . 67.97.107.137 . உணங்கல் = உலர்தல் . வி . 89 . 
ஈறு ( நிலை ) = எழுத்துகள் சொல்லின் க உணரல் = உணர்தல் = அறிதல் . வி . 93 . 
டைசியில் நிற்கும் இலக்கணம் . சூ . 

சூ . 272. 449 . 
57. 107-109 . 

உணர்த்துதல் = அறிவித்தல் . சூ . 29 . 
ஈறு போதல் = சொல்லின் கடைசியில் உணர்வியல் - அறிவுமயம் . சூ . 382 . 
கெடுதல் . சூ . 307 . 

உணர்வின்றேற்றல் அறிவில்லாமற் 
இறுதிவிகுதி நீங்கள் . சூ . 136 . 

கொள்ளல் . 
ஈற்றசை = சொல்லின் கடைசியில் நிற் உணர்வு = உணர்ச்சி . கல்வி . அறிவு . சூ . 
கும் அசை இடைச்சொல் . சூ . 354 . 268.458 . வி . 5 . 
( முதற்கண் வராது . ) 

உண் = வினைப்பகுதி . வி . 105 . 
ஈனல் = தருதல் . வி . 112. சூ . 453. பிறப் உள் என்பதின் விகாரம் . வி . 36. 39 . 
பித்தல் . வி . 82. சூ . 317 . 

உண்டி = உணவு . வி . 27 . 
உண்ணல் = பொசித்தல் . சூ . 467 . 

உதாரணம் = திருட்டாந்தம் . சூ . 21 . 
உகரக்குறுக்கம் = குற்றியல் உகரம் . சூ . உத்தி = யுத்தி , புத்திநுட்பம் . சூ . 4. 14 . 
60. 94. வி . 15 . 

உப . வி . 123. ( உ . ) 
உகுதல் = உதிர்தல் . வி . 110 . 

உபசர்க்கம் . சூ . 123. ( உ . ) 
உக்குறள் = குற்றியல் உகரம் . சூ . 164. உம் உந்தாகல் = உம் விகுதியானது உந்து 
வி . 15. சூ . 94. 99 . 

எனத்திரிதல் . சூ . 341 . 
உச்சி = தலை . சூ . 74. சிகரம் . சூ . 152 . உம்மை = மறுமை . 

வி . 189. ( வி . 5. ) 
உஞற்றல் = முயற்சி செய்தல் . வி . 79 . உம்மை எச்சம் . 358.359 . 
உடம்படுமெய் = நிலைமொழி இற்றிலும் உம்மை எட்டு = உம் என்னும் இடைச் 
வருமொழிமுதலிலும் இருக்கிற உயிர் சொல் எட்டு வகைப் பொருளைத்த 
கள் உடம்படுதற்பொருட்டு இடை ரும் . சூ . 152. 357. 360. 409. 440 . 
யே வரும் மெய் . சூ . 162. வி . 23 . 

வி . 113 . 
உடம்பு ( உடல் . ) = தேகம் . சூ . 268 . உம்மைத்தொகை .சூ . 409.413 . வி . 156 . 
மெய்யெழுத்து . சூ . 59 . 

உயராய்தம் = தன் அரை மாத்திரையிற் 
உடலுதல் = வருத்தப்படுத்தல் யாப் . 44 . குறுகாதது . சூ . 61. 97. ( உயர்ந்த 
உடலுயிர் = உடல்கொள் உயிர் = உட 

வி . 153. ) 
லோடு கூடிய உயிர் . சூ . 384. 385. உயர்தல் = மேலாதல் . வி . 72 . 
( வி . 157. ) 

உயர்திணை = வானவர் , மனிதர் , நரகர் , 
உடல் = மெய்யெழுத்து . சூ . 204 . ஆகிய மூன்று திறத்தாரும் உயர்ந்த சா 
உடனிகழ்ச்சி = வினை கொண்டு முடிகிற தி . சூ . 261. 413.418 . 

பொருளினது தொழில் போன்ற தொ உயர்திணைப்பெயர் = உயர்ந்தகுலப் பெ 
ழிலைத் தன்னிடத்திலும் உடனிகழ்கி யர் . சூ . 259 . 
றதாக உடையது . சூ . 297.வி. 59. உயர்முப்பால் உயர்திணையில்வருமூன் 
( உடன் + நிகழ் + ச்சி . வி . 96. ] றுபால்கள் . சூ . 349 . 


கசஎ 


உயர்வு = உயர்ச்சி , மேம்பாடு . வி . 93. உரிச்சொல் = பொருட்குரிமை பூண் 
( வி . 94. ) சூ . 420 . 

டு வருஞ்சொல் . சூ . 374. வி . 47 . 
உயல் = மிகுந்திருத்தல் . வி . 35 . உரிச்சொற் பகாப்பதம் . சூ . 131 . 
உயிரல் பொருட்குணம் = வட்டம் , சது உரித்து = உரியது . சூ . 168. வி . 93 . 
எமுதலியவாம் . சூ . 386 . 

உருபு , வேற்றுமை உருபு . சூ . 241 . 
உயிரல் பொருள் = அறிவுமயமாம் உயிர் 

உருபுப்புணர்ச்சி . 253. 254 . 
ஒன்றுமேயன்றி உடம்பு முதலிய உல 

வேற்றுமையின் அவயவம் . சூ . 293 . 
கத்துப் பொருள்களெல்லாம் ஆம் . சூ . 395. 396 . 
382.386 . 

உருபுப்புணரியல் = வேற்றுமை உருபு 
உயிரளபு = உயிரளபெடை , உயிர் எழு கள் நிலை மொழியோடு வருமொழி 
த்துகள் அளபெழுகிறது . சூ . 60.91 . 

புணருஞ் செய்கையைக் காட்டுவது . 
வி . 14. ( எடை , எடுத்தல் . வி . 96. ) 

சூ . 240-257 . 
உயிர் இற்றுப்புணரியல் = உயிர் எழுத்து உருபுமயக்கம் . வி . 137 . 317 . 
கள் சொல்லின்கடைசியல் சேர்ந்து 

ஓர் உருபின் பொருளொடு தன் பொருள் விடுத்துத் 
நிற்குந் தன்மையைச் சொல்வது . சூ . 

தலைமயங்குதல் . ” 
162--203 . வி . 23-28 . 

( உ - ம் . ) மணலுள்ஈன்ற எ - கு மணற்கின்ற . 
உயிர் = உயிரெழுத்து . சூ . 59. 204 , 205 . 
. 268 . 

உரும் = இடி . சூ . 223 . 
உயிர் எழுத்து = அச்சு . ஆவி . வி . 2. சூ . 63. உருவகஉவமை = உருவகமும் , உவமை 
உயிர்க்குணம் = அறிவு முதலிய முப்பத் யும் என இரண்டும் . சூ . 451 . 
திரண்டும் . சூ . 384 . 

உருவகவணி . வி . 205 . 
உயிர்த்தல் = மணஞ்செய்தல் . வி . 86. உருவம் = [ எழுத்தின் ) வடிவு - சூ .57 . 98 . 
பிறப்பித்தல் . வி . 81 . 

( உரு, உருவு . ) 
உயிர்த்தொடர் = உயிரெழுத்தைத் தொ உருவு = உருவம் . வி . 91. சூ . 407 . 
டர்ந்து வருவது . சூ . 182 . 

உருவு உவமைத் தொகை . 
உயிர்கிலை = சீவன் . சூ . 457. உடல் . உ 

457. உடல் . உ உருளுதல் = உருண்டையாதல் . சூ . 459 . 
யிர்நிற்கும் நிலை . 

உருள் = சக்கிரம் . வி . 91. 191 . 
உயிர்மெய் = உயிரெழுத்தும் மெய்யெ உரை அசை = உரையசைப்பொருள் . சூ . 
ழுத்துங்கூடி இருக்கிற எழுத்து . சூ . 370 . 
60. 89. 169. வி . 13 . 

உரைகாரன் = தன்னூலுக்கு உரை செய்த 
உய்தல் = சுகத்தோடிருத்தல் . வி . 112 . வன் . சூ . 51 . 
உய்த்தல் = செலவழித்தல் . வி . 86. சூ . உரைகோளாளன் = சொல்லும் உரைமு 
421 . 

ழுமையும் மனத்துட்கொள்ளவல்ல 
செலுத்தல் . சூ . 385. வி . 156.152 . அறிவாளன் . சூ . 37 . 
உய்த்துணரவைப்பு = சில சூத்திரவிதிக உரைத்தாமென்றல் = இது முன் சொன 
ளைக்கொண்டு உலகமலையாமல் சொ னோமென்றல் . சூ .14 . 
ல்லுதல் . சூ . 13 . 

உரைத்து மென்றல் = இவ்விதி பின்பு 
உரம் = மார்பு . சூ . 74. 75. வலி . 25 . சொல்வோமென்றல் . கு . 14. 
உரவோர் = பெரியோர் . 253. வல்ல உரையாசிரியர் = நூலுக்கு உரை எழுது 
மையுள்ளவர் . வி . 86 . 

வோன் . 
உரன் . வி . 63. வல்லமையுள்ளவன் . உரையிற் கோடல் = நூலிற் சொல்லாதி 
உரி = உரிச்சொற் புணர்ச்சி . சூ . 415 . 

ருந்தும் உரிய பொருளை உரையிற் கொ 
பண்புத்தொடர் . சூ . 152. 239 . ள்ளுதல் , 
உரிஇயல் = உரிச்சொல்லானது பொரு உலகமலையாமை = உயர்ந்தோர் வழக்க 

னது குணப்பண்பு தொழிற்பண் த்தோடு மாறு கொள்ளாமை ; அல்ல 
புகளை விளக்கிநிற்றலால் , உரிஇயல் . து , உலகமலைவில்லாமற் சொல்லல் . 
வி . 118-121 . 374-392 . 
உரிச்சீர் . வி . 175 . 

உலகம் . வி . 72. 93. ( சூ . 148. ) 


சூ . 407 . 


சூ . 13 . 


கசஅ 


உற 


எக 


உலகியல் அறிவு = உலகாடையை அறி உறழ்தல் = பொருந்தல் . சூ . 217 . 
யும் அறிவு . சூ . 26 . 

ஒத்தல் . சூ . 122.124 . 408 . 
உலகு = உலகம் . ( வி . 17.) வி . 72. 93 . விகற்பித்தல் . 224 . 
உலத்தல் = கெடுதல் . வி . 157. சூ . 460 . உறழ்தல் = ஒன்றினொன்று மிக்குச் சம 
உவத்தல் = மகிழ்தல் . வி . 114 . 

மாகாமல் மாறுபடல் . 
உவப்பு = சந்தோஷம் . சூ . 384. 420. உறழ்பொருவு = உயர்வு தாழ்வுகளை உ 
( வி . 94. ) 

ணர்த்துவது . 
உவம உருபு = வினை , பயன் , மெய் , உ 

உறழ்வு = விகற்பம் . சூ . 203 . 

உருவ 
என்பவற்றைப்பற்றி வருகிற உவம் 

உறு = மிகுதி . சூ . 272.388 . மிகுந்த சூ . 
உருபுகள் . சூ . 407 . 

61. உண்டாகும் . ( வி . 153. ) வி . 121 . 
உவமத்துருபு = போல முதலிய உவமை 

உறுதல் = பொருந்தல் . சூ .70.74.77.81 . 

வி . 145. 121 . 443 . 
உருபுகள் . சூ . 408 . 
உவமத்தொகை = உவமையுருபுகள் ம 

உறுப்பு = அங்கம் , அவயவம் . சூ . 4. 300 . 
றைந்து நிற்பவை . சூ . 407 . 

சினைப்பெயர் . சூ .276 . 
உவமப்பொருவு = ஒன்றினொன்று சம 

உறைதல் = இருத்தல் , நடத்தல் . வி .25 . 
மாக உணர்த்துவது . 

உறைபதி = தங்குமிடம் . வி . 41 . 
உவமன் . வி . 112 . 

உற் . வி . 123. ( உ . ) 
உவமை அணி . வி . 204 . 

உற்றதுரைத்தல் = ஓர் இறை . சூ . 427 . 

( உண்டானதைச் சொல்லுதல் . ) 
உவமை ஆகுபெயர் = உவமையினால் வ 

உற்றறிதல் = பரிசத்தை உணர்தல் . சூ . 
ருகிற ஆகுபெயர் . சூ . 290. வி . 162 . 

377 . 
உவரி = கடல் . ( உவர் . வி . 96. ) 

ஊ 
உவர் = கடல் , வி . 81 . 
உவ்வுறா உகரம் பெறாவாம் . சூ . 230.ஊ = தசை, மாமிசம் . வி . 65 . 
உவ்வுறும் = உகரச்சாரியை பொருந்தும் . 

ஊக்கம் = மன உறுதி , முயற்சி . வி . 79 . 
உழத்தல் = துன்பப்படுத்தல் . யாப் . 39 . 

ஊக்குதல் = ஏறுதல் . வி . 17 . 
உழப்பித்தல் = துன்பப்படுத்தல் . வி . 31 . 

ஊங்கு = மிகுதி . 
உழப்பு = ( எழுத்திற்குரிய மூவகை ஒலி ) 

ஊங்குதல் = மிகுதல் . வி . 76 . 

ஊண் = உணவு. வி . 82. ( வி . 96. ) 
முயற்சி . சூ . 88 . 

ஊருணி = ஊரார்க்குப் பொதுவான ஊ 
உழுதல் = உழுது கொள்ளல்.வி . 82 . 

ற்று . வி .87 . ( ஊர் + உண் + இ . வி . 96.) 
உழுநர் . வி . 95. ( உழு . ) 

ஊர் = ஊரால் வருபெயர் . சூ .276 . 
உழை , உழி = ஏழன்உருபு . வி . 63 . 

ஊர்கிழான் = (ஊர்கிழவன் ) மருதநில 
இடம் . வி . 93 . 

த்தலைவன் . சூ . 434 . 
உளி = ஏழன்உருபு . வி . 63. சூ . 302 . 

ஊர்தல் = ஏறுதல் . சூ . 94.196 . 336 . 
உள் = ஏழன் உருபு . வி . 63 . 

ஊழ்வினை = விதி . தெய்வம் . வி . 125 . 
வினைப்பகுதி . வி . 125. 25 . 

ஊறு = தீமை , இடையூறு . வி . 153 . 
உள் வளி = உள்ளேரின்ற உதானன் என் பரிசம் . சூ . 386 . 

னுங் காற்று . சூ . 74. ( உள் + வளி . ) ஊற்றுக்கோல் = ஊன்று கோல் . வி . 41 . 
உள்ளம் = மனம் , அந்தக்கரணம் . வி . 93. ஊன்= மாமிசம் . சூ . 216. 457 . 

(உள்ளே இருப்பது . வி . 96. ) ஊன்றல் = ஊன்றிநிற்றல் . வி . 27.சூ. 458 . 
உள்ளுதல் = நினைத்தல் . சூ 25. வி . 81 . 
உறங்கல் = நித்திரை செய்தல் . வி .23.89 . 
உறந்தை = ஓர்ஊர் . சூ . 456 . 

எ . வி . 2.3.6.சூ. 64.67.77.106.108 . 
உறழ = வி . 109. சூ . 408 . 

எஃகு = எகு , கூர்மை . சூ . 90.94 . 
உறழ்ச்சி = விகற்பம் . 

எகரவினா= எ - என்னும் வினாச்சொ 
உறழ்தரல் = பெருக்கல் . சூ . 240 . ல் . சூ . 163 . 


சூ . 207 . 


சூ . 384 . 


. 


எண் 


எல் 


சூ . 276 . 


ரூ . 158 . 


409 . 


எங்கு = எங்கே = எவ்விடம் . வி . 6. சூ . எண்மையான = எளிய . வி . 34. ( 121 ) 
451 . 

எண்ணிநிற்கிற பல சொற்கள் . சூ . 430 . 
எச்சம் குறைவு . சூ . 322.351.340-348 . எண்ணால் வருபெயர் . 
353.357 . 397. 398 . 

எண்ணிறை = எட்டு விடைகள் . சூ . 427 . 
சொல்லொழிபு. சூ . 401 . 

எண்ணுப்பெயர்கள் . வி . 159 . 
சொல்லெச்சம் , குறிப்பெச்சம் என 

எண்பொருள் = எண்ணப்பட்ட பொ 
இருவகை . சூ . 401 . 

ருள் . சூ . 361 
எஞ்சல் = சுருங்கல் . சூ . 23-24 . 257. எண்மூவெழுத்து = இருபத்து நான்கு எ 
ஒழிதல் . சூ . 340. 422 . 

ழுத்துகள் . ( எண் + மூ + எழுத்து .) 
குறைதல் . பாப் . 88 . 
தொக்குகிற்றல் . வி . 27. ( L. ) 

எதிரது போற்றல் = முன்பில்லாததாய்ப் 
எஞ்சாமை = குறையாமை . வி .203 . [ 94 . ) 

பின்பு வழங்கிவருமாயின் , அதனைத் 
எஞ்சிய = மற்றவைகள் . சூ . 422. ( 95. ) 

தழுவிக்கொள்ளுதல் . சூ . 14 . 
எஞ்சிய சொல்லின் எய்தக்கூறல் = சொ எதிர் = பகை . சூ . 135. எதிரிடை . சூ . 
ல்லாதனவற்றிற்குச் சொல்லியவற் 

455 . 
சல் இலக்கணம் பொருந்தச்சொல் 

உத்தரம் . வி . 84 . 
ஓதல் . சூ . 14 . 

எதிர்மறுத்தல் = எதிர்தடுத்தல் . சூ . 395 . 
எஞ்சு = எச்சம் . சூ . 173 . 

எதிர்மறை எதிர்மறை வினை , எதிர்தடு 
எடுத்த மொழியின் எய்தவைத்தல் = 

த்தல் . சூ .329 . 353. 355. வி . 82-92 . 
எடுத்துச் சொன்ன சொற்களிலேதா எதிர்மறை எச்சம் . சூ . 401 . 
னே தான் சொல்லும் இலக்கணம் எதிர்மறை விகுதி = எதிரேநின்று அவ்வி 
பொருந்தவைத்தல் . சூ .14 . 

னையை மறுப்பவைகளின் கடைநிலை . 
எடுத்தல் = எடுத்தல் அளவை . சூ . 

எதிர்வு = எதிர்காலம் . வருங்காலம் . கு . 
உயர்த்திக்கூறுதல் . சூ . 88 . 

423 . 
எடுத்தல் அளவை = தூக்கிநிறுக்குதல் . 

எதுகை . வி . 182 . 
எடுத்துக்காட்டல் = தான் சொல்லப்ப 

எந்தை = தந்தை . வி . 74 . 
நம் இலக்கணம் அமைந்த சொற்க எம்பி : தம்பி . வி . 74 . 

எம் . வி . 72 . 
ளை எடுத்துக்காட்டுதல் . சூ . 14 . 
எடுத்துக்காட்டுரை = உதாரணம் . 
= உதாரணம் . சூ . எயினர் = வேடர் . ( எய் . ) 

எயிறு = பல் . வி . 79 . 
211 . 
எடுத்துக்காட்டுவமை . வி . 204 . 

எயின் = வேடர்சாதி . சூ . 212 . 
எட்டனுருபு = எட்டாம் வேற்றுமையி எய்தல் = பெறுதல் . சூ . 98 . 
னுடைய உருபுகள் . சூ . 303. [ வி . 65 ) 

பொருந்தல் . சூ . 125 . 
எட்டாம் வேற்றுமை . வி . 64.சூ.303-314 . 

அடைதல் . சூ . 458 . 
எட்டுக்கோள் = ஆற்றுநீர் , மொழிமாற்று , 

வருதல் . சூ . 498 . 
திர னிறை , விற்பூட்டு , தாப்பிசை, அ 

எய்து பெயர்= ஏற்கும் பெயர்கள் . 

303 . 
ளைமறிபாப்பு , கொண்டு கூட்டு , அடி 
மறிமாற்று என்பனவாம் . சூ . 452 . 

எய்த்தல் = இளைத்தல் . வி . 86 . 
எட்டுருபு = பெயர் , ஐ , ஆல் , கு , இன் , 

எரி = தீ.வி. 82. 192. [ வி . 96. ) 
அது , கண் , விளி என்பனவாம் . கு . 

எரிதல் = வேதல் . சூ . 451. [ வி . 153. ) 
292 . 

எல்லாம் = மூன்றிடத்திற்கும் பொதுப் 
எண் = எட்டென்னும் எண் . சூ . 158 . 

பெயர் . சூ . 285. 245. வி . 67 . 
193. வி . 82. 159 . 

எல்லாரும் , எல்லீரும் . சூ . 
எழுத்துகளின் கணக்கிலக்கணம் . சூ . எல்லை = அளவு . சூ . 436 . 
57 . 

எல்லைப் பொருள் . சூ . 299.319.வி. 61 . 
எண்ணிடைச்சொல் , 

சூ . 359.360 . 

வரையிலும் . சூ . 414 . 
362 . 

பொருளடக்கம் . ரூ . 47 . 


409 . 


246 . 


கரும் 


என் 


ஏழ 


எவன் = என்ன . சூ .350 . வி . 6.86 . 
எழில் = அழகு . வி . 156 . 
எழுதல் = எழும்புதல் . 74. 100 . 

ஏ = ஓர் எழுத்து . வி .2.6.23 . 

வி சூ . 65 . 

67.77 . 98 . 
எழுத்ததிகாரம் = எழுத்தில் அகத்திலக் 
கணம் புறத்திலக்கணமாகிய இரண் 

ஓர்சாரியை . சூ . 244. இடைச்சொல் . 

354. வி . 111. 65. ( சு . ) 
டையும் உணர்த்திய அதிகாரம் . 
எழுத்தியல் = எழுத்தின் அகத்திலக்கண 

எட்டன் உருபு - சூ . 305.307.308 . 

309. வி . 64 . 
த்தை யுணர்த்திய இயல் . சூ . 56 . 

ஏகல் = கெடுதல் . சூ . 341. போகுதல் , 
எழுத்து = எழுதப்படுவது , இரேகை , 

செல்லல் . வி . 72 . 
வரி , பொறி , இலேகை , அக்கரம் . 

ஏகதேச உருவகவணி . வி . 205 . 
தன்னையுணர்த்தினால் எழுத்து ; பிற ஏகாங்கஉருவகவணி . வி . 205. ( ஏக + அ 
பொருளை யுணர்த்தினால் சொல் . சூ . 

ங்கம் . வி . 42. ) 
128 . 

ஏங்கல் = மனமடிதல் . வி . 79 . 
எழுத்து முறைமை . சூ . 56 . 

ஏதம் = குற்றம் . வி . 86. சூ . 456 . 
எழுபான் = எழுபது . சூ . 61.249 . 

ஏதிலார் = அயலோர் . வி . 86 . 
எழுமதம் = எழுவகைமதம் . சூ . 4.11 . 

காரியப்படு பொருள் . சூ . 299 . 
எழுவாய் . சூ . 295.415 . வி . 128 . 

வி . 59-61 . 
முதல் . சூ . 422. 456 . 

ஏதுப்பொருள் = காரணப்பொருள் . சூ . 
முதல் வேற்றுமையினது வடிவம் . சூ . 

299 . 
295 . 

ஏது வின் முடித்தல் முடிவு பெருததைக் 
பெயர்முழுவது உம் உருபாய எழுவாய் , 

காரணத்தால் முடியவைத்தல் . சூ . 14 . 
ழுவாயுருபு = திரிபில்லாத பெயர்ச் 

ஏதுவுருவ கவணி . வி . 205 . 
சொல் . சூ . 291.294 .. 

ஏந்தல் = ஏந்திசை. யாப் . 55.87 . 
எழுவாய்ச்சந்தி . வி . 27. [ L.] 

ஏமம் = களிப்பு . வி . 96 . 
எளிதீவில்லது = எளிதாகக் கொடாதது . ஏமார்த்தல் = மோசம் போகுதல் . வி . 70 . 

சூ . 34. ( எளிது + இவு + இல்லது . ஏயது = ஏற்றது . வி . 95 . 
எளிமை = வறுமை . சூ . 384. ( வி . 94 ) ஏயும் = ஏகாரமிகுதல் . சூ .305 . 
எள்ளுதல் = இகழ்தல் . வி . 91 . 

ஏயுறல் = ஏகாரம் ஏற்றல் . சூ . 309 . 
எற்றே = எவ்வளவு . வி . 85 . 

ஏய்த்தல் = இளைத்தல் . சூ . 384 . 
என . சூ . 356. வி . 86. ( க . ) 72 . 

ஏர் = அழகு . யாப் . 34 . 
எனா= இடைச்சொல் . சூ . 360 . 

ஏலல் = பொருந்தல் . கு . 108.( இயலல் . ) 
எனினும். வி . 142 . 
எனைத்துணை = எவ்வளவு . சூ . 420 . 

ஏல் = ஏற்றுக்கொள் . வி . 89. ஆனால் 
என் = யானென்பது திரிந்த என் . சூ . 218 

இருந்தால் . வி . 60. 86. ( உ . ) 
வினைப்பகுதி = சொல்லு . 

ஏவல் - ஏவுதல் = எழுப்பல் , தூண்டல் 

ஏவல்வினா. 
ஓர் விகுதி . வி .77 . 

னா . சூ . 426 . 
வினாச்சொல் = என்ன . 

ஏவல்வினை = கட்டளைப்பொருளுள்ள 
என்ப = என்று சொல்லுவர் . சூ . 36.193 . தொழில் . சூ . 161. 207 . 
195. 198.414 . 432. வி . 81 . 

ஏவற்கருத்தா . அரசன் ஆலயஞ் செய் 
என்மர் = என்று சொல்லுவார் . சூ . 124 . தான் எ - ல் அரசன் எ - து ஏவற்கர்த் 
வி . 81 . 

தா . 
என்மனார் = என்று சொல்லுவர் ( புல ஏவும் வினைமுதல் இயற்றும் வினை முத 
வர் . ) சூ . 319. வி . 81 . 

வினது தொழிலையுண்டாக்கும் தொழி 
என்று , என்றா . வி . 114. 86. ( க . ) சூ . லையுடையது . ஏவுங்கர்த்தா . வி . 103 . 
343.356 . 361 . 

138 . 
எண்ணிடைச்சொல் . 

ஏழனுருபு = ஏழாம் வேற்றுமையினது 
என்னை = என்ன . சூ . 292 . 

ருபு . சூ . 301. ( வி . 159.65 . ) 


சூ . 360 . 


கருக 


460 . 


வி . 96. ) 


ஐம் 

ஒப் 
ஏழாம் வேற்றுமை . வி . 63 . ஐயந்திரப் பொருளை யுணர்த்தல் = பிறரு 
301. 2 . 

க்குச் சந்தேகம் நீங்கப் பொருளைத்தெ 
ஏழ்வழுவு . ரூ . 416 . 

ரிவித்தல் . சூ . 29 . 
ஏறி = ஏறினவன் . வி . 23. [ வி . 96. ) 

ஐயம் = சந்தேகம் . சூ . 417. 353. 357 . 
ஏற்குதல் = தாங்குதல் . சூ . 293 . 

ஐயறிவுயிர் = மக்கள் , வானவர் , நரகர் , 
ஏற்கும் = பொருந்தும் . சூ . 195 . 

விலங்கு , புள் முதலியவை . சூ . 381 . 
ஏற்ப ஏற்க . வி . 86. ( ந . ) 

ஐயிருகுற்றம் = பத்துக்குற்றம் . கு .4.12 . 
ஏற்பன = ஏற்றமொழிகள் . 

சூ . 174. = ஏ 

ஐயுறல் = ஐயுருபு பொருந்தல் . சூ . 315 . 
ஜ்கும் . சூ . 362 . 

சந்தேகப்படல் . சூ . 432. 426 . 
பொருந்துவன . சூ . 397 . 

ஐவண்ணம். சூ . 386 . 
ஏற்பில = ஏலாதன . சூ . 323 . 

ஐவாய் = ஐந்து இடம் . வி . 156 . 
ஏற்புழி = ஏற்குமிடம் . ரூ .188.425 . 435 . 

ஒ 
ஏற்புக்கோடல் = ஏற்குமிடத்து வருவித் ஓ . வி . 125. சூ . 78. 103 . 
துக்கொள்ளல் . 

ஓடு = மூன்றாம்வேற்றுமை உருபு . கு . 

297 . 
ஏற்றல் = ஏற்றுக்கொள்ளுதல் . பெறுதல் . 
சூ . 172. [ எல்.வி. 82. ( எ . ) ] 

இசை நிறைக்கிற சொல் . சூ . 368 . 
எனும் . வி . 142 . 

எண் பொருள். சூ . 361 . 
ஏனை = மற்ற ரூ . 162. 194.11.89 . வி . 59. ஒட்டகம் = ஒட்டை . வி . 89 . 
ஏனையவும் , எனவும் , மற்றையவும் . சூ . ஒட்டல் = சேரல் . வி . 81 . 

ஒட்டணி . வி . 208 . 
87. ( வி . 93. ) 

ஒட்பம் = அழகு . வி .87 . ( ஒள் +4+ அம் . 
= இரண்டாம் வேற்றுமையினுருபு . சூ.ஒண் = ஒளியுள்ள ஒண்மை . வி . 121. ) 
255.292 . வி . 58 . 

வி . 31. யாப் . 26 . 
ஐகாரம் . வி . 2.4.11 . ( F ) சூ . 203. ஒத்தல் = ஒக்கப்படு பொருள் . சூ . 
முன்னிலை ஒருமை விகுதி . வி . 77 . 

இசைவாக நடத்தல் . வி . 59. 125 . 
வினைப் பெயர் விகுதி . வி . 96 . 

யாப் . 84. 74 . 
ஐகாரக்குறுக்கம் தன்மாத்திரையிற் கு 

ஒத்தாழிசை. யாப் . 79. 81.77 . 
றைந்த ஐகாரம் . சூ . 60. 95 . 

ஒத்தியல் பொருள் = தமது தொழிலில் இ 
ஐகான் = ஐகாரக் குறுக்கம் . ) சூ .61 . 

டையறாது ஒத்து நிகழுகின்ற பொரு 

சூ . 424 . 
ஐகாரம் . சூ . 124. 126 . 
ஐங்காண்டிகையுறுப்பு = காண்டிகை யு 

ஒப்பல் = ஒக்குதல் . சூ . 254. 419 . 
அவயவமாகிய ஐந்து . சூ . 23. ஒப்பின் முடித்தல் = ஒன்றற்குச் சொல் 
ஐது அழகிய பொருள் . சூ . 55. ( வி .93 .) 

லப்பட்ட இலக்கணம் வேறொன்றற் 
ஐந்தடக்கல் = ஐம்பொறிகளையடக்கல் . 

கும் ஒத்து வருமாயின் அதற்கும் அது 
ஐந்து உறுப்புகளை அடக்கல் . சூ . 419 . 

வே இலக்கணமாக முடிவு செய்தல் . 
( வி . 152. ) 

299 . 
ஐந்திணை 

ஒப்பு = ஒப்புப்பொருள். அதா 
ஐந்து வகையான நிலம் . ( தி 
ணைகாண்க . வி . 159. ) சூ . 276 . 

வது : புகழ்பொருளிலுந் தன்னிலும் 
ஐந்து . வி . 159 . 

இருக்கிற பொதுத்தன்மையால் உய 
ஐந்தொகைமொழி = வேற்றுமைத் தொ 

மானமாகிற பொருள் . உவமிக்கப்படு 

பொருளால் வருபெயர் . சூ . 276 . 
கை முதலிய ஐவகைத்தொகை கிலைத் ஒப்புமை = ஒத்திருக்குந்தன்மை . வி . 
தொடர் சொல் . ரூ . 410 . 

213. யாப் . 89. [ வி . 96. ) 
ஐப்பசி = ஓர்மாதம் . சூ . 95 . 

ஒப்புமைக்கூட்ட அணி . வி . 213 . 
ஐம்பால் = ஒருவன் , ஒருத்தி, பலர் , ஒன் ஒப்புருபுகள் = போல முதலிய உவமை 
று , பல , கு . 142. வி . 53 . 

உருபுகள் . சூ . 352 . 


296 . 


ள்கள் . சூ . 


சூ . 14 . 


கருஉ 


393 . 


11 . 


சூ . 273 . 


ஒப்போன் = சமானமுடையோன் . சூ . ஒழித்தல் = நீக்கல் 
448 

ஒழிந்த = ஒழிந்திருப்பன . ( வி . 95. ) யாப் 
ஒராகல் = ஒருவுதல் . வி . 81 . 

89 . 
ஒரீஇ = ஒருவி , விட்டு நீங்கி . வி . 81.79 . ஒழிபு = எச்சம் . குறைவு . சூ . 401 . 
( 86. ) 

ஒழிய . வி . 140 . 
ஒருகுறி = ஒருதரம் . சூ . 42 . 

ஒழியிசை = ஒழிந்த இசை . ஒழிந்த சொ 
ஒருங்கு = முழுவதும் . சூ .7 . 

ல் . 355.353 . 363. வி . 112 . 
ஒருசார் = ஒருபுடை . சில . சூ . 307 . 

ஒழுகல் = நடத்தல் . வி . 59 . 
ஒருதலைதுணிதல் - இருவராலே மாறும் ஒழுகிசை. யாப் . 55 . 
ட்ட இரண்டனுள் ஒன்றைத் துணிங் ஒழுகிய ஓசை = தளைதட்டுவதால்வரும் 
தெடுத்துக்கொள்ளல் . சூ . 14 . 

ஓசை . யாப் . 61 . 
ஒருதலை = ஒருபட்சம் . சூ . 

ஒழுக்கம் = நடை . நல்லொழுக்கம் . வி . 
ஒருபஃது = ஒருபத்து . சூ . 
ஒருபத்து . சூ . 196.249 . 

41.216 . ( ஒழுகு . வி . 96. ) 
ஒருபான் . சூ.249 . 

ஒழுங்கு = வரிசை . வி . 95 . 
ஒருபுணர் = ஒருபுணர்ச்சி . சூ . 157 . 

ஒற்றளபு = ஒற்றளபெடை = மெய்யெழு 
ஒருமை = ஆண்பால் , பெண்பால் , ஒன் 

த்து அளபெடுப்பது . சூ . 60. 92 . 
றன்பால் . வி . 53 . 

ஒற்று = மெய்யெழுத்து . சூ . 89.101.198 . 
ஒருமையிற்பன்மை = ஒருமைப்பாலிற் ஒற்றுதல் = நெருங்கல் தொடுதல் . சூ .84 . 
பன்மைப்பாற் சொல் . சூ . 421 . 

ஒற்றுமைநயம் = ஒருமைப்பாடு , ஒன்று 
ஒருமொழி = ஒரு பொருளைத் தருகின்ற பட்டு நிற்குந்தன்மை . சூ . 383. 406 . 
ஒரு சொல் . சூ . 259. 399 . 

ஒன்பதிற்றிரண்டு = பதினெட்டு . 
பகாப்பதமாயினும் பகுபதமாயினும் 

249 . 
ஒன்று நின்று தத்தம் ஒரு பொருளைத் த 

( ஒன்பது விசை இரண்டு . ஒன்பது + 
ருவன . சூ .260 . 

இன் + து . வி . 93.) 
ஒருவந்தம் = சம்பந்தம் . வி .79 . ( ஒரு + ஒன்பான் = ஒன்பது . சூ . 194 , 196.249 . 
ந்தம் . ) 

. 
ஒருவர் = உயர்திணை ஆண் பெண் இவ்வி ஒன்றஉணர்த்தல் = தெரிய அறிவித்தல் . 

ருபாற்கும் பொதுப்பெயர் . சூ . 289 . 
ஒருவன் , ஒருத்தி , ஒருவர் , சூ .288.289 . 

ஒன்றன் கூட்டம் = ஒரு பொருட்கூட் 

300. ( வி . 159.65 . ) 
ஒருவன் = ஆண்பாற் பெயர் . 

சூ . 240 . 
ஒன்றென்னும் எண்ணால் வரும் உயர் ஒன்றின முடித்தல் = ஒன்றைச்சொல்லு 

மிடத்து அதற்கின மான மற்றொன்றை 
திணை ஆண்மைப்பெயர். சூ . 288.324 . 
ஒருவுதல் = விட்டு நீங்கள் . சூ . 374. வி . 

யும் அதனோடு முடித்தல் . சூ . 14 . 
145. 87 . 

ஒன்று = ஒன்றன் பாற்பெயர் . சூ .240.279 . 
ஒருஉத்தொடை . யாப் . 42. ( ஒருவும் ஒன்றுதல் = கூடுதல் . சூ . 117 . 
தொடை . ) 

ஒன்றொழி = ஒன்று ஒழிந்த , ஒன்று குறை 
ஒரோவழி = ஒரோர் இடங்கள் . சூ . 358 . 

ய . சூ .61 . [ வி . 153. ) 
361. வி . 112 . 
ஒலி = அணுத்திரளின் காரிய ஒலி . சூ . 58 . 

ஓ 
391. சப்தம் . 

ஓசையுடைமை = சந்த இன்பம் உடைத் 
ஒலித்தல் = சத்தித்தல் . சூ . 391 . தாயிருத்தல் . சூ . 13 . 
ஒலிவடிவெழுத்து = செவிப்புலனால் அ 

ஓடல் = கெடல் . 

சூ 276 . 
றியப்படுகிற நாதமாத்திரையாற் பிறக் ஓணம் = ஓர் நட்சத்திர இராசி . 
கும் எழுத்து . வி . 1. ( B. ) 

ஓதல் = வாசித்தல் . புகழ்தல் . பயிற்சி 
ஒல்குதல் = தளர்தல் . வி . 86 . 

செய்தல் . வி . 70.93 . 
ஒல்லுதல் = கூடுதல் . ( ஒல்வது . வி . 95. ) ஓதி = ஒந்தி . சூ . 156 . 
ஒழிதல் = தொக்குநிற்றல் மறைதல் . சூ . ஒத்து = இயல் . உறுப்பு . அங்கம் . சூ . 4 . 

16.நூல் . வி . 124. ( ஓது . வி . 96. ) 


சூ . 253 . 


கு . 249 . 


342. 399. 402 . 


20 


கருகூ 


கடை 


மை . 


ஓத்து முறை வைப்பு = இயல்களைக் கார கடைநிலை = கடையில் நிற்பது . வி . 18. 

ணகாரிய முறைப்படிவைத்தல் . சூ .14 . ( ச . ) விகுதி . வி . 77 . 
ஓம்புதல் = பாதுகாத்தல் . வி . 86 . கடைப்பிடித்தல் = தளராமுயற்சி செய் 
ஓரறிவுயிர் = புல் மரமுதலியவை . சூ .377 . தல் . வி . 120 . 
ஓரன்ன = ஒருதன்மையன . சூ . 125 . கடைப்போலி = இறுதிப்போலி . சூ .122 . 
ஓரிருகிழமை = தற்கிழமை . பிறிதின் கிழ கடைமுறை = கடைசி . யாப் . 35 . 
சூ . 301. வி . 62 . 

கட்டளைக்கலித்துறை = ஒருவிதப் பா . 
ஓரும் , அசைநிலை . வி . 93 . 

யாப் . 85. வி . 192 . 
ஓரெழுத்தியல் பதம் = ஒரு எழுத்தாய்ப் கட்டு = கட்டே . வி . 93 . 
பொருளைக்காட்டுகிற சொல் . சூ . 129. கட்டுரைத்தல் = தீர்மானித்துச் சொல் 

= எண் . வி . 159. விகுதி . சூ . 394 . லல் . யாப் . 23 . 
ஓர்தல் = உய்த்துணர்தல் . சூ . 254 . கண மொழி = பன்மையைக்காட்டுவது . 
ஓர்ப்பு = ஆராய்தல் . சூ . 381 . 

கணம் க்ஷணம் . நிமிஷம் . வி . 113. [ 18.) 
ஒலைத்தூக்கு = சீட்டுக்கவி . சூ . 53 . வர்க்கம் . விதம் . வி . 8.9.10 . 
ஓவல் = ஒழிதல் . நீங்கல் . 

கணை = அம்பு . வி . 19 . 
கண் = ஏழாம் வேற்றுமை உருபு . சூ . 292 . 

வி . 63 . 
ஔகாரக்குறுக்கம் = தன்மாத்திரையிற் இரக்கம் . வி . 140 . 

குறைந்த ஒளகாரம் . சூ . 60.95 . நேத்திரம் . அக்கி . வி . 16 . 
ஔகான் = ஔ , ஔகார ( க்குறுக்கம் . கண்டது = செய்தது . சூ . 6 . 
சூ . 61.126 . 

கண்டம் = மிடறு . கழுத்து . சூ . 74 . 

. 
கண்ணி = கண்ணையுடையவள் . வி . 93 . 


ஔ 


மாலை . 


சூ .338 . 


க = வியங்கோள் விகுதி . வி . 85. [ 86. ந . ) கண்ணோடல் = தயவாதல் . வி . 90 . 

கண்ணோட்டம் = தயவு . வி . 70 . 
கஃசு = காற்பலம் . சூ . 90. 94 . கண்படல் = நித்திரை செய்தல் . வி . 81 . 
கங்கம் = ஓர்தேசம் . சூ . 273 . 

கதி = பதவி . மக்கள் , தேவர் , நரகர் , மிரு 
கசடு = குற்றம் . ஐயம் .வி . 82. யாப் . 25 . கம் என்னும் நால்வகைக்கதிகள் . சூ . 
கஜம் . வி . 18 . 

276. திசை . சூ . 458 . 
கஞலுதல் = ஒளிர்தல் . வி . 162 . கதிர் = இருப்புக்கதிர்.சூ.24 . கிரணம் . சூ . 
வி . 125 . 

450 . 
கடம்பூர் = ஒர் ஊர் . ( கடம்பு ( = ஓர்ம கந்தம் = வாசனை. வி . 32 . 
ரம் ) + ஊர். ) 

கபிலன் = ஒர்புலவன் . 413 . 
கடல் = சமுத்திரம் . 

கமலம் = தாமரை . வி . 81. 124 . 
கடன் = கடமை . யாப் . 91. 55. ( கட . கமழ்தல் = வாசனையாதல் . யாப் . 33 . 
வி . 121. 96. ) 

கம் = கம்மியரது தொழில். சூ . 223 . 
கடாரம் = ஓர்தேசம் . சூ .273 . 

கம்பலை = ஓசை . சூ . 391 . 
கடி = வாசனை . வி . 81. கடிது . விரைவு . கம்புள் = வானம்பாடி . சம்பங்கோழி . 

வி . 72. கடியென்னும் உரிச்சொல் . 

சூ . 389.272 . பிரகாசம் . யாப் . 34. கயம் = குளம் . வி . 33 . 
கடிதல் = கண்டித்தல் . வி . 90 . கரத்தல் = தொக்குநிற்றல் . மறைதல் . சூ 
கடு = கடுக்காய் . 

405 . 
கடுத்தல் = கோபங்கொள்ளல் . வி . 63. கரம் = எழுத்துச்சாரியை . கு . 126. கை . 
கடுப்ப = போல . சூ . 156 . 

கரவு = வஞ்சம் . வி . 149 . 
கடை = கடைசி . சூ . 91.இடம் . வி .35.63 . கரிய கருமையானவை . [ வி . 93. ) 
கடைக்குறை . வி . 41 . 

கரியன் = கருமையுடையவன் . சூ . 434 . 
கடைசியர் = பள்ளத்தியர் . வி . 133 . ( வி . 93. ) 


சூ . 389 . 


சூ . 446 . 


கவ் 


காட் 


சூ . 152 . 


சூ . 32 . 


கரு = கரும் . வி . 121. சி.பா. 15. வி . 61. கழங்கல் = ஒலித்தல் . சூ . 391 . 

கழல் பாதத்தின் அணி . சிற . பா . 15 . 
கருங்கோட்டு = கருமையான கொம் கழற்குடம் = கழற்காய் பெய்தகுடம் . 
பையுடைய . யாப் , 36 . 

. 
கருதல் = நினைத்தல் . வி . 112 . 

கழனி = நிலம் . வி . 85 . 
கருதல் அளவை = அதுமானப் பிரமாண கழி = மிகுந்த . வி . 140. 120 . 
ம் . சூ . 257 . 

கழிதல் = நீங்கல் . சூ . 462 . 
கருத்தா = வினைமுதற்பொருள் . வி . 128. கழித்தல் = நீக்கல் . வி . 86 . 
செய்பவன் . சூ . 320 . 

கழிநெடில் அடி . யாப் . 25 . 
இயற்றுதற்கருத்தா, ஏவற்கருத்தா எ கழிவு = இறந்தகாலம் . சூ . 145. கசிதற் 
ன இரண்டாம் . 

பொருள் . சூ . 364 . 
கருத்தாவாகு பெயர் . வி . 162. சூ . 290. கழிவு = இரக்கம் . வி . 112 . 
கருத்து = தாற்பரியம் . சூ . 21. கருத்து கழுத்து = கண்டம் . மிடறு . வி . 18. ( J. ) 
ரை . ( கருது - வி . 96.) 

களன் = சபை . கு . 48 . 
கருத்துப்பொருள் = நினைக்கப்படும்பொ களி = மயக்கம் . வி . 27 . 
ருள் . 

களித்தல் = களிப்படைதல் . வி . 81 . 
கருப்பம் . சூ . 453 . 

களிறு = ஆனை . வி . 93 . 
கருப்பு . வி . 26 . 

களைதல் = பிடுங்குதல் . வி . 34. ( களைப் 
கருப்பொருள் = உரிமைப் பொருள் . வி . வோ = பிடுங்குவார்களா. வி . 81.112.) 
220 . 

களைவு = தள்ளிவிடல் . கு . 11. வி . 94 . 
கருமம் = காரியம் . வி . 112 . 

கள் = மது . வி . 81 . 
கருவி = காரணம் . 320 . 

கள்ளம் = வஞ்சனை . வி . 81 . 
கருனை = பொரிக்கறி . வி . 26 . 

கள்ளல் . ( கட்கல் ) திருடல் . வி . 81.82 . 
கரை = சொல் . 390 . 

கறவை பசு . வி . 137. [ 96. ) 
கலத்தல் = கூடல் . வி . 82 . 

கற்கா = தமிழ்நாடொன்று . சூ . 273 . 
கலப்புறு மொழி = இருதிணையிலுங் கலந் கற்பு : சுத்தம் . மகளீர்கற்பு . வி . 62 . 
துவருவது . 

கற்றல் = கற்றுக்கொள்ளல் . வி . 82. 140 . 
கலம் = ஆபரணம் . வி . 27. கலன் . பாத்தி கற்றா . வி . 26 . 
ரம் . வி . 30. ( 17. ) 

கனகம் = பொன்.வி . 153 . 
கலி = ஓசை . சூ . 391 . 

கனக்கோட்டம் = அதிககோணல் சூ . 25 . 
கலிங்கம் = ஓர்தேசம் . சூ . 273 . கனங்குழாய் = கனமுள்ள குழையுடைய 
கலித்தளை . யாப் . 20 . 

வளே ! யாப் . 34. ( வி .154 . 157. 64 . 
கலித்தாழிசை . யாப் . 84 . 

குழை . ) 
கலித்துறை = ஓர்பாவினம் . யாப் . 85. கனவு = சொப்பனம் . வி . 94 . 
வி . 192 . 

கனல் அக்கினி . வி . 153 . 
கலிப்பா . யாப் . 75 76 . 

கனி . வி . 124. 
கவிப்பு = மிகுதி , வி . 85 . 

கனைதல் = ஒலித்தல் . சூ . 391 . 
கலிவிருத்தம் . யாப் . 86 . 

கன் = சிறுதராசுத்தட்டு . சூ .217 . 
கலிவெண்பா . யாட் . 82 . 

கன்று . கு . 429. வி . 26. 137 . 
கலை பயில் தெளிவு = நூல்களிலே பழ கன்னடம் ஒருதேசம் . சூ . 273 . 
கிய தெளிவு . சூ . 26 . 

கன்னல் = கரும்பு . வி . 26 . 
கல் = மலை . கன்மலை . சிலை . வி . 83 . 

கன்னி = கன்னிகை . இலக்குமி . சூ . 391 . 
ஓர் வினைப்பகுதி . வி . 82 . 

கா 
கவி பாட்டு . யாப் . 16 . 
கவிகை = குடை . வி . 30 . 

கா = தோட்டம் . வி . 63 . 
கவுடம் = ஓர்தேசம் . கு . 273 . 

காச = ஒர்வாய்பாடு . வி . 173 . 
கவுள் = யானைக்கதுப்பு . யாப் . 34 . காட்சி தோற்றம் . காண்டல் . வி . 95 . 
கவ்வை = ஓசை . ரூ . 391 . 

125 . 


கருரு 


கால 


காட்சிப்பொருள் = காணப்படுபொருள் காலமயக்கம் . வி . 146.149 .சூ . 423.425 . 
காட்டிலும் . வி . 61. ( W. ) 

காலமூன்று = நிகழ்காலம் , இறந்தகாலம் 
காட்டுரை = உதாரணம் . சூ . 22 . 

எதிர்காலம் என மூன்று. சூ.423.வி .78 . 
காண்டம் = அதிகாரம் . 

காலவழு . சூ . 416 . 
காண்டிகை = சுருக்கமான உரை . சூ . 22. காலவாகுபெயர் . வி . 162. சூ . 290 . 
காதலி = மனைவி . வி . 63. ( காதல் + இ . கால் = காற்று . வி . 81. காலம் . வி . 82 . 
வி . 96. ) 

143. ( வி . 41. ] 
காதல் = ஆசை . வி . 25 . 

ஏழன் உருபு . வி . 63 . 
காதன்மை = அன்புடைமை . வி . 34. 94 . 

காவலன் = புருடன் . வி . 64 . 

காளை = வாலிபன் . வி . 120. சூ . 290 . 
காத்தல் = காப்பாற்றுதல் . வி . 6 . 

கான் = கானம் = கானகம் = வனம் . 
காந்துதல் = பிரகாசித்தல் . வி . 133 . 

124 . 
காமர் = அழகு . வி . 81 . 
காய் = இளங்கனி. வி . 82. 124 . 
காய்தல் = சினத்தல் . வி . 93 . 

கிழமைப்பொருள் = உரிமைப் பொரு 
காய்த்தல் = பழுத்தல் . சூ . 453 . 

ள் . சம்பந்தப் பொருள். தற்கிழமைப் 
காரகவேது = உருவப் பொருளில் ஆறு 

பொருள் . தன்னின் வேறாயது . 
வேற்றுமைகளையுந்தந்து அவற்றவற்றி 

300. வி . 62 . 
ன் முடிக்குஞ்சொல்லோடு முடித்தல் . 
காரணக்குறி = ஒரு நிமித்தம் பற்றி வரும் 

கிளத்தல் = சொல்கல் . சூ . 277. 450 . 
இடுகுறி . சூ . 275 . 

கிளவி = சொல் . சூ . 449. யாப் . 38 . 
காரணப்பெயர் = ஒரு முகாந்திரம் 

கிளி = கிளிப்பிள்ளை . சூ . 272 . 
பற்றி வருவது . சூ . 62. வி . 50. சூ . 275. கிளை = சுற்றம் . இனம் . சூ . 276 . 
காரணப் பொருள் = எதுப்பொருள் . வி . கிளைப் பெயர் = சாதிப் பெயர் . சூ . 212 .. 
59. 140 . 

கிள்ளை. சூ . 272 . 
காரணம் = ஏது . நிமித்தம் . காரணச் 

கிறு = நிகழ்கால இடைநிலை . சூ . 143.வி. 
சொல் . சூ . 446 . 
முதற்காரணம் . குலாலன் மண் 

கின்று = நிகழ்கால இடைநிலை . 
ல் குடத்தை வனைந்தான் , எ - ல் 

டைநிலை . சூ . 143 . 

வி . 80 . 
மண் எ -து முதற்காரணம் . 
துணைக்காரணம் . முன் உதாரணத்திற் 
தண்டசக்கரம் முதலியவை துணைக் கீதம் = பாட்டு . வி . 79 . 
காரணங்கள் . 

கீழிதழ் = கீழுதடு . கு . 81 . 
காரணவாகுபெயர் . வி . 162. சூ . 290 . கீழ் = ஏழன் உருபு . வி . 63 . 
காரம் = எழுத்துச்சாரியை . சூ . 126 . கீழ்க்கதுவாய் . யாப் . 45. ( கது + வாய் = 
காரிகை = அழகு. பெண் . ஓர்நூல் . வி . பிளப்பு . ) 
119 . 

கீளல் = கிழித்தல் . வி . 79 . 
காரியவாகு பெயர் . வி . 162. சூ . 290 . 
கார் . வி . 162. 121. மேகம் . வி . 61 . 
கார்த்திகை = ஓர்மாசம் . பூ . சூ . 290 . = நான்காம் வேற்றுமையுருபு . சூ . 292 . 
காலம் = பொழுது = காலத்தால் வருபெ 

வி . 60 . 
யர் . சூ . 32. 276 . 

ஒருமைத்தன்மை விகுதி . சூ . 331 . 
காலங்காட்டும் வினை இறுதிகள் . சூ . ஓர்சாரியை . சூ . 244 . 
405. [ வி . 162. ) 

குசலம் . ஓர்தேசம் . சூ 273 . 
கால இடைநிலை = காலத்தைக்காட்டுகிற குஞ்சரம் = ஆனை . வி . 61 . 

நடுநிலை . வி . 78. சூ . 142. 144 . குஞ்சி = ஆண்மயிர் . சூ . 276 . 
காலப்பெயர்ப்பகுபதம் காலத்தால் குடகம் = குடகநாடு . சூ . 273. குடகம் 
வரும் பெயர்ப்பகுபதம் . 

என்னும் மேல் நாடு . சிற . பா . 


80 . 


வி 


கருசு 


சூ . 391 . 


குற 

குற் 
குடி = குலத்தால் வருபெயர் . சூ . 276. குறள் மஃகான் = மகரக்குறுக்கம் . சூ . 99 .. 
குலம் . குடும்பம் . வி . 34 . 

குறி = குற்றெழுத்து . சூ . 172. குறித்தல் . 
குணகடல் = கீழ்க்கடல் . பங்காளத்துக் சூ . 20. தரம் . சூ . 42. குறிப்பு . சூ . 91 . 
கடல் . நன் . சிற . பா . 8 . 

குறிஞ்சி = ஐந்திணையில் ஒன்று . சூ . 276 . 
குணசந்தி = வடமொழிச்சந்தி . வி . 42 . மலையும் , மலை சார்ந்த இடமும் . 
குணத்தொகை . சூ . 406.வி. 154 . 

ஒர் மரம் . யாப் . 68 . 
குணம் = கருமை முதலிய குணம் . சூ . குறிப்பின = குறிப்பின்படியே உண்டா 
434 . 

கிய . சூ . 316. ( வி . 93. ) 
குணவாகுபெயர் . வி . 162. சூ . 290 . 

குறிப்பு = மனத்தால் உணரப்படுவது . கு 
குணி = குணத்தையுடையது . சூ . 406 . றிப்பு வினைமுற்று . சூ . 328. குறிப்பி 
ணுங்கர் = நாய் . வி . 143 . 

னால் வருபவை . சூ . 352. குறிப்புச் 
குமரி = இந்தியாவின் தென்முனை . நன் . சொல் . சூ . 269. குறித்தல் . சூ . 265 . 
சிற . பா . 8 . 

எண்ணம் . சூ . 272. நூல் . யாப் . 43 . 
குமிழி = நீர் மேற்குமிழி . புற்புதம் . வி .23 . 

( சிறிது பொழுது நிகழ்வதோர் மெய் 
கும்பி = சேறு . வி . 121 . 

ப்பாடு . ) 
குயின் = மேகம் . சூ . 216. ( குயில்.வி .17 . ) குறிப்புப்பொருள் 

குறிப்புப் பொருள் = அரிதாயுணரும் 
குரக்கு . வி . 26 . 

பொருள் . 
குரம்பு = செய்கரை . வி . 137 . 

குறிப்பு முற்று = வினைக்குறிப்பு முற்றுச் 
குரிசில் = அரசன் . சூ . 276 . 

சொல் . சூ . 351 . 
குரைதல் = ஒலித்தல் . வி . 63 . . 

குறிப்பெச்சம் = ஒன்றொழிபொதுச் 
குலைதல் = நடுங்கல் . வி . 86 . 

சொல் முதலிய குறிப்புச்சொற்கள் . 
குவலயாநந்தம் , ஓர் நூல் 

சூ . 401. 269 . 
குவளை = நெய்தல் . உற்பலம் . சூ . 455 . 

குறியதன் = குற்றெழுத்தின் . 
குவிதல் = குவியலாகச் சேரல் , யாப் . 36 . 

சூ . 90. ( கு 

றுமை . குறியது . ( வி . 93. ) + அன் . ( வி . 
குவிவு = குவிதல் . உருண்டையாதல் . 

65. ) ) 

குறிலிணை = இருகுறில் கூடினது . சூ . 72 . 
குழல் = மாதர்தலையின் மயிர் . வி . 81 . 

கூந்தலால் வருபெயர். சூ . 276.410 . குறில் = குற்றெழுத்து . சூ . 64. குறுமை . 
குழவி = சிறு பிராயம் . வி .63 . குழ + வி = 

குறில் வழிவள = தனிக்குறவின் பின்னி 
குழாம் = கூட்டம் . வி . 66. 86 . 

ன்ற லகர ளகரங்கள் . சூ . 228 . 
குழுவுப்பெயர் = திரள் பற்றி வரும் பெ குறுகல் = சேருதல் . வி . 41 . 
யர் . சூ . 276 . 

குறுகுதல் = தன்மாத்திரையிற் குறை 
குழூஉ 

கூட்டம் . கூட்டத்தால் வவரு தல் . 96. = சுருங்குதல் . 177 . 
பெயர் . சூ . 276 . 

குறுக்கல் = நெட்டெழுத்தைக் குற்றெ 
குழூஉக்குறி = ஒரு கூட்டத்திலுள்ளோர் 

ழுத்தாக்கல் . சூ . 155. வி . 41 . 
யாதாயினும் ஒரு காரணத்தால் ஒரு குறை = இனம் . ( குறையப்படுவது . வி . 
பொருளினது சொற்குறியை யொழி 
த்து , வேறொரு சொற்குறியாற் கூறு 

94. ) சூ . 119 . 

குறைவினை . வி . 125 . 
267 . 

குறைதல் = எஞ்சல் . சிறுகல் . யாப் . 89 . 
குழை = காதணி . சூ .276.152 . 

குற்றி = தறி . சூ . 426 . 
குழாய் = காதணியுடையவளே ! ( வி . 

குற்றுகரம் = தன்மாத்திரையிற் குறைந் 
157. 64. ) 
குளிறல் = ஒலித்தல் . சூ . 391 . 

தஉகரம் . சூ . 183. வி . 15 . 

குற்றுயிர் = உயிர்க்குறில் . சூ . 108 . 
குறடு = மரக்கட்டை . வி . 32 . 
குறவர் = ஓர்சாதி . குறிஞ்சி நிலத்தார் . குற்றுயிர்மெய், வி . 13 . 
வி . 113 . 

குற்றியல்உகரம் = குற்றுகரம் . வி .15 
குறள். யாப் . 57. 69. வி . 137 . 

( குறு + இயல் . வி . 119. ) 
கருஎ 


ரூ . 78 . 


வி .3 . 


வி . 96. ) 


வது . சூ . 


கொல் 


கா 


குற்றியலிகரம் = தன்மாத்தினாயிற்கு கைத்தல் = கசத்தல் . வி . 30 . 

றுகிய இகரம் . சூ . 93. வி . 15 . கைத்து = பொருள் . ஆஸ்தி . வி . 35 . 
குற்றேவல் . வி . 121 . 

79. ( வி . 93. ) 
குன்றக்கூறல் பொருள் குறை படச் கைந்நொடி = கையினால் நொடித்தல் . 
சொல்லல் . 

வி . 16 . 
குன்றவன் = குன்றின் மேல் வசிப்பவன் . கைம்மாறு = பிரத்தியுபகாரம் . வி . 31 . 
சூ . 434. [ வி . 93. ) 

கையல்லதன்கண் ( கை + அல்லது + 
குன்றி = குன்றிமணி . வி . 61 . 

அன் + கண் . வி . 125.108.63 .) = உறு 
குன்று = குன்றம் = கிரி , மலை . 
கிரி , மலை . வி . 113 . 

தியில்லாதவைகளிடத்தில் 
( 8.96 . ) 

கைவாயாக = நூல் நூற்குங்கை புலவ 
கூ 

ன் வாயாக . சூ . 24 . 
கூடு . வி . 125 . 
கூந்தல் = பெண்டிர் தலைமயிர் . வி . 114 . 
459 . 

கொக்கு . சூ . 273 . 
கூம்புதல் = குவிதல் . வி . 33. யாப் . 33. கொங்கணம் = ஓர் தேசம் . சூ . 273 . 
கூர் = நிறைந்த சூ . 388. வி . 89. ( வி . 153. ) 

கொங்கு ஓர்மரம் . வி . 86 . 
கூர்மையான . ( வி . 121. ) 

கொச்சகம் . யாப் . 83.78 . 
கூர்ம் . வி . 121 . 
கூழை . யாப் . 43 . 

கொடி = படர்கொடி . வி . 109.121 . 
கூழ் = குழம்பு . வி . 113 . 

கொடிய = கொடுமையானவை . வி . 93 . 
கூறியது கூறல் = சொல்லியதை மறுபடி கொடியை . வி . 93 . 
யுஞ் சொல்லல் . சூ . 12 . 

கொடு . சூ . 448 . 
கூறு = பங்கு . பகுதி . சூ . 287. வி . 125 . 
கூற்றம் = சாவு . யமன் . வி . 38.72 . 82. கொடுந்தமிழ் = வழக்கமான தமிழ் . ( மு 
கூற்று = இடைச்சொல் . 

367 = வர 

கவுரை . ) 
லாறு . சூ . 3. வி . 96. ( 0. ) 

கொடு = கொடும் . வி . 121 . 
கூனி . வி 123 . 

கொடை . வி . 96. சூ . 426. 422 . 
கூன் = தனிச்சொல் . சூத்திரத்தின் முத கொடைப் பொருள் = இகைப் பொருள் . 
வில் நிறகும் அவற்றுள் , அவ்வழி முத 
லிய மொழிகள் . சூ . 121. யாப் . 90. கொட்டி = ஓர்பூ . 
பொருள் ஒட்டி முதனிற்பது கூன் . கொட்டை = பஞ்சுக்கொட்டை . 

455 . 
கெடுதல் = இருக்கிற எழுத்து ஒழிதல் . கொணர்தல் = கொண்டுவரல் . வி . 109 

154. வி . 20. அழிதல் . வி . 132 . கொண்டான் = புருடன் . வி . 74. ( 95. ) 
கெண்டை = ஓர்மீன் . சூ . 454 . கொண்டியல் புறனடை = இவற்றை 

எல்லாம் ஏற்றுக்கொண்டு இவற்றின் 
கேடு . வி . 96.124 . 

புறத்து அடையாக வருவது . சூ . 20 . 
கேண்மின் = கேளுங்கள்.ஏவற்பொருள் . 

கொண்டு கூட்டுப் பொருள் கோள் . சூ . 
சூ.370.வி. 84 . 
கண்மை = சிநேகம் . வி . 27. ( P. ) கொம்பு = மரக்கொம்பு . வி . 93. கொம் 
யாப் . 35 . 

பர் . வி . 17 . 
கேள்வி = கல்வி . வி . 79.93 . [ 96. ) கொல் = அசைநிலை . வி . 95.116 . சூ .272 . 

367. கொல்லன் . சூ . 232 . 

கொல்லம் = ஓர்தேசம் . சூ . 273 . 
கை = பொருள் . கரம் . வி . 79. 93.140 . 
தொழிற் பெயர் விகுதி .94. யானையின் கொல்லல் = கொலை செய்தல் . வி . 82 . 
துதிக்கை . யாப் . 34 . 

கொல்லி . வி . 96 . 


சூ . 298 . 


கெ 


கே 


459 . 


கை 


கருவு 


20 . 


283. 284 . 


சர் 

சித் 
கொழுநன் = புருடன் . வி . 109 . சலம் = நீர் . தீநடக்கை . வி . 70 . 
கொள்கை = கருத்து . எண்ணம் . சூ . 26. சழக்கென = ஒலிக்குறிப்பு . வி . 124 . 
( வி . 94. ) 

சனகன் = ஓர் அரசன் . வி . 123 . 
கொள்வோன் = மாணாக்கன் . சூ . 3. ( வி . சன்மதி = ஓர்முனி. சிற . பா . 
95. ) 

சா 
கொள்ளல் = பிடித்துக் கொளல் . வாங் 

சா . வி . 82 . 
குதல் . சூ . 419. 426. வி . 124 . 

சாகாடு = வண்டில் . வி . 208 . 
கொள்ளை = மிகுதி . வி . 137 . 

சாதல் = இறத்தல் . வி . 143. 82 . 
கோ 

சாதி = அந்தணர் முதலிய நால்வகைச் 
கோ = அரசன் , தேவன் . வி . 65.சூ .276 . 

சாதிகளால் வருபெயர் . குலம் . கு . 

436. 276 . 
கோடல் = கொள்ளல். வி . 94. கற்றுக் சாத்தன் = வைரவன் . எருதின் பெயர் . கு . 

கொள்ளல் . சூ . 3 . 
கோடற்பொருள் = கொடுத்ததோழி சாயும் உகரம் = குற்றியிலுகரம் . சூ . 107 . 
வின் செயப்படு பொருளைத் தனக்கு சாரியை = பகுதி விருதிகளைச் சார்ந்து 
உரியதாக்கிக்கொள்ளுதலையுடைத்து . 
கோடாய் = செவிலித்தாய் . 

இசைந்து நிற்பது சாரியை . ரூ .133 . 
வி . 63 . 

வி . 108. ( விகுதி முதலிய புணர்ப்பைச் 
( கோள் + தாய் . வி . 37. ) 
கோடு = மரக்கொம்பு . ( கோட்டுப்பூ . 

சார்ந்து ஆண்டைக்கியைந்து நிற்றலிற் 

சாரியை . ) 
வி . 26. ) வஞ்சனை . வி . 38 . 

சாரியையுருபுகள் = அன் ஆன் முதலிய 
விலங்கின் கொம்பு . வி . 121 . 
கோதை = சேரன் . பெண் . பூமாலை . கு . 

சாரியையுருபுகள் . சூ . 243.244 . வி . 

108 . 
283 , 4. யாப் . 33 . 

சார் = ஏழன் உருபு . வி . 63 . 
கோப்புடைமொழிகள் = கோக்கப்படு 

சார்தல் = சேர்தல் . சூ . 246. வி . 93 . 
தலையுடைய சொற்கள் . சூ . 459 . 

சார்பு = புடைநூல் . சூ . 58 . 
கோமகன் = அரசர் குமாரன் . வி . 84 . 
[ வி . 152. ) 

சார்பெழுத்து = உயிரையு மெய்யையுஞ் 
கோலுதல் = சூழ்ந்திடல் . சிற . பா . 13 . சார்ந்து வருவது . 

சூ . 61. 58. 150 . 
கோல் = தடி. துலாக்கோல் . மரக்கொ 

வி . 11 . 
ம்பு . யாப் . 68 . 

சால மிக . 

வி . 33. [ 120. ) கு . 272 . 
கோவலர் = கோபாலர் . இடையர் . 

388 . 

சாலுதல் = நிறைதல் . வி . 74 . 
கோள் = கொள்ளல் . கோட்பாடு . வி . சால்பு = அறிவு . மேம்பாடு . வி . 113 . 

சாவகம் = ஓர்தேசம் . சூ . 273 . 
140. உதாரணம் . சூ . 9. ( வி .96 . ) 

சானகி சீதை . வி . 123 . 
கோறல் = கொல்லல் . வி . 94 . 

சான்று = சாட்சி . உதாரணம் . ( முக 
கௌ = கவ்வல் . பற்றல் . வி . 23 . 

வுரை . ) 

சான்றோர் - அறிவால் நிறைந்தோர் . வி . 
சடப்பொருள் = சரீரப் பொருள் . உயி 

111. 142. [ சால் . வி . 95. ] 
ரல்லாத பொருள் . சூ . 382 . 
சண்பகம் = ஓர்மரம் . வி . 11 . 

ஓர்தேசம் , இலங்கையின் 
சநகை = ஓர்ஊர். சிற . பா . 20 . 

தென்பங்கு . சூ . 273 . 
சந்தி = நிலைமொழி வருமொழி சந்தித் சிதல் = கறையான் . சூ . 379. சூ . 379 . 
தலால் உண்டாகிய தோன்றல் திரி சித்திரவணி . வி . 197 . 
தல் கெடுதல் சந்தி . சூ . 133. வி .21.22 . சித்திரித்தல் . வி . 76. சித்திரஞ்செய்தல் . 
சம் . வி . 123. ( உ . ) 

சித்துப் பொருள் = ஆத்துமப்பொருள் . 
சர்ச்சரை = எட்றுேகளில் ஒன்று . சூ .386 . உயிராகிய பொருள் . சூ . 376 . 


ஆதரவு . வி . 60 . 


390 . 


சங்களம் = 


கடுக 


சினை 


சூ . 207 . 


சிந்தை = கருத்து . நினைப்பு . வி . 79. சின்னீர 

சிறியதன்மையுடையன . வி . 
( சூ . 147. ) 

35. ( சிறு + நீர் + அ . வி . 93. 121. ) 
சிலம்பி = சிலந்திப்பூச்சி . வி . 34 . 

சி 
சிலம்புதல் = சத்தித்தல் . சூ . 391 . சீதம் = தமிழ்நாடுகளில் ஒன்று . சூ . 273 . 
சிலிர்த்தல் = புளகிதமாதல் . மயிர்பொ சீர் . வி . 171 . 
டித்தல் . வி . 79 . 

சீர்மை = நல்லசீர் . வி . 59. கனமாயிருப் 
சிலை = லில்.வி . 26.கல் . வி . 123. ஓசை . 

பது . ( எட்றிேல் ஒன்று . சூ . 386. ) 
சூ . 391. ( சூ . 147. ) 
சிலைத்தல் = சத்தித்தல் . வி . 391 . 

சீயகங்கன் = ஓர் அரசன் . சிற . பா . 16 . 
சில்வழி = சிலவிடம் . 

சீறடி . வி . 121 . 
சிவணல் = பொருந்தல் . வி . 28 . 

சீறுதல் = கோபித்தல் . வி . 82.89 . 
சிறத்தல் = விசேஷித்தல் . கீர்த்திபெறு 

சீற்றம் = கோபம் . வி . 93 . 
தல் . சூ . 18 , 338 . 

சீனம் = ஓர்தேசம் . ரூ . 273 . 
சிறப்பு = உயர்வு . மேன்மை . சூ .73.129 . 
276.355.357 . 434. வி . 59.82 . 

சு = நல் . சுய . வி . 123. ( உ . ) 
இடைப்பொருள் ஒன்று . 353 . 

சுடர் = ஒளி . சூரிய சந்திரர் = இருசுடர் . 
சிறப்புப்பாயிரம் = ஆக்கியோன் முதலிய 

வி . 82 . 
பதினொருவகையும் உடையது . கு . 2. சுடுதல் . வி . 96 . 
47. 48 . 

சுட்டு = சுட்டெழுத்துக்களால் வருபெ 
சிறப்புப் பெயர் = ஒரு பொருளை விசே யர் . சூ . 276.279.314 . 427.251 . 
ஷித்துக் காட்டுவது . வி . 48 . 

புறச்சுட்டு = மொழிப்புறத்துச் சுட்டு 
சிறப்பெழுத்து = ஆரியத்திற்கே உரிய தல் . வி . 5 . 

சிறப்பெழுத்துத் திரிந்த எழுத்து . சூ . அண்மைச்சுட்டு = சமீபச்சுட்டு . 
274 . 

சேய்மைச்சுட்டு = தூரச்சுட்டு . 
சிறப்பு வி = விசேஷிக்கும் வித . பொதுச்சுட்டு = தூரஞ் சமீபம் இரண் 
சிறு . வி . 121. 124 . 

டிற்கும் நடுவான சுட்டு . 
சிறுபான்மை அருகல்விதி . ஒரோவி 

சுட்டுதல் = குறித்தல் குறித்துக்காட்டல் . 
டத்து அரிதாய் . வி .112 . (சிறு + பால் 

சுட்டெழுத்து = சுட்டிக்காட்டுகிற 
( வி . 121. ) + மை . வி . 94. ) 
சிறை = புடை . பக்கம் . சூ . 8. இறகு . 

முத்து . சூ . 66. 179. வி . 5. [ வி . 153. ) 
சூ . 391. காவல் . வி . 81 . 

சும்மை = ஓசை . சூ . 391 . 
சிற்றின்பம் . வி . 121 . 

சுரன் = சுரம் , பாலைநிலம்.வி .63 . ( வி .17 . ) 

சுருங்கச்சொல்லல் சொற்சுருங்கச் 
சினத்தல் = கோபித்தல் . வி . 90. ( 76. ) 

சொல்லுதல் . . 13 . 

. 
சினம் = கோபம் . வி . 35. 96 . 

சுருங்கல் . சூ . 387 . 
சினை = உறுப்பு . அவயவம் . சூ . 282.315 . சுவேதநீர் = சுக்கிலம் . சூ . 268 . 
316. 388 . 

சுவை = உருசி . அறுசுவை . சூ . 175.386 . 
சினைப் பெயர் = சினைவை 

சினையைப் பற்றி வரும் வி . 82. 137 .. 
பெயர் . சூ . 132.282 . 

( ஆறு : இனிப்பு , புளிப்பு , துவர்ப்பு , 
சினைப்பொருள் = உறுப்புப் பொருள் . உவர்ப்பு , கார்ப்பு , கைப்பு . ) 

சுழலல் = சுற்றுதல் . வி . 82 . 
சினை முதற் பெயர் = சினையையும் முதலை 

யும் பற்றி வரும் பெயர் . சூ .282 . 
சினையாகுபெயர் . வி . 162. சூ .290 . 

சூடி = சூடினவன் . சூ . 389 . 
. 

சூத்திரம் = சூத்திரயாப்பு . சூ . 4. 18 . 
சினைவினை = அவயவத்தின் றொழிலாகிய சூது . வி . 82 . 
வினை . 345 . 

சூத்திரநிலை . சூ . 19 . 


மை - 


சூ .366 . 


சூ . 277 . 


கசுப் 


சென் 


செ 


121 . 


121 . 


சூ . 271 . 


வி . 91.) 


381 . 


செய்யிய = அகரவீற்று வினையெச்ச வாய் 
செங்கோல் = அரசர் செலுத்துஞ் செம் 

பாடு . கு . 167 . 
மையான கோல் . சிற . பா . 16. ( வி . 

செய்யுமெனெச்சம் = வருங்காலப் பெ 
135. 136. ) சூ . 24 . 

யரெச்ச வாய்பாடு . சூ . 341 . 
செஞ்சொல் = செவ்விய சொல் . ( வி . செய்யுளிடம் = கவிகளின் வழக்கம் . ரூ . 

259 . 
செந்தமிழ் = செந்தமிழ் நிலத்து மொழி . செய்யுள் = பாட்டு , ரூ . 120. 288. 374 . 

155 . 
செந்தமிழ் நிலம் = பாண்டி நாடு : செய்யுள் வழக்கம் = கவிகளில் வழங்கு 

ம் வழக்கம் . 
" சந்தனப் பொதியச் செந்தமிழ் முனியும் 

செய்யுள் விகாரம் = கவிகளில் உள்ள வி 
சவுந்தர பாண்டியன் எனு தமிழ் நாடனும் 
சங்கப் புலவரும் தழைத்தினி திருத்த 

காரம் . வி . 41. சூ . 155. 156 . 
மங்கலப் பாண்டி வளகா டென்ப ." 

செய்வியென்னேவல் = செய்யென்னும் 
( கருவூரின் கிழக்கு மருவூரின் மேற் 

ஏவலின் மேலோரேவல் . வி . 103. கு . 
கே , வைகையாற்றின் தெற்கு மருத 

138 . 
யாற்றின் வடக்கே உள்ள சீமை . ) சூ . சரு = போர் . வி . 132 . 
271. [ வி . 121. ) 

செருக்கு = அகங்காரம் . வி . 72 . 
செப்புதல் = சொல்லல் . வி . 89 . 

சருக்குதல் = களித்தல் . வி . 82 . 
செயப்படு பொருள் = வினை முதற் செலவு = போனகாலம் . 

காலம் . ரூ . 145. [ செல் . 
செழிற் பயனுறுவதாகிய இரண்டாம் 
வேற்றுமைப் பொருள். வி . 58. கு . 320. செல் = மேகம் . சூ .232 .. 
செயப்பாட்டு வினை = மூன்றாம் வேற்று செவியறிவு = செவியாற் சத்தத்தை யறி 
மைக் கர்த்தாவைக்கொண்டு முடி 

தல் . சூ . 
வது . வி . 105. 124 . 

செவிலி = தாதி . சூ . 227 . 
செயற்கை = செயல் . விகாரம் . விதி . 

வனிறை = நேரான பிரதியுத்தரம் . 
செயற்கைப்பொருள் = ஒரு பொருளை 

427 . 
மற்றொரு பொருளாகச் செய்யப்படு செவ்வன் = செவ்வையாக . சூ . 18 . 
பொருள் . 

செவ்வாய் = சிவந்தவாய் . வி . 121. கு . 
செயற்கையளபெடை = பாட்டின் இ 

290 . 
சை நிறைப்பது . சூ . 94 . 
செயிர் = குற்றம் . வி .142 . 

செவ்வி = செம்மை . தகுதி . வி . 89.95 . 

செவ்வியான் = செம்மையானவன் . வி . 
செயும் பொருள் = செயப்படு பொருள் . 

124 . 
செய்கைஅளபெடை = விகாரத்தால் வ செவ்வெண் = செவ்விதாகிய எண் . ரூ . 

( செவ்வி + ஆன் . வி . 93. ) 
ந்த ளபெடை . சூ . 91 . 

359 . 
செய்தது = வினையாலணையும் பெயர் . சூ . கெ 

சழு = செழுமையான . செழித்த. வி . 

32. [ 121. ) 
செய்து செய்து என்பது முதலியவை 

செறல் = கோபம் . 
கள் வினையெச்சவாய்பாடு . சூ . 343 . 
செய்பவன் = கர்த்தா . சூ . 320 . 

செறிதல் = பொருந்தல் . சூ .71.73 . 
இயற்றுதற்கருத்தா . 

முடிதல் . சூ . 345 . 

செறித்தல் = அடக்கல் , சேர்த்தல் . சூ .18 . 
எவற்கருத்தா . 
செய்பொருள் = செய்யப்படுபொருள் . செறுதல் = நெருக்குதல் , வி . 82 . 

சென்று தேய்ந்திறுதல் = செல்லச் செல் 
செய்யவள் = செய்யாள் . இலக்குமி . சூ . லச் சொல்வலி பொருள்வவி இரண் 
317 . 

டுந்தேய்ந்து முடியச்சொல்லுதல் . கு . 
செய்யாள் = இலக்குமி . வி .24 . [ வி . 93. ) 


கு . 446 . 


441 . 


420 . 


சூ . 320 . 


12 . 


21 


கசுக 


( 61 


14 . 


ரூ .158 . 


கா 


CH 


சோர் 

தத் 
சே 

சோலை = வனம் , பூஞ்சோலை . வி . 110 . 
சே = இரிடபம் . வி . 23 . 

சோழியன் = சோழதேசத்தான் . சூ . 276 . 
சிவந்த . வி . 121 . 

சோனகம் = ஒர்தேசம் . சூ . 273 . 
சேண் = தூரம் . வி .17 . 

சௌ 
சேதாம்பல் . வி . 121 . 

சௌமன் . வி . 123 . 
சேயிழை = நூல் நூற்கும் மடந்தை . கு . 

24. ( வி . 157. ) 
சேய் = மகன் . வி . 152 . 

ஞஃகான் = ஞகரம் . 
தூரம் . நீளம் . சூ . 388 . 

ஞமலி = நாய் . மயில் . சூ . 
சேய்மை = தூரம் . 313 . 
சேர்க்கை = சேர்வு .வி . 17. ( வி . 94. ) 

ஞாலம் = பூமி . வி . 35 . 
சேர்தல் . வி . 96 . 

ஞாலுதல் = தொங்கல் . சூ . 158 . 
சேர்ப்பன் = கரை ஆளும் நாதன் . சூ .391 . 
சேர்ப்பு = கரை . 

ஞெள்ளா = மிகா. கு . 158 . 
சேவடி = சிவந்த அடி . வி . 112. ( 121 ) 

டு 
சேறல் = கெடுதல்.. 341. செல்லல் . 

6 = ஒன்றன் படர்க்கை விகுதி . சூ . 328 . 
வி . 94 . 

ஒருமைத்தன்மை விகுதி . சூ . 331 . 
சை 

டும் = தன்மைப் பன்மை விகுதி . சூ . 332 . 
சைலம் . வி . 123 . 

த 
சொ 

தகவு = தகுதிப்பொருள் . 298. தகுதி . சூ . 
சொல் = மொழி . வி . 43. ( P )) 
சொல்லதிகாரம் . = சொல்லினது இலக் தகு . வி . 125 . 
கணத்தை யுணர்த்து கிறபங்கு . சூ .258 . தகுதி = மூவகைத்தகுதி வழக்குச் சொல் . 
259-274 . ( ஆகுபெயர் . 162. ) 

சூ . 269. பொறுமை . வி . 23 . 

. 

தகை = தகுதி . ( வி . 96. ) 
நய் இரண்டென்ப அதிர் திசினினோரே ; தகைமை = தன்மை . சூ . 190 . 
இடைச்சொற் கிளவியும் உரிச்சொற் கிளவியும் 

தக்கணம் = தென்னாடு . சூ . 391 . 
அவற்று வழி மருங்கிற் றோன்றும் என்ப ” ( தொல் 
காப் ) 

தங்கை = இளைய சகோதரி . வி . 74 . 
சொல்லணி . வி . 196,7 . 

தஞ்சம் = அடைக்கலம் . வி . 84 . 
சொல்லாகுபெயர் . சூ . 290 . 

தடம் = பாதை . வி . 86 . 

தடித்தல் = வீங்கல் . கனத்தல் . வி . 79 . 
யளபெடை = சொல்லி தணிதல் = ஆறுதல் . வி . 96 . 
சையை நிறைக்க வருவது . சூ . 91 . தண் = குளிர்ச்சி பொருந்திய . வி . 70 . 
சொற்பொருள் = சொல்லுக்குப் பொரு ( 121 ) 
ளெழுதும் உரை; இதனை, சொற்பொ தண்டம் = தண்டனை . வி . 216 . 
ருளுரை , பதப்பொருளுரை, பதவு தண்டி = போஜராசன் காலத்தில் இருந்த 
ரை எனவும் வழங்குவர் . சூ . 21 . ஓர்புலவன் , இவன் அலங்காரத்தைப் 
சொற்பொருள் விரித்தல் . சூ . 14 . பற்றி பநூலைச் செய்தவன் . 
சோ 

தண்மை = குளிர்ச்சி . ( எட்றிேல் ஒன்று . ) 
சோணாடு = சோழநாடு . சூ . 239 . 
சோமன் = சந்திரன் . வி . 123 . 

ததைதல் = நெருங்குதல் . வி . 157 . 

தத்தம் . வி . 74 . 
சோம்புதல் = சோம்பலாசத் திரிதல் . தத்தம் பொருள் = தத்தமக்குரிய பொரு 
வி . 27 . 

ளை உணர்த்தி வருபவை .சூ . 352. வி . 
சோர்வு = மயக்கம் . வி . 74. ( 94.) 

110 . 


40 . 


" சொல்லெனப் படுவ பெயரே வினையென் 


சொல்லிசை 


ரூ . 356 . 


கசா 


சூ . 14 . 


தற் 

தாது 
தத்துதல் = தாண்டுதல் . வி . 137 . தற்சுட்டளபு = தன்னைக் குறிக்கும் அ 
தத்தை = கிளி. சூ . 172 . 

ளவு . சூ . 95 . 
தந்திரவுத்தி = நூலுத்தி . கு . 15 . தற்புகழ்தல் = தன்னைப்புகழ்ந்து கொள் 
தந்துரை = நூலிற் சொல்லிய பொருளல் ளுதல் . சூ . 52 . 

வாதனவற்றை அதற்குத் தந்துரைத் தனம் = ஆஸ்தி. வி . 86 . 
தல் . சூ . 1 . 

தனிக்குறில் = தனித்து வருங் குற்றெழுத் 
தந்தை = தகப்பன் . வி . 30.74 . 

து . வி . 29 . 
தமர் = தம்முடையவர் . சுற்றத்தார் . வி . தனிக்குறில் அணைந்த ஒற்று = தனித்துவ 
14. (74. 93.74. ) 

ருங்குறிலைச் சேர்ந்த மெய் ( உ - ம் . ) 
தமிழொழிநிலம் = தமிழ் நிலம் அல்லாத மண் எ - ல்ண் என்னும் மெய் ம . என் 
நிலம் . சூ . 273 . 

னுங் குறிலைச் சேர்ந்தது . 
தமிழ் . ரூ . 225 . 

தனிநிலை = ஆய்த எழுத்து . ( உயிரின்கண 
தமிழ்ப்பாஷை. முகவுரை . 1 . 

த்திலுஞ்சேராது , மெய்யின் கணத்தி 
தமிழ் மொழி ஆக்கம் . சூ . 128 . 

லுஞ் சேராது தனியே நிற்பதால் . ) ( அ 
தம் . சூ . 246.247 . 244 . 

ஃகிய ) தனிநிலை . சூ . 60 . 
தம்பால் = தம்மிடம் . சூ . 447. ( வி . 74. ) தனை = அளவு . வி . 87 . 
தம்பி . வி . 74 . 

தன் = தானென்பது திரிந்தது . சூ . 218 . 
தருதல் = காட்டல் . சூ.343.இதல்.சூ .448 . 

வி . 74 . 
தரை = பூமி . சூ . 225 . 

தன் குறி வழக்க மிகவெடுத்துரைத்தல் = 
தலை = சிரசு . வி . 61. இடம் . தலம் . வி . தான் புதிதாகச் சொல்லி வழங்குவதை 
63. சிற . பா . 1. தலைமை . 143 . 

இடமிடந் தோறும் அதிகப்பட எடுத் 
தவ = மிக . சூ . 273.388 . 

துச் சொல்லுதல் . 
தவம் = தவசு . வி . 95 . 

தன்முகம் = தனக்கெதிர்முகம் . தன்னிட 
தவழ்தல் = பரவுதல் . வி . 63 . 

த்தில் . சூ . 303 . 
தவளைப் பாய்த்து = இடம் விட்டுக் குதிக் தன்மேம்பாட்டுரை அணி . வி . 211 . 

கின்ற தவளையின் பாய்ச்சல் . சூ . 19. தன்மை = யான் முதலியதன்மைப்பெ 
தவிர்தல் = வாராதொழிதல் . சூ . 243 . யர் . சூ . 285.282.324.330 . வி .54.72 . 
தவ்வணைதல் = தகரம் வந்து புணர்தல் . தன்மை அணி . வி . 203 . 

தன்மைச்சொல் = சொல்வோன்றன்னை 
தவ்வை = தௌவை . மூதேவி . சூ . 317 . க்குறிக்குஞ் சொல் . வி . 54 . 
தழுவுதல் = அங்கீகரித்தல் . வி . 87 . 

தன்மைப்பன்மை = தன்மைப் பெயரில் 
உணர்த்துதல் . சூ . 374 . 

அநேகம் . வி . 54 . 
தழை = தளிர் . இலை . வி . 64 . 

தன்மைப் பன்மை வினைமுற்று = தன் 
தளிர் . வி . 133 . 

னோடு சேர்ந்த பலர்பால் முற்றுவினை . 

வி . 77 . 
தளிர்த்தல் = தளிர் விடுதல் . வி . 137 . 
தளை = பாசம் . பந்தம் . வி . 26. யாப் . 17. தன்மைப் பொருள் = தன்மை 

தன்மையிடப் 
22. வி . 177 . 

பொருள் . வி . 54 . 
தள்ளை . சூ . 273 . 

தன்வினை = தன் கர்த்தாவின் தொழில். 

வி . 102 . 
தற்கிழமைப் பொருள் = தன்னோடொற் 

தன்னின முடித்தல் = ஒன்றைச் சொல் 
றுமையுடையது . வி . 62 . 

லுமிடத்து அதற்கின மானதையும் அத 
தற்பவம் = ஆரிய சிறப்பெழுத்தானும் 
பொதுவுஞ் சிறப்புமாகிய இரண்டெ 

னோடு முடித்தல் . சூ .14 . 
ழுத்தானுந் தமிழிற்சிறந்து வருவது . 

தா 
வி . 43. ( P. ) 

தாக்கு பாய்தல் . போர் . வி . 121 . 
தற்சமம் = ஆரியத்திற்குத் தமிழுக்கும் தாங்கல் = பொறுத்தல் . வி . 84 . 
பொது வெழுத்தால் வருவது . வி . 43. தாது = பூந்தாது . வி . 110 . 

எழுவகைத்தாதுக்கள் . சூ . 268 . 


சூ . 229 . 


ககக 


துக 


சூ . 88 . 


சூ . 14 . 


தாப்பிசை . சூ . 457. ( தாம்பு + இசை ) திரிசொல் இயல்பில்லாமற் றிரியுஞ் 
( ஊஞ்சல் போல் இடைவிவைச் சொல் இருமரும் 

சொல் . சூ . 270. 272. வி . 43 . 
குஞ் செல்வது . ) 

திரிதல் = மாறுதல் . சூ . 89.154 . 158 . 
தாப்பு = ஊஞ்சல் ; தாம்பு என்பதின் விகா 271. வி . 20 . 

ரம் . சூ . 457. ( தாம்புக்கயிறு . ) வேறுபடுதல் . வி . 95. ( 4. ) 
தாமரை = கமலம் . வி . 162 . 

திரிபினாக்கம் ஒன்று திரிந் தொன்முதல் . 
தாம் . வி . 74. ரூ .247 . 

சூ . 300. ( திரிபினாலாகிய ஆக்கம் . ) 
தா அனாட்டித்தனாது நிறுப்பு = தானொரு திரிபு = ஒவ்வாமை . 

= தானொரு திரிபு ஒவ்வாமை . சூ . 8. வேறுபாடு. 
பொருளை யெடுத்து நாட்டி அதனை வரு 

. 
மிடந்தோறும் நிறுத்துதல் . சூ . 11 . திரிதல் , மாறுதல் . சூ . 303 . 
தார் = மாலை . வி . 157 . 

திரியாது = திரிசொற்போலாகாமை . சூ . 
தாவுதல் = தாண்டல் . வி . 95 . 

271 . 
தாள் = பாதம் . அடி . சரணம் . வி . 38. திரு = செல்வம் . வி . 34 . 
41. 95 . 

திருகு = முறுக்கல் . வி . 93 . 
தானம் = ஸ்தானம் . நால்வகைப் பிறப்பி திருந்துதல் = செம்மையாகுதல் . சிற . 

டம் . ரூ.72.வி .18 . (J. ) இகை. வி . 113 . பா . 16. ( வி . 87. ) 
தானி - தானத்தையுடைய ஆகுபெயர் . திருவள்ளுவன் . வி . 162 . 
290 . 

திருவாசகம் . வி . 162 . 
தானெடுத்து மொழிதல் = தான் பழைய திரை = அலை . வி . 153. திரைச்சீலை. 37 . 
சூத்திரத்தை எடுத்துச் சொல்லுதல் . 

வி . 69. ( 0 ) 

தில் = தில்லென்னும் இடைச்சொல் . சூ . 
தானை = சேனை . வி . 93 . 

363 . DS 
தான் . சூ . 247. வி . 74 . 

திறம்புதல் = மாறுபடல் . வி . 142 . 
தி 

திறல் = வலி . சிற.பா. 14 . 
திகைத்தல் = 56 நடுங்கல் . வி . 77 . திறன் 

= கடன் . சூ . 461. வரலாறு . 

. 
திசா = திசை . வி . 82. ( சூ . 147. ) 
திசை= திக்கு திசைச்சொல் . சூ .270 . 

தீ 
எழன்உருபு . வி . 63 . 
திசைச்சொல் . சூ . 273. 

தீங்கு = இனிமை . வி . 84 . 

தீமைவளம் = அறியாமையின் மிகுதி . கு . 
கொலிந்தமிழ் மொழியாகியும் அக்கியமொழியாக 

25 . 
திசைப்பெயர்கள் . வி . 160 . 

தீம்புனல் =இனிமையான ஆறு . வி . 27 . 

( தீமையான . வி . 121. சூ . 136. ) 
திட்பம் = சொல்வலி பொருள்வலி . சூ . தீர்க்கசந்தி = வடமொழிச்சந்தி . வி . 42 . 
18 . 

தீர்க்கும் = நீக்கும் . சூ . 25 . 
திணி = பலன் . சூ . 276 . 

தீவளி= சுழற்காற்று . 124. ( தீமையான . 
திணை = குறிஞ்சி , பாலை , முல்லை , மரு 
தம் , நெய்தல் , என ஐந்து சிலம் . 

சூ . தீன் = உணவு . வி . 96 . 
276.434 . 
உயர்திணை அஃறிணையாகிய இரண்டு . 

து = புசி , அனு போகி . ( ஏவல் . ) சூ . 158 . 
திண்ணியர் = வலிமையுடையர் . வி . 137 . 

விகுதி . சூ . 140.279 . 
திண்மை = கனமாயிருப்பது . எட்றிேல் ஒன்றன் படர்க்கை விகுதி . சூ . 328 . 
ஒன்று . சூ . 368 . 

ஒருமைத்தன்மை விகுதி . சூ . 331 . 
திரள் = கூட்டம் . ரூ . 58. திரட்சியென் துகள் = குற்றம் . வி . 37 . 
னும் பெயர் . 203 . 

தூசி . வி . 70 . 


பும் வருவது , 


வி . 121. ) 


சூ . 416 . 


தூர் 


சூ . 26 . 


தேற் 
துகிலிகை . சூ . 156 . 
துஞ்சுதல் = துஞ்சல் . நித்திரை செய்தல் . 

தெ 
உறங்கல் . சாதல் . சூ . 167.385 . 335 . 

தெங்கங்காய் தேங்காய் . சூ . 187 . 
துணிதல் = தீர்மானித்தல் . வி . 143 . 

தெய்ய = இடைச்சொல் . சூ . 368. இசை 
துணிகர் 

அரிதிற் கொள்ளுவார் . 
206. ( வி . 95. ) 

நிறை . வி . 115 . 
துணிபுவினை . வி . 125. ( 6 ) 

தெய்வங் கொள்கை கடவுள் வழிபாடு . 
துணிவு = துணிதல் . சூ . 11. 21 . 

தீர்மானம் , தெளிவு . சூ . 384 . தெரிநிலை = இடைப்பொருளுள் ஒன்று . 
துணிவுப் பொருள் = நிச்சயப்பொருள் . சூ . 353. 355.357 . ( தெரிந்தவழி நிற் 
துணிவுரை = சந்தேகப்பட நின்ற விடத் 

றலால் தெரிநிலை . ) 
து இதற்கு இதுவே பொரு ளெனத் தெரிநிலை வினை = காவந்தெரிய நின்ற வி 

துணிந்தெழுதும் உரை . சூ . 21 . னை . வி . 98. சூ . 320 . 
துணை = உதவி . அளவு . வி . 23. 77 . தெரிநிலை வினைமுற்றாலணையும் பெயர்ப் 
துணைமொழி = தொடர்ந்து வருவது . பகுபதம் = காலங்காட்டுதலுடனே வே 
துணைவினை . வி . 124 . 

ற்றுமையேற்று வருவது . வி . 95 . 
துப்பு . வி . 87 . 

தெரியல் = மாலை . வி . 93 . 
துப்புதல் = உண்ணல் , அனுபவித்தல் .. 

தெரிவரும் = காண்கிறதற் கரிதாகிய . கு . 
வி . 87 . 

27. [ வி . 153. 121. ) 
தும் = தன்மைப் பன்மைவிகுதி .சூ . 332 . 
தும்பி = வண்டின் பேதம் . சூ . 380 . 

தெருளல் = தெளிதல் . வி . 95 . 
துயர் - துன்பம் . வி . 155 . 

தெலுங்கம் = தெலுங்குதேசம் . அந்திரட் . 
துயிலல் = நித்திரை செய்தல் . வி . 155 . 
துய்த்தல் , அனுபவித்தல் . வி . 79 . தெவ் = பகை . சூ . 236 . 

. 
உண்டல் . சூ . 385 . 

தெவ்விர் = பகைவர் . வி . 211. ( 77. ) 
துரத்தல் = எழுப்புதல் . சூ . 74. 388 . 

தெளிதல் = மெய்யுணர்தல் . வி . 40 . 
துர் ( தும். துன் ) கெட்ட . வி . 123. ( உ .) தெளிவெய்தல் = துணிவுண்டாதல் . சூ . 
துவைத்தல் = வாத்தியம் வாசித்தல் , ஓ 

433 . 
லித்தல் . சூ . 391 . 

தெள்ளல் = தெளிவாதல் . வி . 89 . 
துவ்வுதல் = அது பவித்தல் . வி . 86 . 

தெள்ளிவோர் = நூலோதித்தெளிதற்குரி 
துழாய் = துளசி . வி . 93 . 
துளக்கலாகா நிலை = அசைக்கப்படாத ய மாணாக்கர் . சூ . 461 . 

தென்பாண்டி = கொடுந்தமிழ் நாடுகளி 
நிலை . சூ .23 . 
துளங்கல் = அசைதல் . வி . 90 . 

ல் ஒன்று . சூ . 273 . 
துறவறம் = நீத்தோர் தர்மம் . ( அறத்தல் = 
விட்டு நீங்கல் . வி . 94. ) 

தே 
துறை = வழி . சூ . 52. தீர்த்துறை, ஆறு . தேசிகம் = திசைச்சொல் . 
வி . 43 . 

தேம் = தேசம் . சூ . 276 . 
துன்னார் = பகைவர் . சிற . பா.11.வி. 95 . 

ஏழன் உருபு . வி . 63 . 
துன்னுதல் = சேர்தல் . வி . 95 . 

இடம் . சூ . 303 . 
இனிமை . ( தேன் . சூ . 214. ) வி . 152 . 

தருதல் = தெளிதல் , வி . 70. 95 . 
தூக்கு = செய்யுள் . சூ . 163. 172.53 . 

தேற்றப் பொருள் = நிச்சயப் பொருள் . 
தூண்டில் = துறட்டி . வி . 82 . 

வி . 111 . 
தூய்மை = பரிசுத்தம் . சூ . 26. ( வி . 96.) 
தூர் = தூர்வை , வேர் . வி . 23 . 

தேற்றம் = தெளிவு . நிச்சயம் . ரூ . 353 . 
தூர்த்தல் = நிறைத்தல் . வி . 79 . 


சூ . 273 . 


354 . 


கசுடு 


தொடி 


நகை 


தொ 


தே 


தொடை = மோனை முதலிய தொடை . 
தை 

யாப் . 32. வி . 181 . 
தையல் = பெண் . சூ . 277 . 

தொல்லை = பழமை . சூ . 98 . 

துன்பம் , வி . 96 . 
தொகாநிலை. ரூ . 415. வி . 151. (வி . 91. ) தொழில்உவமை. வி . 204 . 

தால்லோர் = முன்னோர் . வி . 145. ( 93 . ) 
தொகுத்தல் = எழுத்தாயினுஞ் சாரியை தொழில் = வினை . செயல் . வி . 342 . 
யாயினுங் குறைத்துச் சருக்குதல் , தொழிற்பெயர் = வினைப்பெயர் . சூ .217 . 

155. வி . 41 . 
விரிந்து கிடந்ததைத் தொகுத்து முடித் 

286. வி . 155 . 
தல் . சூ . 50 . 

தாழின் மொழி = வினைச்சொல் . சூ . 

256 . 
தொகுத்துச் சுட்டல் = பலவற்றையும் 

தொகையாக்கிச் சொல்லுதல் . சூ . 14. தொழுதல் = பணிதல் , சூ . 365. ஊழி 
தொகுத்துரை = வேற்றுமை சாரியை மு யஞ்செய்தல் . வி . 82 . 
தலிய உறுப்புக்களைத் தொகுத்தெழு தொன்முறை = தொல் + முறை = பழ 
து முரை , இதைப் பொழிப்புரை யென் மையான முறை . சூ . 290 . 
றும் வழங்குவர் . சூ . 21 . 

தொன்று தொட்டு = பூர்வம் முதற்கொ 
தாகை = உருபு மறைதல் , தொகைக் 

ண்டு . சூ . 290 . 
குறிப்புச்சொல் . சூ . 269 . 

தொன்னூல் = பழமையான நூல். சூ . 39 . 
பலவற்றையுந் தொகுத்துக் கூறுந்தொ 

தோ 
கைச் சூத்திரம் . சூ . 20 . 
மறைந்து நிற்பவை . சூ . 403 . 

தாகை . வி . 162. 23 . 
தொகைக்குறிப்பு = தொகுத்துக் குறிக் தோட்ட = [பகுதி . தோடு . வி . 82. ( எ ) 
குங் குறிப்பு . சூ . 269 . 

தோண்டின . ) 
தொகைச்சூத்திரம் = காரியங்களைத் தொ தோய்தல் = கலத்தல் . வி . 37 . 
குத்துக்கூறுவது . 

தோரை = சரமணிக்கோர்வை . சூ .91 . 
தொகை ஆறு . சூ . 403. வி . 151 . 

தோழி = தோழமையுடையவள் . சூ . 
தொகைநிலை . சூ . 402. வி . 151 . 

277. ( வி . 96. ) வி . 96. ( 0. ) 
தொகைப் பொருள் = தொகைநிலைத் தோள் = புயத்தால் வருபெயர் . சூ . 276 . 
தொடர்பொருள் . சூ . 411 . 

தோற்றம் = உருவம் , பார்வை . வி . 86 . 
தொகைவிரி = தொகுத்தும் விரித்தும் 
முடித்தல் . சூ . 50 . 

நெடுந்தூரம் தோன்றுகின்ற உயரம் . 
தொடக்கம் = ஆதி . ( தொடு . ) என்றற் 
ரொடக்கத்து = என்று சொல்வது போ 

342.387.பி 

தோன்றல் = விளங்கல் . 
ல வரும் . 

றத்தல் . வி . 61. ஓர் விகாரம் : மெய்யா 
தொடர் . வி . 126 . 

யினும் உயிராயினும் சாரியையாயி 
தொடர்கை = தொடர்பு , சிநேகம் . வி . 

னும் உயிர்மெய்யாயினும் உண்டா 
94.11 . 

தல் . சூ . 154. வி . 20. இராசா.சூ.276 . 
தொடர்ச்சொற்புணர்த்தல் = ஒன்றற் தோன்றா எழுவாய் = முதலாம் வேற்று 
கொன்று சம்பந்தமுடைய சொல்லுக 

மைத்தொகை. ( வி . 91.) 
ளைச் சேர்த்து வைத்தல் . சூ . 14 . 

தௌ 
தொடர்தல் = இற்றெழுத்திற்கு அயலெ 

தௌவை = தவ்வை . மூதேவி . வி . 317 
ழுத்தாகத் தொடர்தல் . சூ . 94 . 
தாடர்பு = செய்யுள் . சூ . 173 . 

ந 
தொடர் மொழி . சூ . 259. 260. வி . 150. நகுதல் = சிரித்தல் , நகைத்தல் . வி . 76 . 
தொடி = வளை . வி . 96. ( பைந்தொடி , வி . நகுதிர் = நகைத்தீர் . வி . 76. ( 79. ) 
121. 157. ) 

நகை = சிரிப்பு . நகைத்தல் . வி .78 .[ வி .96) . 


ரூ .28 . 


கசாகா 


நன் 


கு . 277 . 


நா 


சூ . 29 . 


சூ . 380 . 


நகைத்தல் = சிரித்தல் . 

நன்மை . வி . 96 . 
நக்கு . ( நகு.வி .22 . ( சு . ]] சூ . 317 . நன்மொழி புணர்த்தல் = நல்ல சொற்களை 
நங்கை = பெண்ணிற்சிறந்தாள் . ( வி . 47.) சேர்த்து வைத்தல் . சூ . 13 . 

நன்றி = உபகாரம் . வி . 95. 96 . 
நஞ்சு = விஷம் . வி . 32 . 

நன்று = நன்மையானது . வி . 93.33 . 
நடித்தல் = கூத்தாடல் . வி . 120 . 
நடுங்கல் . சூ . 357 . 

நா = நாக்கு . வி . 82 . 

சூ .74.376. 
நடுதல் = பயிர் ஆக்கல் . வி . 82 . 

நாகு = இளைமை , இள மரம் . சூ . 93.94. 
நடு நிலை = தராசுமுள்ளுஒருபுறத்துஞ்சா 
317 . 
யாமல் நடுவாக நிற்பது , அது போல , 

நாடுதல் = தேடுதல் . வி . 72 . 
மாணாக்கன் அறிவு சிறிதாகில் பெரிதா நாட்டம் = கண் . சூ . 376 , 
கவும் பெரிதாகில் சிறிதாகவும் உணர் 

நாட்டல் = தாபித்தல் . சூ . 11 . 
த்தப்புகாமையும் , ஒருவனிடத்தில் வி 
ருப்பாகவும் , ஒருவனிடத்தில் வெறுப் நாதன் = ஆண்டவன் . வி . 95 . 

நாணுதல் = வெட்குதல் . வி . 95 . 
பாகவும் , உணர்த்தப்புகாமையுமாம் . நாமம் = படர்க்கைப் பெயர்ச்சொல் . சூ 

125. பயம் . வி . 157 . 
நடுவன்மை = நடுவு + அன்மை = நீதியல் நாமுடி = நாக்குநுனி. 80 . 
லாதது . வி . 96 . 

நாயகம் = சிரேட்டம் . வி . 152 . 
நட்டல் = சிநேகஞ்செய்தல் . வி . 33. 188 . 

நாயகன் = ஆண்டவன் . வி . 95 . 
( நள் . 76. ) 

நாலறிவுயிர் = தும்பிவண்டு முதலியவை . 
நட்பு = சிநேகம் . நள் + பு . வி . 96.) வி . 
33 . 

நாழி = ஓர் அளவு . 89 . 
நணியது = சமீபமுள்ளது . வி . 40 . 

நாள் = நட்சத்திர இராசி . 
நண்ணல் = கிட்டல் உண்டாதல் . வி . 89 . 

சூ . 276. ஓர் 
வாய்பாடு . வி . 174 . 

நாற்கணம் = வன்கணம் மென்கணம் இ 
நந்து = சங்கு . 378.. 

டைக்கணம் உயிர்க்கணம் , என்னும் 
நம்பி = ஆணிற் சிறந்தவன் . சூ . 276. ( வி . 

நால்வகைக் கூட்டம் . 
74. ) 

நாற்றம் = கந்தம் . சூ . 386 . 
நயத்தல் = விரும்புதல் . வி . 33 . 

நான் = தன்மையொருமைப் பெயர் . சூ . 
நயம் = நியாயம் .தகுதி . சூ .383 . 

294 . 
நரகர் = நரகவாசிகள் . சூ . 261. 381 . 

நான்முகன் = நான்கு முகங்களையுடைய 
நலம் . வி . 96 . 
நலிதலோசை கலந்தவோசை . சூ . 

அருகன் . சூ .56 . 
. 85 . 

நான்மை = நான்கு . 
நலிதல் = வருந்திக் கூறுதல் . சூ . 88 . 

நான் மொழி = பெயர் வினை இடை உரி 
நல்குதல் = அளித்தல் . வி . 152.72 . 

என்னும் நான்குசொற்கள் . வி . 43 . 
நல்லினம் = நல்லோர் உறவு . வி . 76 . 
நவின்றோர்க்கினிமை படித்தவருக்கு 

நி 
இன்பந்தருதல் . சூ . 13 . 

நி . வி . 123. ( 2. ) 
நவை = குற்றம் . வி . 95 . 

நிகர் = நிகர்க்கின்ற ; ஒத்த . சூ . 26. வி . 
நளன் = ஓரரசன் பெயர் . வி . 93 . நிகர் ( நிகர ) = ஒப்பு . வி . 109.76 . 95 . 
நறவம் = நறவு = நல்லவாசனை . வி . 63. நிகர்த்தல் . வி . 76. 
வி .79 . 

நிகழ்பல்ல = நிகழ்காலமல்லாத இரண் 
கனி = மிக . சூ . 86.272 . 388. பெரும் 

டுகாலம் . சூ .245 . 
பால் . சூ . 207. வி . 35 . 

நிகழ்வு = நிகழ்காலம் . சூ . 423 . 
நனை = அரும்பு . வி . 114 . 
நன் = நன் 
நன்றாக . சூ . 26.96 . 

நிதி = திரவியம் . வி . 79 . 
நன்காடு . சூ . 267. ( நல்ல . ) 

நித்தியப் பொருள் = அழிவில்லாப்பொ 
நன்கு . வி .96 . 

ருள் , 


சூ .210 . 


கசுஎ 


நூன் 


சூ . 454 . 


வி . 17. ) 


நிறம் 


நிமித்து = நிமித்தம் , காரணம் . சூ . 49. நீடு = நெடுங்காலம் , என்றைக்கும் . 63 . 
நிமிர்தல் = நெருங்குதல் . வி . 64 . 

[ வி . 120. ) 
நிய = நியமம் , நிச்சயம் . 

நீட்டல் = நீட்டலளவை . சூ . 409. குற் 
நியப்பெயர் = நியமமுடைய பெயர் . றெழுத்தை நெட்டெழுத்தாக்கல் . ரூ . 
நிரல் = முறை, வரிசை . வி . 194. சூ .246 .. 155. வி . 41 . 
நிரல்பட = வரிசைப்பட . சூ . 16 . 

நீதி = நியாயம் . வி . 95 . 
நிரனிறை . சூ . 455 . 

நீத்தம் = வெள்ளம் . வி . 32 . 
நிரை = வரிசை . வி . 64 . 

நீத்தல் = துறக்கப்படுபொருள் , கு . 296 . 
நிரையசை . வி . 170 . 
ர் . வி . 166. 123. (உ . ) 

நீத்து = நீக்கி . வி . 37. நீந்து வரும் நிலை . 
நிலம் = நாடு . சூ . 273 . 
நிலவுதல் = விளங்குதல் . சூ . 427 . 

நீத்து = விட்டு . ( நீ . ) வி . 124 . 
நிலன் = இடப் பெயர் . சூ . 276.( நிலம் . நீயிர் = முன்னிலைப்பன்மைப் பெயர் . கு . 

294 . 
நிலை = இருத்தல் . சூ . 456. வி . 61. நில நீர் = 

= சலம் .. குணம் . வி . 35. ( நீர = குணத் 
மை . உறுதி . வாசல் நிலை . வி . 120 . தையுடையன . வி . 93.) 
நிலையியற் பொருள் = நிற்பனவாகிய அச நீ = அரக்கி . சூ . 389 . 

முன்னிலைப்பன்மை வி . 73 . 
ரப்பொருள் . 
நிழற்றல் = நிழலைத்தருதல் . சூ . 258 . நீல் = நீலம் . சூ . 156. [ வி . 41. ) 

= வெண்மை கருமை முதலிய நீவிர் = முன்னிலைப்பன்மைப் பெயர் . சூ 
வண்ணங்களால் வரும் பெயர்.சூ .276 . 294 . 
வருணம் . வி . 60 . 
றீஇ = நிறுத்தி . சூ . 194. [ வி . 79.86 . ] 
நிறுத்தக்குறிப்பு = முற்றுச் சொல்வின் நுகர்தல் = உண்ணல் . வி . 81 . 
அடையாளம் . வி . 165. 

நுகர்வு = அனுபவித்தல் . இன்பம் . 
நிறுப்பு = நிலை நிறுத்தல் . சூ . 11 . 
நிறுவுதல் , நிறுத்தல் = ஸ்தாபித்தல் . சிற . நுட்பம் = பொருள்துணுக்கம் . சூ . 18 . 
பா . 14. வி .74 . 

நுணங்குதல் = நுட்பமாதல் . வி . 87 . 
நிறை = சால்பு . வி . 120 . 

நுண் = நுட்பமான . (துண்மை . வி . 121. ) 
மன அடக்கம் . சூ . 384 . 

நுதலிப்புகுதல் = இதனைச்சொல்லுவேன் 
நிறைகோல் = துலாக்கோல் . தராசு . சூ . 

என்று சொல்லிப் புகுதல் , சூ . 14 . 
26 . 

நுதல் = நெற்றி . வி . 154 . 
நிற்ப = நிற்க . வி . 32. [ 86. ) 

நும் . வி . 74 . 
நினைத்தல் = எண்ணல் . கருதல். யோசித் நுவலல் = பாடஞ்சொல்லலின் வரலா 
தல் . வி . 124 . 

று . சூ . 3. சொல்லல், சூ . 390 . 
நினைவு = எண்ணம் . 

நுவல்வோன் = ஆசிரியனது வரலாறு . 
நின் = நீ எனபது திரிந்த பின் . சூ . 218 . 
வி . 73 . 

நுவற்சி = சொல் . சூ .390 . 
நின்று பயனின்மை = சொல் நின்று , அதற் 
குப் பயனிலாதொழியச் சொல்லல் . 
. 

நூலாசிரியன் = நூல் செய்தகர்த்தா . 
நூலுரையாசிரியன் = நூலைக்கற்பிக்கும் ஆ 

சிரியன் . சூ . 26 . 
நீ . வி .73 . 

நூல் = நூல் வரலாறு . சூ . 3 . 
நீங்கல் = விட்டு நீங்குதல் , பிரிவையுண் சாஸ்திரம் . சூ . 24. எற்று நூல் . சூ . 25 . 
டாக்குந்தொழிலின்றிப் பிரிவை மட் நூறுதல் = பொடியாக்குதல் . சிற.பா .12. 
டுந் தன்னிடத்திலுடைய பொருள் . நூன்முகம் = முகவுரை. நூலுக்கு முகம் 
சூ . 299.387 . 

போற் சிறந்திருத்தல் . சூ . 1 . 


101 . 


சூ . 3. 


ரூ . 12 . 


eal 


கசுது 


நோற் 


நெ 


நே 


S 


நஞ்சம் = நெஞ்சு மார்பு மனம் . அந்தக் 

ப = பல்லோர்படர்க்கை விகுதி . சூ . 327 . 
கரணச்சாட்சி . வி . 40. 124 . 

பகருதல் = கற்பித்தல் . சூ . 39. சொல் 
நெடிய = நெடுமையான் . வி . 121 . லல் . சூ . 390 . 
நெடிலளபெடை = நெட்டெழுத்தளபெ பஃறொடை . யாப் . 60 . 
டுத்தல் . 

பகர்ச்சி = சொல் . சூ . 390 . 
நெடில் = நெட்டெழுத்து . சூ . 65. 129. பகழி = கணை . அம்பு . சூ . 389 . 
நெடுமை , தீர்க்கம் . வி . 4 . 

பகாப்பதம் பிரிக்கப்படாத பதம் . 
நெடும் . வி . 121 . 

சூ . 128. வி . 122 . 
நெட்டுயிர் = உயிர்நெடில் . சூ . 126. பகுதி = முதனிலை . சூ . 133. பிரகிருதி 
( வி . 121. ) 

என்னும் ஆரிய மொழித்திரிவு , அது 
நெய்தல் = ஐந்திணையில் ஒன்று . சூ . 

276 . தன்னியல்பினால் நிற்கையால் பகுதி 
கடல் சார்ந்த இடம் . வி . 220 . 

யாம் . சூ . 133. 134 . 
நெய்யரி = பன்னாடை . சூ . 38 . 

பகுத்தல் = பிரித்தல் . சூ . 28 ) . 
( நெய்யை உருக்கி வடிகட்டும் பொருட்டு இதன் பகுத்துணர்தல் = ஆராய்ந்தறிதல் . 
மேல் விடும்போது சாசமான நெய்யை ஒழுகவிட் பகுபத உறுப்பு = பகுக்கப்படும் பதத் 
கெ கசட்டைப்பற்றிக்கொள்ளும் . ) 

தின் அவயவம் . வி . 123 . 
நருநல் = நேற்று . வி . 25 . 
நெறி - வழி . வி . 95. முறை. சூ . 194. பகுபதம் = பிரிக்கப்படும் பதம் . சூ 

128. 132. வி . 123 . 
199. கடன் . 253 . 

பகை = பகை தொடர்பொருள் . சூ . 298 . 

பக்கம் = விதம் . வகை . பட்சம் . வி . 32 . 
நேரசை . வி . 169 . 

பசு = பசும் . பசுமையான . 70.121 . ( பச் 
நேர் = நேர . வி . 109. உடன் படல் . 

சு , பாசு , பைம் . ) 
427. சமமான . சூ . 16 . 

பசை ஆசை . வி . 95.11 . 
நேர்ச்சி = நட்புப் பொருள் . சூ . 298 . 

பச்சரிசி . வி . 121 . 
நேர்தல் = பொருந்தல் . சூ . 361 . 

பஞ்சி = பஞ்சானது . சூ . 24 . 
நேர்ப = தழுவிக்கொள்வர் புலவர் . சூ . 

படர்க்கை படர்க்கையிடம் . 
427 . 

324. பேசுவோனையும் அவன் முன்னிற் 

போனையும் அல்லாத மற்றப் பொரு 
நை 

ளைக்குறிக்குஞ் சொல் . சூ . 285 . 
நைதல் = பலவீனம் . தளர்ச்சி . வி . 112. படர்க்கைமுப்பெயர் = படர்க்கையிடத் 
தன்மாத்திரையிற் குறுகுதல் . 95 . 

தையுடைய உயிர்திணைப் பெயர் , அஃ 
120 . 

றிணைப் பெயர் . விரவுப்பெயர் என்கிற 
தெ 

மூவகைப் பெயர்கள் . 
நொடி = ஒருமாத்திரையினளவு . சூ. 100 . 

படர்க்கையோர் = படர்க்கையிடத்தோ 
வி . 16. சொல் . சூ . 390 

ரை . சூ . 303 . 
நொடிதல் = சொல்லல் . சூ . 390 . 

படர்க்கைவினைமுற்று = படர்க்கைவினை 

. 
நொய்மை = கனமில்லாதது . இலேசு . 

முற்றுச்சொல் . சூ . 295 . 

படர்ச்சி = நடை . சூ . 46 . 
( எட்றில் ஒன்று . சூ . 386. ) 
நொய்ய = நொய்மையானவை . வி . 125 . 

படர்தல் = எகுதல . 

பரவிப் போகுதல் . வி . 88 . 
( 93. ) 

படலம் = அதிகாரம் . சூ . 4. பலபொருள் 
நோ 

கொண்டது . சூ . 17 . 
நோகுதல் = வருத்தமடைதல் . வி . 82 . 

வருத்தமடைதல் . வி . 82. படாகை = விருது . சூ . 91 . 
நோக்கு = கண் . வி . 37 . 

படாஅன் = உடன்படான் , 
நோக்குதல் பார்க்குதல். வி . 37 
நோற்றல் = பொறுத்தல் . வி . 27 . படி ,படிக்கு , படியாக ,படியால் , வி .164 . 


சூ . 266 . 


நா 


சூ . 435 . 


சூ . 272 . 


கலவான் . 


சூ . 11 . 


22 


கசாகூ 


பதி 


படு . வி . 105.124 . 

பத்தினிற்றுயிர்மெய் = பத்தென்னும் எண் 
படு தொகை . வி . 157. ( W. ) 

ணின் நிலைமொழியினது இற்றிலுள்ள 
படுத்தல் = தாழ்த்திக் கூறுதல் . சூ . 88 . துகர உயிர்மெய்யெழுத்து . சூ . 198 . 
ஆக்குதல் . வி . 124 . 

பந்தனம் = கட்டுதல் . வி . 197.201 . 
படுத்துதல் . வி . 124 . 

பந்தி = ஒழுங்கு . வி . 61 . 
படைக்கலம் = ஆயுதங்கள் . வி . 84 . பயத்தல் = விளைதல் . வி . 145. பயன் . 

. 
பணி = தொழில் . வி . 96 . 

வி . 76 . 
பணிதல் = வணக்கம் . வி . 94 . 

உண்டாக்கல் . வி . 95 . 
பணித்தல் = சொல்லுதல் , உரைத்தல் . பயம் , பயன் = பலன் . சூ . 10. வி . 76. 112 . 
சூ . 431. வி . 95. 133 . 

பயனிலை = பொருள் நிலை . சூ .295 . வி . 129 . 
பணிலம் = சங்கு . வி . 81.137 . பயனுரை = இப்படிச் சொன்னதினாலே 
பணை = பெருமை . வி . 27 . 

வந்தபயன் இது வெனக்காட்டி எழுது 
வயல் . வி . 81 . 

முரை . சூ . 21 . 
பணைத்தல் = பெருத்தல் . வி . 32 . பயனுவமை . வி . 204 . 
பண்டமாற்று = விலை கூறுதல் . சூ . 101 . பயிறல் = சொல்லுதல் . சூ . 41 . 
பண்டம் = பதார்த்தம் . வி . 208 . பரண் = பரணென்னும் பெயர் . சூ . 211 . 
பண்டு , பண்டை = பழமை . வி . 26 . ( காவற்பரண் . ) 
பண்பிற்பகாநிலைப்பதம் . சூ . 135 . பரதன் = பரதராசன் . வி . 89 . 
( செம்மை முதலியவை சொல்நிலையாற்பகுபதம் ; பரத்தல் = விரித்தல் . 372 . 
ஆயினும் பொருள் நிலையாற் பகாப்பதம் . இவை பரத்தை = வேசி . வி . 63 . 
மை விகுதி இன்றி நடக்காததினால் இவ்விகுதி பரவை = கடல்.வி.37 . (பரவுதல் . வி .96. ) 
யையும் பகுதியாக வைக்கும் . 

பரா . வி . 123. ( உ . ) 
பண்பு = குணத்தோடு குணிக்குண்டா பரிசம் = ஊறு . சூ . 386 . 
கும் ஒற்றுமைநயம் , வண்ணம் , வடிவு , 

( வெம்மை , தண்மை , மென்மை , வன்மை , நொய் 
அளவு , சுவை முதலியவைப்பற்றி வ 

மை , சீர்மை , சருச்சரை, பருபருக்கை ஆக : எட்டு ) 
ருவது . சூ . 406. குணம். வி . 76.143 . பரிதல் = விரும்பல் . வி . 86 . 
( ஐம்பொறிகளால் உணரப்படுவது . ) 

பரிதி = சூரியன் . சிற . பா . 3 . 
பண்புத்தற்கிழமை = குண சம்பந்தப் பரியது = பெரிது . ( பரி . வி . 93. ) வி . 121 . 
பொருள் . 

பருகுதல் = உண்ணுதல் . சூ . 40 . 
பண்புத்தொகை = " ப 

ஆகிய " முதலிய பருத்திக்குண்டிகை = பருத்தியடைத்த 
ண்புருபு தொக்கி நிற்பவை . சூ . 152. 

கிரகம் . சூ . 34 . 
406. வி . 154 . 

பருந்தின் வீழ்வு = தலைகீழாக விழுகின்ற 
பண்புருபு , " ஆகிய . " சூ . 406 . 

பருந்தின் வீழ்ச்சி . சூ . 17 . 
பண்புவமை. வி . 204 . 

பருபருக்கை = திண்மை . பருத்துக்கொ 
பதடி = பதர் . வி . 92. சூ . 338 . 

ள்ளல் . ( எட்றிேல் ஒன்று . சூ . 586. ) 
பதப்புணர்ச்சி = சொல்லொடு சொல் கூ பருவ முயற்சி = காலத்தோடு பொருந் 
டுதல் . 

தச் செய்யுமுயற்சி . சூ . 27 . 
பதம் . சூ . 253. 254. 253. எழுத்தாலா பருவரல் = வருந்தல் . சூ . 388 . 
கிய பதத்திலக்கணம் . சூ . 57 . பல = பலவின்பாற்பெயர் . சூ . 240 . 
எழுத்துகள் பிறபொருளைக்காட்டுஞ் பல பொருளொரு சொல் = பல பொரு 
சொல் . 

218 பாதம் . வி . 79. 41 . ளைத் தருகிற ஒரு சொல் . சூ . 431 . 
பதவுரை = சொற்பொருள் . பதப்பொ பலர் = பலர்பாற்பெயர் . சூ .240 . 
ருள் . சூ . 21. 22 . 

பலர்பாற் சொல் = பலரைக்குறிக்குஞ் 
பதி = இடம் . வி . 41 . 

சொல் . 
பதிகம் தொகுத்துச் சொல்லுதல் . பலவகைத்தாது = தோல் , இரத்தம் , இ 

றைச்சி , மேதை , எலும்பு , மச்சை , சுவே 
“ பதிகக் கிளவி பல் வகைப் பொருளைத் 

தநீர் என்கிற ஏழுவகைத் தாதுக்கள் . 
தொகுதியாகச் சொல்லுத நானே . " 


சூ . 268 . 


கஎ O 


UTL 


பிண் 


பொ 


பலவினீட்டம் = பல பொருளின கூட் என் முற்போல்வன பாடவுரை . சூ . 21 . 
டம் . சூ . 300 . 

பாடல் = சொல்லல் . ஓதல் . சூ . 390 . 
பல்லவம் . ஓர்தேசம் . 

பாடு = ஏழன்உருபு . வி . 63. மேன்பாடு . 
பல்லியம் = கீதவாத்தியம் . சூ . 391 . 

வி . 79 . 
விரிந்து தொக்குந்தம்முள் விரவிப்ப வாய்பாடு . சூ . 340. வி . 96 . 
லவடுக்கிவருதல் . 

பாணன் = புகழ்ந்து பாடுவோன்.சூ. 390 . 
பல்லோர் பெயர் = பலர்பாலின் பெயர் . பாணி = கை . வி . 79 . 
278 . 

பாண் = பாட்டு . வி . 81 . 
பவணந்தி = ஓர்முனி. நன்னூலைச் செய் பாண்டிநாடு = பாண்டியனாடு , ரூ . 273. 
தவன் . சிற.பா. 21 . 

239 . 
பவம் = பாவம் . வி . 87. [ 41. ) 

பாண்டில் . சூ . 273 . 

. 
பழஞ்சூத்திரக்கோள் = மேற்கோள் . ஆசி பாதம் = அடி . வி . 95 . 
ரியவசனம் . சூ . 81 . 

பாயிரம் = வரலாறு . சூ . 1 
பழி = நிந்தை . வி . 210. குற்றம் . கொலை . பாராட்டல் = காட்டுதல் . வி . 92. ( பா 
வி . 82 . 

ர் + ஆட்டல் . ) 
பழித்தல் = நிந்தித்தல் . தூஷித்தல் . வி . பார் = பூமி . வி . 121 . 
210 . 

பாலகன் = குழந்தை . வி . 120 . 
பறவை . வி . 96. ( 0. ) 

பாலது [ பால ( பன் ]] = பாற்று , பாலையு 
பறை சாற்றும் பறை . வி . 109 . 

டையது ,தன்மையுள்ளது . வி .93 . [ 35.) 
பனுவல் = செய்யுள் . சூ . 24. 54 . பாலை = ஐந்திணையில் ஒன்று . சூ . 276. நீ 
பன் = பன்னல் . சூ . 217 . 

ரும் நிழலுமல்லாத இடம் . வி . 220. ) 
பன்மைப் பொதுப்பெயர் = உயர்திணைப் 

பால் = பகுப்பு . சூ . 281. ஆண் , பெண் , 
பன்மை , அஃறிணை பன்மைப் 

பலர் , ஒன்று , பல , என்னும் ஐம்பால் 
துப்பெயர் . 

கள் . சூ . 360. 416.342 . வி . 53. ஏழன் 
பன்மையிருதிணை = இருபாற் பன்மை . 

பாவித்தல் = எண்ணல் . வி . 124 . 
பன்மொழித்தொடர் = பலசொற்கள் 

பாவை மார் = பெண்கள் : வி .120 . ( 69. ) 
தொடர்ந்து நிற்பவை . பன்மை பன் பாழ் = பாழ்ங் . வெறுமையான . வி . 121. 
மைப்பால் . சூ . 265.300 .. 

. 

பாறு = பருந்து . சூ . 183 . 
பன்றி = தமிழ்நாடுகளில் ஒன்று . சூ . 273. பாற்று = பாண்மையுடையது . சூ . 57 . 

வி . 93 . 
பன்னரும் = சொல்லுதற்கரிய . சிற . பா . 
21. ( வி . 153. 121. ) 

பான் = முக்காலங்களுக்கும் பொதுவா 
பன்னுதல் = சொல்லுதல் . 

ன வினை எச்சவிகுதி . சூ . 343 . 
சிலவிடத்து பத்து என்றாம் ( உ - ம் . ) 

ஒன்பான் = ஒன்பது , முப்பான் = 
பா , பாவினம் . வி . 184 . 

முப்பது . சூ . 61. 194 . 
பாகதம் = எல்லாநாட்டிலும் வழங்கு 
வது . ( பிராக்கிரதம் . ) 

பி . வி . 96 . 
பாக்கு = முக்காலங்களுக்கும் பொது 
வான வினையெச்சவிகுதி . சூ . 343 . 

பிங்கலம் = பிங்கலந்தை என்னும் நூல . 
பாங்கிற்று = பாங்கினையுடையது . சூ . 

பிணக்கம் = வேறுபாடு . வி . 89 . 
289. ( பாங்கு . வி . 93. ) 
பாசம் = கயிறு . வி . 137 . 

பிணங்கல் = வேறுபடல் . வி . 89 . 
பாசிழை . வி . 121 . 

பிணி = வியாதி . வி . 26 . 
பாடம் = உரைசெய்தற் பொருட்டு எடுத் பிண்டம் = பலதொகைகளையும் உள்ளட 
தெழுதிய மூலம் , " மன்றுபறித்துண் க்கிக்கொண்டு பொதுப்பட நிற்கும் . 
ணேல் , " என்பதை " மண்பறித்துண் பிண்டச் சூத்திரம் . சூ . 20. பிண்டப் 
ணேல் , " எனப்பாடமோது வாருளர் பொருள் . சூ . 316 . 


உருபு . வி . 63 . 


சூ . 287 . 


பி 


சூ . 392 . 


கஎக 


சூ . 177 . 


பின் 

புல 
பிண்டி = அசோகுமரம் . வி . 63 . பின்வருகிலை அணி . வி . 207 . 
பித்த பித்தத்தையுடையவன். வி . 152. பின்னது நிறுத்தல் முறை பிறழாமல்மு 
( 96. 64. ) 

ன்வைக்க வேண்டியதைப் பின்வைத் 
பிர . வி . 123. ( உ . ) 

தல் . சூ . 14 . 

பின்னவன் = மகன் . வி . 93 . 
பிரதி . வி . 123. ( உ . ) 
பிரிநிலை = இடைப்பொருளுள் ஒன்று , பி 

பின்னோன் = வழிநூல் செய்வோன் . சூ .7 . 
ரிக்கும்படி நிற்பது . சூ . 354 . 

பீ 
( உ - ம் . ) சாத்தனே கொண்டான் எ - ல் , 
கொள்தல் வினையாற் சாத்தனில் நினறும் பிறர் 
எல்லோரும் பிரிக்கப்பட்டார் . 

பீலி = மயிற்றோகை . வி . 208 . 
பிரிப்பு = பிரிநிலை. சூ . 353. 351.355 . 

பீழை = துன்பம் . 
பிழைபாடு = தப்பு . சூ . 42 . 

பு 
பிளிறல் = ஒலித்தல் . சூ . 391 . 
பிற = சொல்லாதொழிந்தவை . சூ . 45. புகறல் = புகலல் . சூ . 390. ( புகல் + தல் . 

வி . 38. ) 
பிறல் = ஆசிரியவசனம் . சூ . 23 . 

புகுதல் = உட்பிரவேசித்தல் . வி . 72 . 
பிறப்பு = எழுத்துகளின் பிறப்பிலக்கண புடை = சார்பு , எல்லை.சூ . 8 , ஏழன் உரு 
ம் . சூ .57.74 . வி . 18. ( J. ) ஓர் வாய் 

பு . வி . 63 . 
பாடு . வி .173 . 

புடைநூல் = சார்புநூல் . சூ . 8 . 
பிறமுதல் = ஒன்றை மற்றொன்றாகச்சொ புடைபெயர்ச்சி = அசைவு . 
ல்லப்படுதல் . 425 . 

புணரி = கடல் , வி . 27. 86. ( வி . 96. ) 
பிறர்தம் மதம் மேற்கொண்டு களைவு = புணரியல் = பதங்கள் ஒன்றோடொன்று 

பிறர்மதத்தை அங்கிகரித்துத் தள்ளிவி புணரும் ஆறு உணர்த்துவது . ( வி . 
டுதல் . சூ . 11 . 

153. ) 
பிறர்நூற்குற்றங்காட்டல் = பிறருடைய புணர்ச்சி = புணர்ப்பு. சந்தி . சூ . 151. ( வி . 
நூலிலுள்ள குற்றங்களை எடுத்துக்காட் 96. ) விகாரம் இயல்பு என இருவகை . 
தெல் . சூ . 11 . 

வி . 19. விகுதி பதம் உருபு என மூன்று 
பிறர் ஏன் முடிந்தது தானுடன்படுதல் வகையும் ஆம் . 
பிறலிலே சொல்லப்பட்ட விகுதிக புணர்தல் = கூடுதல் . சூ . 90 . 
ளுக்குத் தான் சம்மதப்படுதல்.கு . 14. புணை = மரக்கலம் . வி . 96. 
பிறவி = பிறப்பு . வி . 95. 96 . 

புண்டரீகம் = தாமரை. வி . 79. 08 
பிறவிடைநிலை = வேறு இடைநிலை , அதா புதியனபுகுதல் = முற்காலத்தில் இல்ல 
வது விகாரப்படல் . 

ன சில பிற்காலத்திலக்கணமாதல் . சூ . 
பிறவினை = பிற கர்த்தாவின் தொழில் . வி . 

புதுமை . சூ . 389 . 
பிறழ்தல் = மயங்குதல் . சூ . 451. 32 . புரத்தல் = பாதுகாத்தல் . வி . 79 . 
பிறன் கோட்கூறல் = தன்னலின் பிறனது புரத்தின் = உடம்பினுள்ளிருக்கின்ற . 

கோட்பாட்டைச் சொல்லுதல் . சூ .14 . 25. ( புரம் = சரீரம் . ) 
பிறிதின் கிழமை = தன்னில்வே றாயது . சூ . புரவி = குதிரை . வி . 153 . 
306. வி . 62 . 

புரிதல் = செய்தல் . வி . 157 . 
பிறிது = மற்றையது . பிறர்மதம் . சூ . 11. புரை = புரைய . வி . 109 . 
( பிற . வி . 93. ) 

புரைதல் = போலுதல் . சூ . 156 . 
பிறிது விதி = எய்தியது விலக்கும்விது. புலப்படுத்தல் = உணரச்செய்தல் . வி . 
பிறிதொடுபடா அன்றன் மதங்கொளல் = 210 . 
பிறர் மதத்தோடு கலவாதவனாகித்தன் புலமை = கல்வி . சூ . 28 . 

28. 5 
மதத்தைத் தான் ஆண்டு கொள்வது . புலம்பல் = அழுதல் . சூ . 313 . 

புலவன் = அறிவுடையோன் . சூ . 276. ( வி . 
பின் = ஏழன்உருபு . வி . 63 . 

93 ) . 


462 . 


103 . 


ச 


சூ . 11 . 


கஎ 2 


சூ . 229 . 


புன் 

பெய 
புலன் , புலம் = அறிவு . வி . 156. திசை . இ 
டம் . வயல் . ஐம்புலன் . வி . 34. 218 . 

பூ 
376 . 

பூ . சூ . 30 . 

பூகம் = கமுகமரம் . வி . 110 . 
புலுதம் . வி . 14 . 
புல்லல் பொருந்தல் . கொண்டு முடி பூங்குழல் . வி . 157 . 
தல் , சூ . 246. 319 . 

பூசல் . வி . 96. ( 0. ) 
புல்லிதம் = புறவிதழ்.வி . 60 . 

பூட்டு வில் . சூ . 456. பூட்டு விற்பொருள் 
புல்லியன் = புன்மையுடையோன் . வி . 

கோள் . 
117.93 . 

பூண் = ஆபரணம் . வி . 125 . 
புவி = பூமி . வி . 70 . 

பூத்தல் = மலர்தல் . வி . 82 . 
புழுங்கல் = புழுங்கற்கறி , சோறு , பயறு . பூகனை = மொக்குள். ( பூ + நனை . ) வி .114 . 

பூந்தடம் . சூ. 200 . 
புள் = பறவை . வி . 17. சூ . 381 . பூப்பெயர் பூவென்னும் பல பொரு 
புள்ளி = மெய்யெழுத்திற்குரிய புள்ளி.. ளொரு சொல் . சூ . 200 . 
சூ . 89. ஒற்றெழுத்து . 

பூழி = தமிழ் நாடுகளில் ஒன்று . சூ . 273 . 
புறச்சுட்டு . வி . 5 . 

பூழ் = காடை . வி . 30 . 
புறத்திலக்கணம் = எழுத்தாலாகிய பதம் , 
பிறபொருளைத் தருகின்றமையால் புற பெண்டீர் = மனைவி . வி . 62 . 
த்திலக்கணம் . சூ . 57 . 

பெண்ணெழுத்து = நெடில் . 
புறப்பாட்டெல்லை வேறுமொழியினி 

பெண்பாற்பெயர் = உயர்திணை பெண் 
டம் . 
புறப்பொருள் . சூ . 220 . 

பால் பெயர் . சூ . 277. வி . 52. ( s . ) 
புறமொழி = புறத்து வருகிற சொல் . சூ . 

பெண்மை = பெண் தன்மை . சூ . 264 . 
411. புறப்பொருள் . சூ . 220 . 

பெண்மை முதற் பெயர் . பெண்மைச் 
புறம் , புறன் = இடம் . பக்கம் . புறத்தால் 

சினைப்பெயர் . சூ . 283 . 
வருபெயர் . சூ . 276. ஏழன் உருபு . வி . 

பெண்மைச்சினை முதற் பெயர் . சூ . 283 . 
63 . 

பெண்மை முறைப்பெயர் . சூ . 283 . 
புறவுரை = நூல் சொல்லிய பொருள் அல் பெயரியல் = பெயர்ச் சொற்பொருளை 

லாதவைகளைச் சொல்லுதல் . சூ . 1 . விளக்குதலால் பெயரியல் . ( சூ . 258 
புறனடை , புறநடை = [ புறன் + நடை . சூ . 319. ) 
210. அல்லது புறன் + அடை . சூ . 204. பெயரினெச்சம் = அகரவீற்றுப் பெயர்க் 
அல்லது , புறம் + நடை . சூ . 219. ] 

குறைவு . சூ . 167 . 
வேறு விதமான நடக்கை, அல்லது பெயரெச்சம் பெயரெச்ச வினைச் 
புறத்து அடையாய் வந்தது . சூ . 20 . சொல் . சூ . 322 . 
புறன் 

அழிதல் = மற்றவரை நிந்தித்துப்பே பெயரைக் கொண்டு முடிபவை . சூ 
சுதல் . வி . 78 . 

340. வி . 143. 87 . 
புற்கம் = சிறுமை . வி . 140 . 

பெயர் எஞ்சு கிளவி . 
புனல் = கடல் . வி . 64 . 

" காலமும் வினையும் தோன்றிப் பாறோன்றது 
புனனாடு = புனல் நாடு . தண்ணீருள்ள தே பெயர்கொன் ஞம்மது பெயர் எச் சம்மே . " ( அகத் . ) 
புனிதம் = பரிசுத்தம் . 

பெயர்ச் செவ்வெண் = பெயர்களிடத் 
புனை = அலங்கரிக்கப்பட்ட . சூ . 56. ( வி . தேவரும் செவ்விய எண்ணிடச்சொ 
153. ) 

ல் . சூ . 360 . 
புனைந்துரை = அலங்கரித்துச் சொல்லல் . பெயர் = எழுத்துகளின் பெயரினிலக்க 

ணம் . சூ . 57 . 
புன்மை = கீழ்மை . வி . 157. ( புல் + மை . பெயர்ப்பகாப்பதம் . சூ . 131 . 
வி . 96. ) 

பெயர்த்தொகை = இரண்டு பெயர்கள் 
சம் . தஞ்சாவூர்சீமை . தமிழ்நாடுக சேர்ந்து நிற்பவை . சூ . 152. பெயரின் 
ளில் ஒன்று . சூ . 273 .. 

கண்ணே தொக்க தொகை . 


கஎங 


பொரு 


சூ . 368 . 


. 


பொக 


436 . 


பொது 
பெயர்ப் பகுபதம் = எட்டு வேற்றுமைக பொதுவியல் = பெயர் , வினை , இடை, 
ளிலொன்றையேற்று வருவது . 

உரி என்னும் நால்வகைச் சொற்களின் 
பெய்தல் = ஏற்றுதல் . வி . 208. திணித் ஒழிபையும் பொதுமையையும் உணர் 
தல் , போடுதல் , பொழிதல் . வி . 95 . த்தி நிற்றல் . ( சூ . 393-460 . ) 
பரும் = பெரிய . பேர் . வி . 121 . பொதுவெழுத்து = ஆரியத்திற்குந் தமி 
பெற்றம் = பசு . சூ . 273 . 

ழுக்கும் பொது வெழுத்து . சூ . 274 . 
பெற்றி = குணம் . தன்மை . சூ . 280 . 

பொதுளல் = நெருங்கள் . தழைத்தல் . 

பொம்மென = ஒலிக்குறிப்பு . வி . 114 . 
பேகன் = தவளை ஆண் . சூ . 91 . 

பொய்கை = குளம் . வி . 110 . 
பேடு = அவி . சூ . 264 . 
பேணுதல் = காப்பாற்றுதல் . வி . 30 . 

பொய்த்தல் = பொய் சொல்லல் . வி . 40 . 
பேதை = பேதைமையுடையவள் . 

பொரிதல் = பொரிந் திடுதல் . வி . 41 . 
பெண் . சூ . 388 . 

பொருட்டு = நிமித்தகாரணப் பொருள்.. 
பேதைப்படுக்கல் = பேதைமை ஆக்கல் . 

சூ . 298. வி . 60 . 
வி . 124 . 

பொருட்டுப்பொருள் . வி . 60.140.164 . 
பேதைமை . வி . 94. 96 . 

பொருட்புணர்ச்சி = பதத்தோடு பதஞ் 
பேர் = பெரிய , பெரும் . வி . 121. 219 . சேருஞ்சேர்க்கை . 
பேர்தல் = போகல் . வி . 82. பேர்ந்து = பாருணிலை 

விரைவு , வெகுளி, உவ 
போய் . 

கை , அச்சம் , அவலம் முதலாகிய பொ 
பேறு = பெறுதல் . வி . 89.96 . 

ருணிலைகள் . 

பொருண்மை = பொருள் கொள்ளும் 
பை 

தன்மை . சூ . 427. ( வி . 94. ) 
பைம் பசுமையான . வி . 93.121 . 

பாருதல் = சண்டைசெய்தல் . வி . 27 . 
பொ 

பாருநர் = கூத்தாடிகள். ( வி . 95.) 
பொங்கு = பொங்குதல் . வி . 82 . பொருநுதல் = ஒத்தல் . ஒருவர் மற்றொ 
பொச்சாப்பு = மறப்பு . சூ . 384 . 

ருவர் போல வேடங்கொள்ளும் பொ 
பொத்தல் = மூடுதல் . சூ . 290 . 

ருநர் தொழில் . சூ . 208 . 
பொதியில் = பொதுவில் . 

பொருந்தல் = ஒன்றுதல் . அமைதல் . 
பொது = பலவற்றினை யேற்பது . சூ . 275 . 

பொருவு = உவமை . ஒப்பு . வி . 153 . 
பொதுச்சாரியை = விகுதி , பதம் , உருபு 

பொருள = பொருளன = பொருளையுடை 
என்கிற மூன்று புணர்ச்சிகளிலுந் தனி யன . வி . 34. 93. சூ . 272 . 
மொழிகளிலும் வருதல் . சூ . 244 . பொருளணி . வி . 202 . 
பொதுச்சீர் . வி . 176 . 

பாருளாகுபெயர். வி . 162 . 
பொதுப்படக்கூறல் பொதுவாகச் பொருளாசிரியர் = நூலுக்கு அர்த்தஞ் 
சொல்லல் . 

செய்பவன் . 
பொதுப்பெயர் = இருதிணைக்கும் உரிய பொருள் = பெயர்ப்பொருள். சூ . 291 . 
பொதுப் பெயர் . சூ . 282. 159. விர பொருட்பெயர் . 276. அர்த்தம் . சூ . 
வு பெயர் . 

10. வி . 214. 217 . 
ஓர் இனத்துக்கெல்லாம் உரியது .வி .48 . பொருள் ஐந்து = எழுத்து , சொல் , பொ 
பாதுமை = பொதுத்தன்மை . சூ . 400 . ருள் , அணி , யாப்பு . ( சிற . பா . 10. ) 
பொது மொழி ஒருகால் ஒருபொருளை பொருள் கோள் = அந்வயம் , சொற் 
யும் ஒருகால் பலபொருளையுந் தருகிற கள் பொருளைக் கொள்ளுங்குணம் . சூ . 
பொதுச்சொல் . சூ . 259 . 

452. 460. ( வி . 96. ) 
பலபொருள்களை யுணர்த்தும் பொ பொருள் மயக்கம் = பிறிதொன்றன் பொ 
துச்சொல் . சூ . 17 . 

ளொடு தன் பொருள் விடாது தலைம 
பொதும்பர் = சோலை . வி . 63 . 

யங்குதல் . சூ . 317 . 


239 . 


கச 


மங் 


மலா 


11 . 


கு . 115 . 


சூ . 12 . 


( உ - ம் .) கோட்டின் கண் குறைத்தான் = மச்சை = மூளை . சூ . 268 . 

கோட்டைக் குறைத்தான் . 
பொலி = தூற்றாநெல்லின் குப்பை . சூ . மடக்கு மடக்கணி . வி . 197 . 

மஞ்ஞை= மயில் .சூ . 454 . 
316 . 
பொழிப்பு . யாப் . 41 . 

மடந்தை = பெண் . சூ . 277 . 

மடல் = இலை . வி . 152 . 
பொழிப்புரை = தொகுத்துரை. சூ . 21 

. மடற்பனை = மடற் கொண்டபனை . 

டபனை . சூ .33 . 
பொழில் = சோலை. வி . 64 . 

மடி = சோம்பல் . வி . 95 . 
பொழுது = காலம் . சூ . 416 . 

மண்ணாங்கட்டி . வி . 124. ( s . ) 
பொறி = ஐம்பொறிகள் . வி . 120. சூ .376 . 

மதம் = மனத்தின் கொள்கை . சூ . 
பொறை = பாரம் . வி . 96. பொறுமை . 

மதி = புத்தி . வி . 125. மாதம் . சூ . 276. = 
சூ . 27.388 . 

திங்கள் . வி . 157 . 
பொற்பு = அழகு . வி . 93 . 

இடைச்சொல் . சூ . 372. 444 . 
பொன்றல் = சாதல் . வி . 82 . 

மதியம் = சந்திரன் . வி . 63 . 
போ 

மது = தேன் . வி .79 . 
போ . வி . 81 . 

. 
மந்தி = குரங்கு . வி . 389 . 

மயக்கம் = இணக்கம் . கூடுங்கூட்டம் . சூ . 
போக்கல் = போகவிடுதல் . வி . 103. 110. 113 . 
போது = பூ . அலர் . வி . 110. சூ . 368. மயங்கல் = கூடல் . 

பொழுது , வினைப்பகுதி . வி . 125 . வரம்புகடந்து வருதல் . சூ . 444 . 
போர் = நெற்போர் . யுத்தம் . வி . 23 . இணங்குதல் . 
[ பொரு . வி . 96. ) 

மயங்கவைத்தல் = இதுவோ அதுவோ 
போர்த்தல் = மூடுதல் . வி . 29 . 

எனத் துணியப்படாமற் சொல்லல் . 
போலி . வி .17 . சூ .57.122 . 123.239.267 . 
முதற்போலி முதலிலே ஒரெழுத் மரபு = தன்மை . சூ . 7. பழமை . சூ . 
துக்கு மற்றோரெழுத்து வந்து மாறி 

275. ( ஆக்கப்பாடின்றி பழைமையாக 
ஒத்து நடப்பது . சூ . 123 . 

இருப்பது . ) வழி.சூ. 416.429.வி .163. 
இடைப்போலி = நடுவிலே மற்றோரே 

மரப்பெயர்கள் . வி . 161 . 
ழுத்து வந்து ஒத்து நடப்பது . சூ .123 . மரியாதைப்பன்மை . வி . 138. சூ . 420 . 
124 . 

மருங்கு = இடம் . சூ . 450 . 
கடைப்போலி = கடையிலே மற்றோரே 

மருதம் = ஐந்திணையில் ஒன்று . சூ 
ழுத்து வந்து ஒத்து நடப்பது . சூ .122 . 

வயலும் வயல் சார்ந்த இடமும் . வி .220 . 
போலுதல் = ஒத்தல் . வி . 76 . 

மருத்து . வி . 26 . 
போல் , போல . வி . 109 . 

மருவுதல் = வருதல் . சூ . 174. தழுவுதல் . 

வி . 133 . 
போற்றுதல் = காத்துக்கொள்ளுதல் , எ 

மருளல் = மயங்குதல் . வி . 113 . 
ண்ணுதல் . சூ . 9. வி . 35 . 

மருள் = மயக்கம் . வி . 39 . 

மரூஉ = மரூஉமொழி . இலக்கணமில் 
மஃகான் = மகரக்குறுக்கம் . சூ . 60.61 . லாமற் சொல்லைக் குறைத்துப் பெரி 
99. வி . 15. ( L. ) 

யோரால் வழங்குஞ்சொல் . சூ . 239 . 
மக = குழந்தை . வி . 23 . 

( மருவுதல் . ) 
மகடூஉ = பெண் . சூ .277 . 

ஒருவர் செய்ய வேண்டாது தானே திரிந்துஞ் 
மகரக்குறுக்கம் = தன்மாத்திரையிற்குறை சிதைந்தும் நிற்பதொரு செய்கை , 

ந்த மகரம் . சூ . 96. வி . 15. ( L. ) மரை = தாமரை . சூ . 156. வி . 42 . 
மகிதலம் = பூமி . வி . 64 . 

மலங்கு = விவாங்கு . வி . 152 . 
மகிழ் = ஓர்மரம் . வி . 152 . 

மலர் = அலர் . பூ . ஒருவாய்பாடு . வி . 173 . 
மகிழ்தல் = சந்தோஷித்தல் . வி . 85 . மலாடு = மலைநாடு ( மலையமாநாடு . சூ . 
மங்கலம் = சுபமாகிய சொற்களைச் சொ 239. ) மலையாளம் . தமிழ்நாடுகளில் 
ல்லுதல் . சூ . 267 . 

ஒன்று . சூ.வி. 3 . 


276 . 


கஎரு 


மாட் 


மிக் 


சூ . 276 . 


சூ . 365 . 


மலி = நிறைந்த . சூ . 56. ( வி . 153. ) மாட்டெறிந்தொழுகல் = இது இதற்கும் 
மல்குதல் = நிறைதல் . சிற . பா . 1 . ஆம் என மாட்டுதல் . இதுவும் அது 
மல்லல் = செழிப்பு. வி . 119 . 

வென எடுத்தெறிந்து போதல் . சூ . 14 . 
மறம் = வறுமை . வி . 60. வீரம் . சூ . 354. மாண் = மாட்சிமை . வி . 156 . 
மறவன் = பாலை நிலத்தான் . படைவீரன் . மாண்பு . வி . 96 . 

மாதர் = பெண்டிர் . வி . 114 . 
மறவி = மறந்து செய்யுங்குற்றம் . சூ . 384. மாதவி = வசந்தகாலமல்லிகை . வி . 110 . 
மறித்தல் = தடுத்தல் . வி . 79 . 

மாது = பெண் . வி .277 . 
மறிநிலை . வி . 198. ( மறிதல் . வி . 153. ) மாதோ = அசைநிலை . வி . 81.116 . 
மறுகுதல் = மயங்கல் . வி . 133 . 

மாத்திரை = அளவு . மிதம் . மட்டு . வரை . 
மறுதலை = எதிரி . சூ . 53 .. 

எழுத்தின் அளவிலக்கணம் . சூ . 57 . 

99.100 . வி . 16 . 
மறுத்தல் = நீக்கல் . இல்லையெனல் . வி . 

மாந்தர் = மனிதர் . வி . 5 . 
81.209 . 

மாயம் = மாய்கை . வி . 120 . 
மறை = எதிர்மறுத்தல் . சூ . 427. இரகசி 

மாய்தல் = கெடுதல் . சூ . 229 . 
யம் . வி . 109 . 

மாய்த்தல் = கெடுத்தல் . 
மறைதல் . சூ . 387 . 

மாரி = மழை , மேகம் . வி . 70.95 . 
மற்று = இடைச்சொல் . 

மார் , உயர்திணைப் பன்மைப் படர்க்கை 
மற்றையது . சூ . 366 . 

விகுதி . சூ . 327 . 
மற்றொன்று விரித்தல் = சொல்லத் தொ மார்பு = நெஞ்சத்தால் வருபெயர் . சூ . 
டங்கியது சிறுக மற்றொன்றை இடை 276 . 

யிலே விரித்துச்சொல்லுதல் . சூ . 12. மாலை = பலவற்றால் தொடுத்த தொடை . 
மனக்கோட்டம் = மனக்கோணல் . சூ .25 . வி . 212 . 
மனை = வீடு . வி . 125 . 

மாள = 

இடைச்சொல் . சூ . 375 . 
மனையாட்டி = மனைவி . சூ . 298. ( மனை + மாளுதல் = இறத்தல் . வி . 81 . 
ஆள + தி . வி . 93. ) 

மாறு கொளக்கூறல் = முன் சொன்னதற் 
மன் = பெரும்பான்மை . சூ . 165. மிகுதி . குப் பின் சொல்லுவது விரோதப்படச் 
சூ . 252. 184. 304 . 

சொல்லல் . சூ . 12 . 
( சிறுபான்மை ஒவ்வாத . ) 

மாறுகோள் = விரோதமாகக் கொள்ளல் . 
இடைச்சொல் . சூ . 364 . 

11 . 
மன்மகன் = அரசனுடைய குமாரன் . கு . மாறுதல் = மயங்குதல் . சூ . 121 . 

மாறுபடு புகழணி . வி . 210 . 
மன்றல் = கலியாணம் . 389 .. 

மாற்றம் = சொல் . சூ . 390 . 
மன்னுடைமன்றம் = இராசசபை . சூ .53 . மாற்றான் = சத்துரு . வி . 23 . 
மன்னுதல் = நிலை பெறுதல் . சூ .53 . வி .86 . மான . வி . 109 . 
மன்னோ = அசைநிலை . வி . 94 . 

மானல் = ஒத்தல் . சூ . 223 . 

மான் = மிருகத்தின் பொதுப்பெயர் . வி . 
IDT 

157 . 
மா = குதிரை. வி . 65. இடைச்சொல் . 

சூ . 371. பெரிய . 
மாக்கள் . வி . 69 , 

மிகல் = அதிகரித்தல் , சூ . 170. 178. 388 . 
மாசு = குற்றம் . வி . 39 . 

மிகுதி = மிகுதிப் பொருள் . சூ . 364. வீண் 
மாடம் மாளிகை. 
கை . சூ.55.வி .63 . 

பெருமை . வி . 23. பெருமை . வி . 109 . 
மாடா = மாடனே . சூ . 158 . 

389 . 
மாடு = மாட்டு . வி . 63 . 

மிகைப்படக்கூறல் 

அதிகப்படச் சொ 
மாட்சி = அழகு . பெருமை . சூ .4.13.26 . ல்லல் . சூ . 12 . 
( வி . 96. ) 

மிகையொற்றுமைஉருவகவணி . வி . 205 . 
மாட்டு . வி . 125 . 

மிக்குமுடிதல் . சூ . 158. 92 . 


37 . 


கஎசு 


சூ . 71 . 


ருபு . வி . 63 . 


345 .. 


முடி 
மிக்கோன் = உயர்ந்தவன் . சூ . 448 . முடித்துக்காட்டல் = தான் சொல்லிய 
மிசை = மேல் . சூ . 90. 96. 149. வி . 63 . இலக்கண விதிகள் இருக்கும்படி இல 
162 . 

க்கியங்களை முடித்துக்காட்டல் . சூ .14 . 
( மிசைத்தே = மிசை + த்து + ஏ . வி .93 . முடிந்தது முடித்தல் = சொல்லி முடிந்த 
111. ) 

தைத் தொகுத்து முடித்தல் . சூ . 14 . 
மிடறு = கண்டம் . சூ . 75 . 

முடிபு = சொல் பொருள் முடிவு . சூ . 7 . 
மிதிலை = ஒர்தேசம் . வி .81 . 

முடிவிடங்கூறல் = தான் சொல்லும் இல 
மியா = முன்னிலை இடைச்சொல் . 

க்கணத்திற்கு இலக்கியம் தோன்றும் 

இடத்தைச்சொல்லுதல் . சூ . 14 , 
171 . 
அசைச்சொல் . சூ . 93. 372 . 

முடை = கந்தம் . வாசனை . வி . 93 . 
மிழற்றல் = பாடுதல் . வி . 81 . 

முதலெழுத்து = சார் பெழுத்துக்குக் 

காரணமான தலைமையான வெழுத்து . 
மிளிர்தல் = கதிர்வீச்தல் . வி . 31 . 
மின் = மின்னல் . சூ . 217 . 

முதல , முதற்று . வி . 93 . 
பன்மை முன்னிலை ஏவல் வினைமுற்று முதல் = ஆதி . சூ . 91. 95. 58. ஏழன், உ 
விகுதி . சூ . 337 . 
மீ 

அடைமொழிகளைக் கொள்ளும் பெயர் . 

வி . 444. 282. 283 . 
மீ = மேல் . சூ . 81. 173 . 

முதல்வினை = கர்த்தாவின் தொழில் . சூ . 
மீகண் = கண்ணினது மேலிடம் . சூ . 178 . 
( இலக்கணப்போலி . ) 

முதற்கருவி = செயப்படு பொருளோ 
மீக்கூற்று = புகழ்மேலாகிய சொல் . சூ . டொற்றுமையுடையது . 
178 . 

முதற்காரணம் = ஆதிகாரணம் . சூ . 58 . 
மீந்தோல் = மேற்றோல் . சூ . 178. வி . முதற்குறிப்பு = ஒருபாட்டிலே முதல் நி 
154.) 

ற்குஞ் சொல்லைமாத்திரங் குறித்ததும் , 
மீளுதல் = திரும்பிப்போதல் . வி . 82 . ஒரு சொல்லில் முதல் நிற்கும் எழுத் 

தைமாத்திரங் குறித்ததும் . சூ . 269 . 

முதற்குறை . வி . 41 . 
முகத்தல் = முகத்தலளவை . வி . 409. முதற்பெயர் = முதலைப் பற்றி வரும் பெ 
மொண்டுகொள்ளல் . வி . 89 . 

யர் . கு . 282 . 
முகத்தால் = உறுப்புகளால் . சூ . முதற்பொருள் = ஆதிகாரணப்பொருள் . 
முகவுரை = நூலுக்கு முகம்போலச் சிறந் முதனாவிளிம்பு = அடிநாவின் ஓரம் . சூ . 
திருப்பது . முன்னுரைக்கப்படுவது . 77 . 

முதனிலை = எழுத்துகள் மொழிக்கு மு 
முகில் = மேகம் . வி . 63 . 

ன்னிற்கும் இலக்கணம் . சூ . 57. பகுதி . 
முக்காலம் = இறந்தகாலம் , எதிர்காலம் , வி . 71 . 
நிகழ்காலம் என மூன்று நேரம் . வி .78 . முதனூல் = ஆதிநூல் . சூ . 56 . 

. 

முத்தகுதி = மூன்று தகுதிவழக்கு . சூ .267 . 
முக்குடை = பொன் மணி முத்து இவைக முந்நீர் = கடல் . சூ . 391 . 

ளாலாகிய குடை . சூ . 258. 343 . முப்பான் ஏழ் = முப்பத்தேழு . சூ . 61 . 
முக்கூற்று = ஒருவன் , ஒருத்தி , ஒன்று என் மும்மை = மூன்று . சூ . 4 . 

கிற மூன்று பால்கள் . சூ . 331 . முயற்சி = நால்வகைத்தொழில் . சூ . 72 . 
முச்சகம் = மூன்று உலகம் . சூ . 258 . முயால் = முசல்.வி . 63 . 
முச்சுட்டு = அ , இ , உ என்னும் மூன்று முயிறு = மந்தி . 
சுட்டிடைச்சொல் . சூ . 163 . 

முரசம் = முரசு = பறை . சூ .391 . 
முடத் தெங்கு முடங்கிய தெங்கு . முரண = மாற . சூ . 324 . 

முரணுதல் = திரிக்குதல் . சூ . 194. மாறு 
முடிதல் = சாதல் . வி . 103 . 

தல . சூ .324 . 


ரூ .54 . 


சூ . 1 . 


சூ . 423 . 


35. சூ . 


23 


கஎஎ 


முற் 


109 . 


தல் . கு . 


கு 


மூவ 
முரண் , முரணு தல் = விகாரப்படுதல் . முற்றேல் = முற்று ஆகின் . ( முற்று + ஏல் . ) 
யாப் . 36 . 

சூ . 341 . 
முரண் கொள் சிந்தை = மாறுதலுள்ள ம முனிவு = வெறுப்பு . சிற . பா . 37 . 
னம் . சூ . 31 . 

முனைவன் = கடவுள் . சூ . 6 . 
முரள் = இப்பி . சூ . 378 . 

முன் = ஏழன்உருபு . வி . 63 . 
முருக்குதல் = கெடுத்தல் . சூ . 25 . முன்மொழிந்து கோடல் = முன் ஒரிடத் 
முருந்து = இறகின் அடியிற்குருத்து . வி . தொன்றைச் சொல்லிப் பின் வேண்டு 

மிடத்து அதனை எடுத்துக்கொள்ளு 
முல்லை = ஓர் பூ . வி . 76. ஐந்திணையில் 

14 . 
ன்று . சூ . 27. காடுங் காடுசார்ந்த இ முன்னதி னுணர்தல் = குறிப்பினாற் பொ 
டமும் . இது இடைநிலம் . வி . 220 . 

ருளறிதல் . சூ . 449 . 
முழக்கு = ஓசை . சூ . 391 . 

முன்னம் = எண்ணம் , குறிப்பு . சூ . 449 . 
முழங்கல் = ஒலித்தல் . சூ . 391 . 

வி . 209 . 
முழுமதி = பூரணசந்திரன் . சூ . 258 . 

முன்னிலை = முன்னிலையிடம் . 324. 266 . 
முழை = குகை , மலையினுட்குகை . 

282. 285.330 . 
152 . 

முன்னிலைச்சொல் = முன்னிற் பவனைக் 
முறுவல் = நகை . சிரிப்பு . முறுவலித்தல் . 

குறிக்குஞ்சொல் . 
வி . 76 . 
முறை வரிசை , ஒழுங்கு . சூ .71 . மு 

முன்னிலைப் பொருள் = முன்னிலையிடப் 
றை நிரனிறை . சூ . 79 . 

பொருள் . 
முறைப் பெயர் = முறைமையைப் பற்றி முன்னிலையசை முன்னிலையிடத்து வரு 

கிற அசைச்சொல் . சூ . 372 . 
ரும் பெயர் . சூ . 282 . 
முறைமைப் பொருள் சூ . 298 = எழுத் 

முன்னிலை யேவலொருமை = 

ருமை = முன்னிற் 
துக்கள் முன்பின்னிற்குமுறையிலக் 

கின்ற ஒருவனைப்பார்த்து ஏவுதல் . வி . 
கணம் . சூ .57 . 
முறையடைதல் = ஒன்றையொன்று வி முன்னிலை யேவல்வினை = முன்னிற்பவ 
சேடித்து வருதல் . 444 . 

னுக்குக் கட்டளையிடுந்தொழில் . வி . 

84 . 
முறையின்வைப்பு = அதிகாரமுதலான முன்னின்ற மெய்திரிதல் = முன்னிருந்த 
வைகளைக் காரணகாரிய 

முறையாக 

மெய்மற்செரு மெய்யாகவிகாரப்படு 
வைத்தல் . சூ . 13 . 
முற்றல் = பழுத்தல் . வி . 124 . 

தல் . சூ . 136 . 
முடித்தல் . வி . 81 . 

முன்னுருவு = பழையவடிவம் . சூ . 89 . 

மூ 
முற்றிழாய் = பூரணமான ஆபரணங்களை 
யுடையவளே . ( முற்று . 153. இழை . 

மூக்கறிவு = கீழ்ப்போன இரண்டறிவுக 
வி . 64. 157. ) 

ளேயன்றி மூக்காற் கந்தத்தையறிதல் . 
முற்று = முடிவு . முற்றுகரம் . சூ 
முற்றுவினை . சூ . 167. 171. 397. 415. மூக்கு = நாசி . சூ .74.75.376 . 379 . 
இடைச்சொல்லின் பொருளில் ஒன் மூங்கையான் = ஊமையன் . வி . 145 . 
று . சூ . 353 . மூட்டுதல் = எழுப்புதல் . வி . 81 . 

391 . 
(" தமிழ்நாட்டு மூவேந்தரும் வந்தார் ; எல்லாரும்வச் மூதூர் = பழமையான ஊர். 
தார் . " எ - து முற்றுப் பொருளில் வந்த உம் . ) 

( வி . 121. ) 
முற்றுத்தொடர் = தெரிகிலை தெரியாநிலை மூரல் = பல் . வி . 109 . 
யாகிய முற்றுத்தொடர் . சூ . 322.323 . மூர்த்தி = உருவம் . கடவுள் . சிற . பா . 5 . 

மூவழி = முதல் இடை கடை . 
முற்றும்மை = முழுவும்மை . சூ . 358 . 156 . 
முற்று விகுதி = முடிந்த சொல்லின் கடை மூவறிவுயிர் = கறையான் எறும்பு முதவி 

யவை : சூ .379 . 


84 . 


முடிதல் . 


164 . 


சூ . 379 . 


152 . 


ரூ . 95 . 


கஎவு 


மேவ 


யாங் 


சூ .339 . 


50 . 


மூவறுமொழி = பதினெட்டுப் பாஷைக மேவல் = பொருந்தல் . கு . 75. பிறத்தல் . 
ள் . சிற . பா . 7. சூ . 273 .. 

சூ . 85.101 . 
மூவிடத்தன = மூன்றிடங்களுக்கும் பொ விரும்புதல் . வி . 210 . 
துவாகின , மூன்றிடங்களிலும் வரும் . மேவிடல் = உண்டாதல் . சூ . 85. ( வி . 

124. ( G. ] ] 
மூவிடம் = தன்மை , முன்னிலை படர்க் மேளம் = ஒர்வாத்தியம் . வி . 120 . 
கை . சு . 142. 266 . 

மேற்கோள்= ஆசிரியவசனம் . ரூ . 9. உ 
eyமூவினம் = வல்லினம் , மெல்லினம் , இ 

தாரணம் . கு . 

21 . 
டையினம் . சூ . 239 . 
மூவொன்பான் = இருபத்தேழு . ரூ .324 .. 

மை = மசி . கறுப்பு . நிலமை . 
மூழ்குதல் = முழுகுதல் . வி . 41 . 

ஓர்விகுதி . வி . 94 . 
மூளுதல் = எழும்பல் . வி . 12 . 

மைந்தன் = மகன் . 
மூன்றாம் வேற்றுமைக் கர்த்தா செயப் மையல் = காமமயக்கம் . சூ . 384. 
பாட்டு வினையையாளும் வினைமுதல் . 

மொ 
மெ 

மொய்த்தல் = கூடுதல் . வி . 91. 114 
மெய் உண்மை , நிச்சயம் . வி . 95. மொழிபெயர்ப்பு - ஒரு பாடைமொழி 

மொழி = சொல் . சூ . 91. 94. 299 . 
றெழுத்து . சூ . 199. 214. மெய்யே 
ழுத்து . சூ . 63. சரீரம் . வி . 79. சூ .376 . யை மற்றொரு பாடைமொழியாகத் 
மெய்யீற்றுப்புணரியல் மெய்யீற்றுப் 

திருப்பி முடித்தல் . சூ . 
பதம் புணருகிற இயல்பு . வி . 29. 40 . 

மொழிமாற்று எட்டுப் பொருள்கோ 
சூ . 204. 237 . 

ளில் ஒன்று . சூ . 454 . 
மெலி = மெல்லெழுத்து.சூ .178.94.158 . மொழிமுதற்போலி = மொழிக்கு முத 
வி . 9 . 

வில் வரும் போலியெழுத்துகள் . சூ . 
மெலித்தல் = வல்லொற்றை மெல்லொ 

123 . 
ற்றாக்கல் . சூ . 155. வி . 41 . 

மொழியிடைப் போலி = மொழிக்கு நடு 
மெல்கி = கனஞ்செய்யாதிருந்து . சூ . 30 . 

வில் வரும் போலியெழுத்துகள் . சூ . 
மெல்லியர் = சிதியோர் . வி . 85 . 

மொழியீற்று = மொழியின் கடையில் 
மெல்லெழுத்து = மெலி . மென்மை . 

நின்ற . [ வி . 152.26 . ) 
மென்கணம் . மெல்லினம் . வி . 9 . 
மெல்லினம் = மென்கணம் . மெலிவாயுச் 

மோ 
சரிக்கப்பட்ட எழுத்துக்கள் . சூ. 69. மோ = இடைச்சொல் . சூ . 372. 
வி . 9 . 

மோனை . வி . 188. ( முகனை . ) 
மென்மை = மெல்லினம் . சூ . 124. மெல் 

மௌ 
லெழுத்து . சூ .75 . வி . 9. மிருது . மெ 

மளவல் = வனமல்லிகை, சூ . 95 . 
துத்தன்மை , எட்றிேல் ஒன்று . சூ . 386 . 
மென்றொடர் = மெல்லெழுத்தைத் தொ 

மௌலி முடி . வி . 140 . 
டருந்தொடர்ச்சி . வி . 15. சூ . 94 . 
மே 

யகாவுடம்படுமெய் = வருமுயிர்க்கு 

யகரம் உடம்படுவது . வி . 23 . 
மேதினி = பூலோகம் . வி . 79 

யாT 
மேதை = நரம்பு . சூ . 268 . 

யா . வி . 6. ( E. ) 
மேதி = எருமை . வி . 137 . 

யாக்கை = சரீரம் . வி .154 . ( யாத்தல் . வி . 
மேல் = மிசை , மீ . ஏழன்உருபு . வி . 63 . 96. ) 
மேவலது = பொருந்தாதது . சூ . 153. யாங்கனும் = எவ்விடமும் . ( யாங்கு + அ 
( மேவு + அலது . ) 

ன் + உம் . வி . 108.113 ) 


123 . 


கஎக 


வல் 


வி . 121. ) 


சூ . 372 . 


யாண்டு = வருடம் . சூ . 276 . 

வடிவு = வட்டஞ் சதுர முதலிய உருவங் 
எந்தவிடம் . சூ . 285 . 

களால் வருபெயர் . சூ . 276. உருவம் . 
யாண்டும் = எங்கும் . மூவிடத்திலும் . சூ . சூ . 72. 386 . 
286 . 

வட்டில் = கூடை . சூ . 368 . 
யாதானும் = யாது ஆனாலும் , வி . 116 . வணிகம் = வியாபாரம் . வி . 25 . 
யாப்படி= செய்யுளடிகள் .சூ . 459. யாப் . வண் = இகை . சிற.பா. 15.[ சூ .135.136 . 

23 . 
யாப்பருங்கலம் = ஓர்நூல . ( யாப் வண்டு . வி . 79. கு . 380 .. 

பு + அருமை + கலம் . வி . 152. 121. வண்ணம் = வகை . வி . 94. வர்ணம் . 
162.) 

386 . 
யாப்பு = கட்டு . வி . 95. ( யாத்தல் 

வண்மை = கொடை வள்ளன்மை . சூ .28 . 
வி . 94. ) ( இன்னது முற்றிய பின் இது 

வயின் . வி . 63. சூ . 89 . 
கேட்கத்தகுமென்னும் ) இயைபு . சூ 

வரலாறு . வி . 145 . 
47. செய்யுள் யாப் . 1. வி . 167 . 

வரவு = வருங்காலம் . 145 . 
யாம் நாம் . வி . 71. 81 . 

வரிலை = வரிந்தசிலை . வி . 109 .. 
யார் . வி . 6. சூ . 349. வி . 6 . 

வரிவடவெழுத்து = வட்டஞ் சதுரமுதலி 
யாழ = யாழவென்னும் இடைச்சொல் 

மனவாக வெழுதிக்கொள்ளப்பட்டது . 

கட்புலனாலறியப்படுவது . 
யாற்றுப்புனல் = யாற்று நீர்ப்பொருள் 

வரிவடிவு எழுதியவடிவு . வி . 1. ( B. ) 
கோள் . 453 . 

வருக்கம் = கூட்டம் . உயிர்வருக்கம் . மெ 
( ஆறு . வி . 119.] 

யவருக்கம் . உயிர்மெய்வருக்கம் . சூ . 

147 . 

வருடல் = தடவல் . சூ . 83. 84 . 
வஃகான் = வகரவெழுத்து . சூ . 236 , 96. வருதல் = பிறத்தல். சூ . 86 . 
வகரவுடம்படுமெய் = வருமுயிர்க்கு வக 

வருந்துதல் = பிரயாசப்படல் . வி . 86 . 

வரை = மலை . வி . 64 . 
ரொற்றுச் சம்பந்தப்படுவது . வி .23 . 

வரையாது கூறல் = குறியாது சொல்லல் . 
வகுத்தல் = ஏற்செய்தல் . சி . பா . 19 . 

வரைவு நீக்கல் . பிரிவு . சூ . 389 : 
வகுத்துக்காட்டல் . 
வகுத்துக்காட்டல் = தொகுத்ததை ஒவ் 

வலம் = ஏழன்உருபு . வி . 63 . 

வலாய் = வலனே , வலிமையுடையவனே. 
வொன்றாய்ப் பிரித்துச் சொல்லுதல் . 

வி . 72.64 . 
வகை = வகைச்சூத்திரம் = தொகையினை 

வலி = வல்லெழுத்து . சூ . 15. 178. 203. 

214.94 . வி . 8 . 
வேறு வேறுவகைப்படக்கூறும் வகைச் 

வலித்தல் = மெல்லொற்றை வல்லொற் 
சூத்திரம் . சூ .20 . 
வஞ்சம் = வஞ்சனை . சூ .31 . 

முக்கல் . சூ . 155. வி . 41 . 

வலிமைவினை.வி. 425 . 
வஞ்சனம் . வி . 93 . 
வஞ்சிச்சீர் . வி . 175 . 

வலியுறுத்தல் = வல்லமைப்படுத்துதல் . 

வல் = சூதாடு கருவிப்பெயர் . 
வடசொல் = வடமொழி . சூ . 239. 290. வல்லமை . வி . 23 . 
வடநூல் = கிரந்தம் . 

வல்லாறு = வல்லெழுத்தாறு . சூ.90.வி .8 . 
வடமரபுப்பெயர்கள் . வி . 123 . 

வல்லினம் = வன்கணம் , வல்லமையாயு 
வடமொழி ஆக்கம் . சூ . 146-150 , ச்சரிக்கப்படுகிற வெழுத்துகள் . சூ . 
வடமொழி எதிர்மறை = எதிர்மறைப் பகு 68. 209. வி . S. 
பதம் . வி . 166 . 

வல்லூற்று = வலிமையான ஊற்று . வி . 81 . 
வடமொழிச்சந்தி . வி . 42. அது தீர்க்க வல்லெழுத்து = வலி . வன்மை . வன்கண 

குண விருத்தி என மூவகை ஆம்.வி .27 . ம் . பரிசம் . வல்லினம் . வி . 8 . 
வடவெழுத்து = கிரந்தவெழுத்து . வி . 18. வல்லோர் = செய்யுள் செய்யவல்லவர் .. 
சூ . 146 14 

268 . 


சூ . 14 . 


சூ . 231 . 


க .40 


வன் 


விகு 


வழக்கியல் = வழக்குகடை . சூ . 444,267 . 
வழக்கு : உலகவழக்கு ,செய்யுள் வழக் வாக்கியம் . வி . 126 . 
கு . சூ . 441. 259. 15. விவகாரம் . வி . 

வாசகத்தமிழ் = கொடுந்தமிழ் . 
216 . 
வழங்கல் = இதல் . வி . 79. வழக்கமா வாம் = வாவும் . வி . 87 . 

வாது = வாக்குவாதம் , வி . 135 . 
தல் , சொல்லல் . வி . 119 . 

வாய் . வி . 63 . 
வழாநிலை = வழுவாத நிலை . இலக்கண வி 

வாய்பாடு = உதாரணம் . வி . 173. ( வாய் 
தியின்படியே நிற்பது , இலக்கணம் . 

படுதல் . சூ . 340. ) 
வழி = வழிநூல் . சூ .5.7 . உண்டானவகை. வாய்ப்ப = பொருந்த ரூ . 47 . 

47. இடம் . சூ . 156. பின் . சூ .241 . வாரணம் = ஆனை . சிற . பா . 13. சங்கு . 
வழிபடுதல் = வணங்குதல் . கு . 

35 . 

கோழி . சூ .272. 
வ = குற்றம் . சூ . 462. இலக்கணக்கும் வாரம் = அன்பு . வி . 93 . 
றம் . வார் = பறையின் வார் . சூ . 391. கச்சு . 

. 
வழுஉச்சொற்புணர்த்தல் = குற்றமுள்ள நீளம் . சூ . 338 . 

சொற்களைச் சேர்த்து வைத்தல். சூ. 12. வாலிதின் = தூய்தாக . சூ . 36 . 
வழுவமைதி . வி . 137. இலக்கணம் வால் பரிசுத்தம் . வி . 81 . 
நம் ஆயினும் இருக்கலாம் என ஒத் 

வாவுதல் = தாண்டல் . வி . 157 . 
துக்கொண்டது . 

வாழிய = இடைச்சொல் . சூ .372. விய 

ங்கோள் . ரூ .388 . வி . 85 . 
வழுவு = வழு . குற்றம் . சூ . 416 . 

வாழ்க . சூ . 388 . 
வழுவுதல் = நீக்கப்படுதல் , 439 . 

வானகம் = பரலோகம் . விண் . வி . 60 . 
வழை = சுரப்புன்னாகமரம் . வி . 64 . 

( வான் + அகம் . ) 
வளம் = நன்மை . செல்வம் . ரூ . 25. செ வானவர் = வானவாசிகள் . சூ . 381. ( வி . 
ழிப்பு . வி . 81 . 

93. ) 
வளர்தல் . சூ . 387 . 

வான் = வானத்தால் வருபெயர் . 276. = 
வளி = காற்று . வி . 60. சூ . 38S . 

முக்கால வினை எச்சவிகுதி . 343 . 
வளை = சங்கு . வி . 81 . 

வான் கோழி = ஓர்புள் . வி . 124. 
வளையாய் . வி . 93. 157 . 

வான் பொருள் = சிறந்த பொருள் . 
வள்ளல் = அரசன் . வி . 93. கிண்ணம் . 

453 . 
வி . 81 . 

வான் முளை = சிறிய முளை - ( வால் ) வி . 85. 
" வள்ளவாய் மலர் " = தாமரை . [ வி . வான்யாறு = ஆகாயகங்கை . சூ . 26 . 

155.152 . ) 
வறப்பினும் = மழைபெய்யாது உலர்ந்து வி = ஓர் விகுதி . வி . 103. 96 , 

விடினும் . சூ . 28. ( வி . 86.142 .) விகற்பத்தின் முடித்தல் = தலைதடு மாற்ற 
வறியார் = தரித்திரர். வி . 60. ( வறுமை . மாகச் சொல்லி முடித்தல் . சூ . 14 . 
வி . 93.) 

வி கற்பாடை = வேறுபாட்டு நடை . சூ . 4 . 
வறுமை = தரித்திரம் . வி . 32. ( வி . 94. ) விகற்பப் பொருள் . வி . 142 . 
வற்றல் = காய்ந்த . வி . 137 . 

விகற்பம் ஒன்றற்கே ஓர்கால் மிகாமை 
வனம் = காடு , வி . 110 . 

ஓர்கால் மிகுத்தல் . சூ . 176. 226 . 
வன்கணம் = வல்லெழுத்துக்கள் . வி . 8. விகற்பு வேறுபாடு . சூ . 161 . 
வன்பால் = பாலைநிலம் . பாழ்நிலம் . வி . 

விகாரம் = மூவகை விகாரம் . சூ . 154 . 
137. ( வல் . ) 

வலித்தல் முதலிய செய்யுள் விகாரங் 
வன்மை = வல்லெழுத்து . சூ . 159.75 . கள் . சூ . 155. 154. வி . 19.41 . 
94. வி . 8. கனமாயிருப்பது , எட்றிேல் விகாரப்புணர்ச்சி . ரூ . 154 . 
ஒன்று . கு . 368 . 

விகுதி = கடைநிலை . 133. வி .77 . 
வன்றெடர் = வல்லெழுத்தின் தொடர்ச் 

விருத்தி என்னும் ஆரிய மொழித் திரிவு : பகுதிப் 

பொருளத் தன்னகப்படப் பின்னின்று விகாப் 
சி . சூ . 181. 184 . 

படுத்தலால் விகுதி ஆம் . 


கவுக 


விளி 


விரிவு 


தல் , 


விக்குள் = விக்கல் . வி . 82 . 

விரவுதல் கலத்தல் . சூ . 419 . 
விசும்பு = மேகம் . வி . 61 . 

விரவுத்தினை = பொதுத்திணை . 
விசேடம் - சூத்திரத்துட்பொருளன்றி விரி = விரிவு , தொகையின் விரிவு . சூ . 
அங்கே வேண்டியிருந்தால் பெய்து 

91. ( வி . 96. ) 
ாைப்பது விசேடவுரை. 21 . 

விரித்தல் = தொகுத்துக்கிடந்ததை விரித் 
விசேடித்து நிற்றல் = ஒரு பொருளுக்குரி 
மையாய் நிற்குதல் . 

து முடித்தல் . சூ . 50 . 
விசையன் = செய்த்தையுடையவன் ஓர் 

ஓசைகுறைந்தால் எழுத்தாயினுஞ் சா 

ரியையாயினும் பெய்து விரிப்பது , 
பெயர் . வி . 93 . 
விடலை = ஆன் மகன் . சூ . 276. 

சூ . 155. வி . 41 . 
விடாத ஆகுபெயர் = தத்தம் பொருளை 

= வேற்றுமையுருபு முதலியன 

தொக்குகிற்பின் அவற்றை விரித்தெழு 
விட்டு நீங்காது நின்று தம்பொருளின் 

துவது விரியுரை . சூ . 21 . 
வேறல்லாத பொருளையுணர்த்தல் . 

விருத்தம் . வி . 193 . 
குதி . வி . 96 . 
விடுத்தல் = உத்தரஞ்சொல்லுதல் . சூ .4 விருத்தன் = கிழவன் . வி . 120. 
விடை = உத்தாம் . சூ . 

21. எதிர்மொழி விருச்செந்தி = வடமொழிச்சந்தி . வி . 42 
விட்ட ஆகுாபர் = பொருத்தமில்லாத 

விரித்தியரை = விரிவான உரை, பதினா 
மொழியாய் நின்று பிறிது பொருளு 

கு உறுப்புகளைக் கொண்டு வருவது . 5 

23 . 
ணர்த்தல் . 
டிசைத்தல் = வெவ்வேறாக வொலித் 

விரை = வாசனை . மணம் , வி , 64. சூ .272 

விலகல் , வி . 14 . 
ண் = ஆகாசம் . வானம் . வி . 86 . விலக்கணி . வி . 209. 
விண்ணவர் = வானோர் . வி . 82. 93 . விலங்கலோசை நரமடங்கள் , என்பர் 
விதத்தல் = சிறப்புவிதி கூறுதல் . 165 . 

ஐகாரம் அவ்வோசையுள்ளது . 
விதப்பு = பின்பு கூறப்படுஞ் சிறப்புவிதி. விலங்கு மிருகம் . வி . 59. சூ . 381 . 
சூ . 165. (விதம் . விதித்தல் , விதப்பு , விழுமியது பயத்தல் = சிறந்த பயனைத் 
வி . 76. 94. ) 

ருதல், ரூ . 13.1 
விதவாதன = எடுத்துச் சொல்லாதன . 
எடுத்துச் சொல்லாதன . விழுமியார் = நல்வோர் (விழுமை + ஆர் 

வி . 21. 93. ) 
M = செயற்கை. சூ . 165. முறை . சூ . விழைவு = ஆசை . வி . 111. விருப்பம் 

139. 169 . 
விர்த்தல் = வகுத்தல் , சூ . 

விள = விளாமரம் . வி . 70. ( Iv . ) 
வித்துனர் = விதைத்தார்கள் . வி . 85 . 

விளக்கு தீபிகை . வி . 111 . 
விநோதன் = பொழுது கழித்து விளையாடு 

விளக்குதல் = விளங்கச்செய்தல் . கு 
பவன் . சிற . பா . 17. ( வி . 93. ) 
விபத்து வேற்றுமை . வி . 27. ( L. ) 55. விளங்கவைத்தல் 

யாவரும் நம் பெ 
( T. ) 
விமானம் = தேர் . வி . 86 . 

தொன்றலை 
விம் முதல் = விம்மி அழுதல் . வி . 75 , 51. விளங்கல் = பிரகாசம் . 
வியங்கோள் = மரியாதையோல், சூ விளங்குதாரணத்தாகுதல் = தெரியத்த 

338. 371. வி 25. சூ . 168. வி . 140 . 
வியன் = விஸ்தாரமான . வி . 157 . 

சவுதாரண களையுடையதாதல் . கு 
விரவாசினை முதல் = சினையுமுதலும் ஒற்று விளம்புதல் = சொல்லுதல் , வி . 93 . 

மை கருதிமயங்கச் சொல்லப்படா 
வாம் . 428 . 

விளி = விளித் தொடர் , அது எட்டாம் வே 
விரவிய பொருள் = கலந்த பொருள் . சூ . 

ற்றுமைத்தொடர் . சூ . 152 . 
17 . 

விளித்தல் = அழைத்தல் . சூ . 304. 314 . 


சூ . 165 . 


கு . 353. 363 . 


257 . 


271 . 


ருள் விளங்கி 


13 . 


6 . 


13 . 


. 


8 


& % 2 


